தஞ்சை சாஸ்வதி மஹால் வெளியீடு-132 


கும்பகோணப் புராணம் 


ச 


பார் 


SAARIN 


தன்சாவூர் 


மகாராஜா சரபோஜியின் ரஸ்வதி மஹால் 


நூல்நிலையம் 


1.4001 


கி . பி . 1971 ] 


( விலை 8--50 


தஞ்சை சரஸ்வதி மஹால் வெளியீடு -132 


சொக்கப்பப் புலவர் இயற்றிய 


கும்பகோணப் புராணம் 


பதிப்பாசிரியர் : 
வித்துவான் திரு . மு . சடகோபராமானுஜம் பிள்ளை , 
( ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் , கரந்தைப் புலவர் கல்லூரி ) 

பள்ளியக்கிரகாரம் . 


தஞ்சை சரஸ்வதி மஹால் நிர்வாகக் குழுவிற்காக 


கௌரவக் காரியதரிசி 
நீ . கந்தசாமிப் பிள்ளை அவர்களால் 

வெளியிடப்பட்டது . 


கி . பி . 1971] 


விலை ரூ.8-50 


வெற்றிவேல் பிரஸ் , 

தஞ்சாவூர் . 


பொருளடக்கம் 


.... 


31 


31 


. 


ஆங்கில முன்னுரை 

I - IV 
பதிப்பாசிரியர் முகவுரை 

I - VIII 
வரலாற்றுச் சுருக்கம் 

1-31 
கும்பகோணப் புராணம் 

1.260 
1. நைமிசாரணியச் சிறப்புரைத்த அத்தியாயம் 

1-5 
2. திருக்கயிலாயச் சிறப்புரைத்த 

6-9 
3. கும்பகோணச் சிறப்புரைத்த 

10-24 
4. சிவபூசை யுபகரணங் கூறிய 

25-53 
5. சிவபுண்ணியம் உரைத்த 

54-56 
6. கிருதகம்பள விதி கூறிய 

57-65 
7. சீதகும்பமுந் திலபூசையு முரைத்த 

66.71 
8. சிவனாம மகிமை உரைத்த 

72-83 
9. வாணலிங்க மகிமை உரைத்த 

84-93 
10. வேடன் கதிபெற்ற 

94-109 
11. வாணலிங்க மகிமை கூறிய 

110-112 
12. பதி நிர்ணயங் கூறிய 

113-133 
13. வாணலிங்கத் தரிசனம் உரைத்த , 

134.145 
14. சிவயோக விரதம் உரைத்த 

146.163 
15. சிவசரிதம் கூறிய 

164-166 
16. அபராதங் கூறிய 

167.173 
17. விபூதி மகிமை கூறிய 

174-190 
18. கலிவிடம்பன் 

191-208 
19. காசியின் சிறப்புரைத்த 

209-213 
20. கும்பகோணச் சிறப்புரைத்த 

214-225 
21. பிரமன் மாயனைக் கண்ட 

226-227 
22. மாயன் சிவபூசை மகிமை கூறிய ,, 

228.232 
23. சிவபத்தர் மகிமை கூறிய 

233-237 


1 , 


. 


11 


2. 


- 


: 


11 


23 


.... 


... 


.... 


24. சிவயோகியைக் கண்ட 

238-243 
25. சிவபூசை விதி கூறிய அத்தியாயம் 244-245 
26. பிரதக்கண விதி கூறிய 

246-249 
27. பூசைக் குபகரணங் கூறிய 

250-254 
28. காப்புச் செய்யுள்களெனக் கருதத்தக்கவை 255.260 
அருஞ்சொற்பொருள் 

261-284 
செய்யுள் முதற் குறிப்பகராதி 

... 285-305 
பிழை திருத்தம் 

306.307 


... 4 


-- 


PUBLISHER S PREFACE 


South India , far from the onslaught of 
frequent foreign invasions , has enjoyed a relatively 
calm and peaceful atmosphere , which has been 
congenial to the development and growth of art 
and culture . In this congenial atmosphere , 
Religion and Literature , Sculpture and Architec 
ture . Music and Dance blogsomed forth into a full 
ness of development which stands forth as a proud 
achievement of South India in general and Tamil 
Nadu in particular. Numerous templos with their 
lofty sky - scraping towers which are rare speci 
mens of architectural beauty adorn Tamil Nadu 
and the religious festivals connected with these 
temples attract a large number of devotees every 
year , making Tamil Nadu a regular land of pilgri 
mage . These temples, on account of the mytholo 
gical backgrounds of the deities enshrined therein , 
have developed . in course of time , traditions and 
legends peculiar to themselves . The more ancient 
the temple , the more hallowed are their legendg. 
These local legends constitute a species of literature 
known as Sthalapurana . These puranas , cast in 
the metre and style of the great epics , expound 
the glory of the deity concerned , which is invari 
ably the Supreme Being and of the feasts and 
fasts prescribed to win His or Her grace. They 
set forth also the holiness of the locality , which is 
usually presumed to guarantee salvation for the 


II 


inhabitants and the sanctity of tanks and the 
rivers there , a sacred bath in which ensures the 
washing away of all sins . Several episodes illus 
trating the miracles performed by the presiding 
God and Goddess of the temples for saving their 
devotees from distress and for showering 
properity on them find a place in these Sthala 
puranas . Some of these are found in the standard 
Puranas and Itihasag , some are developed on the 
skeleton episodes present there and many more 
are assigned to such sources . 

There is a fairly large volume of literature of 
Sthalapuranas in Tamil , most of them belonging to 
the post- medieval times . Though stray works on 
many holy places have been written by different 
poets in earlior centuries , it was Mahavidvan 
Minakshisundaram Pillai of Tiruchirapalli who 
enriched this variety of literature by comp sing a 
regular cycle of Sthalpuranas on almost every holy 
place in Tamil Land . 


. 


The present publication , Kumbakona Puranam 
or Kudanthai Thalapuranam , is a work of tbe poet 
Chokkappa Pulavar who appears to have been a 
protege of Maharaja Shahaji of the Tanjore 
Maratta Dynasty who ruled during the years . 
1684 to 1714 AD . There are a large number of 
gaivite and Vaishnavite temples in Kumbakonam 
and in this work , the author expounds the glory 
and religious greatness of Kumbakonam from the 
Saivite point of view , focussing the narrative and 
thelogical centre round Lord Sri Kumbhesvara , 


III 


whose presiding presence accounts for the name 
of the place . 

The publication is based on the palm - leaf 
manuscript No. D 489 / M 283 , preserved in the 
Tamil Section of our Library . The manuscript 
proper ends with Verse 944 in page 225 of this 
edition . The transcribed copy ( Vol . No. 126 ) in 
our library , however , contains a few more chap 
ters beyond this , presumably copied from another 
manuscript whose identity is now untraceable . 
With a view to preserve this supplementary 
portion and also to give the readers the benefit of 
studying it , wo have included it in our publication . 
The last few stray stanzas ( 1060—1075 ) belonging 
to this part appear , from their subject matter , to 
have been intended by the author to be prefixed 
to this work as benedictory ( Kappu ) stanzas . 
Besides this , there is another version of Kumba 
kona Thalapuranam in Tamil by Aghora Madhavar 
preserved in this Library . 


As the publication is the result of the generous 
interest taken by the Commissioner of H.R. & C.E. 
Board of the Government of Tamil Nadu and by 
the Deputy Commissioner of H.R. & C.E. Board , for 
Thanjavur in the printing and publication of the 
unpublished Sthalapuranas in Tamil , it is our 
pleasant duty to record here our gratitude to him . 
At the direction of the Commissioner , Sri 
Manthrapurisvarar Devasthanam , Kovilus , P. O. 
Muthupettai, Sri Swaminathaswami Devasthanam , 
Swamimalai , Sri Hirudayakamalanathaswami 


IV 


Devasthanam , Valivalam , P. O. Nagapattinam , 
Sri Soundareswaraswami Devasthanam , Pettai 
P. O. , Muthuppettai have donated Rs . 500 / - each 
and Sri Navanitheswaraswamy Temple , Sikkal has 
donated RS . 400 / - towards the cost of the publi 
cation of this book . We record here the pro 
found gratitude of the Library to the H. R. & C. E , 
Board and to the donating Devasthanams for their 
generous help . We earnestly hope that these 
Devasthanams will serve as a source of emulation 
to other similar institutions to come forward to 
help the Library financially to bring out in print 
the other manuscripts in this library containing 
Sthalapuranams of their respective places . 

Our thanks are due to I hiru M. Satakopa 
Ramanujam Pillai , Retired Professor of Tamil, 
Pulavar Kalloori , Karanthai for having taken the 
pains to edit this work for this Library and also 
to our Librarian , Prof. V. Gopala Iyengar , M. A , 
for his general supervision of our publication 
work . The proprietor of Messrs . Vetrivel Press , 
Thanjavur , deserves our thanks for the neat and 
quick execution of this work . 


Thanjavur, 
28-1-71 


N , KANDASWAMY , 

Honorary Secretary 
T. M. S. S. M. Library . 


கணபதி துணை 
முகவுரை . 


தன்றோ ணான்கி னொன்று கைம்மிகூஉம் 
களிறு வளர்பெருங் காடாயினும் 

ஒளி பெரிது சிறந்தன் றளியவென் னெஞ்சே. 
புராணம் என்றால் பழங்கதை யென்பது பொதுவான 
ஒரு கருத்து . வடமொழி இலக்கண வாயிலாக நோக்கும் 
பொழுது வேறு பொருள்படும் . புராணம் : புராதனஞ்ச 
தத்- நவஞ்ச - புராதன நவம் என்பது மருவி புராண மென் 
றாயது . பழமைக்குப் பழமையாகவும் , புதுமைக்குப் புதுமை 
யாகவும் உள்ளது புராணம் . இது அதன் உறுப்புப் 
பொருள் . பழமையாகவுள்ளவற்றைப் புதுக் கருத்துக்களோடு 
சேர்த்துச் சொல்வ தென்பது இதன் கருத்து . " முன்னைப் 
பழம் பொருட்கும் முன்னைப் பழம்பொருளே பின்னைப் புது 
மைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே என மணிவாசகர் 
மலர்ந்த திருவாசகத் தேன் துளியோடு ஒருபுடை யொப்புமை 
யுடையது . 

வடமொழியில் நூல்களை மூன்று வகையாகப் பிரித்துள் 
ளனர் . அவை : தலைவன் ஆணையிடுவது போல வேதங்களை 
யும் , நண்பன் அறிவுரை கூறுவதுபோல புராண இதிகாசங் 
களையும் , மனைவி , கணவன் அருகிருந்து அவன் உவப்புறு 
மாறு இதமாக நல்லுரைகளை வழங்கி நல்வழிப்படுத்துமாறு 
போலக் காவியங்களையும் வகுத்துள்ளனர் . புராணங்கள் 
இவ்வா றமைந்ததால் ஊர்தோறும் ஒவ்வொரு புராணங்கள் 
ஏற்பட்டன . 


a 


இந்நூல் , கும்பகோணச் சிறப்பையெடுத்து விரிவாகக் 
கூறுவது . சிறப்பியல்பாகவமைந்தவை , கும்பேசர்கோயில் , 
நாகேசர்கோயில் , மகாமகக்குளம் - என்ற மூன்றுமேயாம் . 
குடமூக்கென்பது திரிந்து கும்பகோணமாயிற்றென்கின்றனர் 
யாகம் செய்தபோது , யாகத்தில் வைத்திருந்த கும்பம் 
சாய்ந்ததால் கும்பகோணம் என்றபெயர் வந்ததென்பதனை 
இந்நூலாலறியலாம் . இவ்வாறே ஒவ்வொரு பொருளுக்கு 
முள்ள பெயர்க்காரணத்தை இதனுள் காணலாம் . சங்ரன் 
என்ற சொல் மங்களத்தைச் செய்பவன் - என்ற பொருளில் 
வழங்குகிறது . 

இந் நூலாசிரியர் , சின காஞ்சி சென்று கிருத கம்பளப் 
பூசை 

செய்தால் பயனுண்டென்று கூறுவதாலும் , 
தொண்டை நாட்டு அரசூர் சொக்கன் என்று தன்னைக் 
கூறிக் கொள்வதாலும் , இவர் தன்னாட்டுப்பற்று மிக்கவர் 
என்பது தெரிகின்றது . இப்படி இரண்டொரு குறிப்புகள் 
கிடைக்கின்றனவே யன்றி , இவர் வரலாறு முழுவதும் 
தெரிந்து கொள்ள இயலவில்லை . 

இக்குறை ஏறக்குறைய 
நம் நாட்டுப் புலவர்கள் எல்லாரைப் பற்றியுமே அமைந்தது . 
மேனாட்டவர் அனைவரும் , தங்கள் நாட்டுக் கண்மணி 
போன்ற புலவர்களது நூல்களைப் படித்து மகிழ்வதோடல் 
லாமல் , அவர்களது வரலாறுகளைப் பல வகையில் ஆய்ந்து , 
நூல்கள் வாயிலாக 

வெளியிட்டுப் போற்றுவதனை நாம் 
கண்கூடாக் காண்கிறோமன்றோ? நல்ல புலவர்களைப் பல 
வகையில் ஆய்ந்து வெளியிடுவதால் , அவர்கள் பால் 
நமக்குள்ள மதிப்பு 

வெளியாவதோடு , 
பின்னுள்ளார்கட்கு 

எவ்வளவு 

உதவியாக இருக்கு 
மென்பதனை. நாமுணர வேண்டும் ; ஆனால் பழைய ஆசிரியர் 
கள் வரலாறுகளைத் தெரிந்து கொள்வதில் முற்றுங் கவலை 
கொள்ளாதிருந்தார்கள் 

சொல்லுவதற்கில்லை . 
க்கியோன் பெயர் முதலிய பதினொன்றையும் வகுத்துக் 
காட்டுகின்ற பாயிரம் ஒவ்வொரு நூன் முகத்தும் வேண்டு 
மென்று கூறியிராரன்றோ? அவ்வளவு தானா! நூல் கேட்கப் 


அவ்வரலாறு , 


என்று 


ஆக் 


iii 


புகுவோன் , அந் நூல் கேட்கப் புகுவதற்கு முன் , பாயிரங் 
கேட்டல் இன்றியமையாத தென்றும் , அது கேளாக்கால் 
நூல் கேட்டற்கண் மனவூக்கம் செல்லாதெனவும் , ஆயிர 
முகத்தா னகன்றதாயினும் , பாயிர மில்லது பனுவலன்றே 
என்றும் , அவர்கள் கூறியிருப்பதனைக் கொண்டு நாமறியலா 
மன்றோ? திருவாய் மொழி யென்றவொரு பெரு நூலையே 
பாயிரமாகக் கொண்டு படிக்க வேண்டுமென்ற கருத்தினைக் 
கம்பர் பெருமான் , “ அருந் தமிழ்க்குப் பாயிரம் ” எனக் 
கூறிப் போந்தார் . 


இந் நூலாசிரியர் சைவ சித்தாந்தத்தில் உறுதி வாய்ந் 
தவர் . இவர் பாடியது தல புராணமாக விருந்தாலும் 
அதன் வாயிலாகச் சித்தாந்தக் கருத்துக்கள் பலவற்றை 
விரிவாக கூற 

கூறியிருக்கிறார் ; ஒவ்வோரிடத்தில் , நிர்க்குணப் 
பிரமத்தைப் பற்றியும் பேசியிருக்கின்றார் . 


இந்நூலுள் , இவரால் வற்புறுத்திப் பேசப்படுவன : 
திருநீறு , உருத்திராக்கம் , வில்வம் , இலிங்க வழிபாடு ஆகிய 
வையேயாம் . கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் , 
வாணலிங்கமகிமை கூறியவத்தியாயம் , என்னும் இருவத்தி 
யாயங்களின் தலைப்புக்கள் இரட்டித்துக் கூறப்பட்டுள்ளன . 
ஆனால் அவற்றுள் சொல்லப்பட்ட செய்திகள் வெவ்வேறாக 
வுள்ளன . 


இவரது செய்யுள் நடை , மேலும் படிக்கவேண்டுமென்ற 
அவாவைத் தூண்டுவதாகச் சரளமாகவமைந்துளது . இதனை , 
நைடத நடையோடு ஒப்பிடலாம் . இவர்க்கு வடமொழிப் 
பயிற்சி மிகவும் உண்டு என்பதனை , இவர் கையாளும் சொற் 
களிலிருந்தும் , தொடர்களிலிருந்தும் நாமறியலாம் . 

இப்புலவர் பெருமானுக்கு , ஆசிரியர் , “ குட்டித் தொல் 
காப்பியர் ” என்று பேசப்பட்டு வருகிற “ இலக்கண விளக்க 
நூலாசிரியராகிய , திருவாரூர் வைத்திய நாத தேசிக ரென் 


iy 


பாராவார் . அவரை இந்நூலாசிரியர் தாம் செய்த நூலுள் 
சிறப்பித்து , 

அவமொழித் தென்னுள்ளத் தமுத மூறுதீஞ் 
சுவையெனத் தமிழ்வளஞ் சுரந்து நல்குமே 
தவமெனக் கமலையி லிருந்த தேசிகன் 

தவவணை வயித்திய நாதன் றாள்களே 
எனக் கூறுகின்றார் . மேலும் , சொக்கநாதப் புலவர் இயற் 
றியதாக " அம்பலவா பின்னொருகால் ஆடினால் தாழ்வாமோ 
என்ற செய்யுள் ஒன்று , மகாமகோபாத்தியாயர் டாக்டர் 
உ . வே . சாமிநாதய்யர் அவர்கள் எழுதியுள்ள “ நல்லுரைக் 
கோவை " யுள் காணப்படுகின்றது . இந்த சொக்கப்பப் புல 
வரும் , இச்செய்யுள் செய்த சொக்கநாதப் புலவரும் ஒருவரோ ? 
வேறோ ? அறியக் கூடவில்லை . 


சில கருத்துக்களை விளக்குதற்குச் சில கதைகளை கை 
யாளுகின்ற முறை நன்றாகவுள்ளது . இலிங்கம் , நாவற்பழம் 
போன்றிருக்க வேண்டும் . அது - நருமதை ஆற்றில் தான் 
கிடைக்கும் என்கிறார் . பன்னகேசர் கதிர்களைத் தீண்டு 
நாளும் " என்றும் , இன்னும் பலவிடங்கள் சோதிட சம்பந்த 
மாகக் கூறுவதால் வான நூலில் வல்லவரென்று தெரிகின் 
றது . பொதுவாக மக்கள் கோயிலுக்குச் சென்று வழிபாடு 
செய்யும் முறை ஒன்று . இவர் சோமசூத்திர வழிபாட்டு 
முறையென்ற ஒன்றையும் கூறுகிறார் . அது மிகவும் கடுமை 
யான வழிபாடாகத் தெரிகின்றது . அந்தமுறை புதியதன்று ; 
பழமையானதுதான் . இச்சோமசூத்திர முறையை பிரதக்கண 
விதி கூறிய அத்தியாயத்தில் கூறுகின்றார் . அது கடுமை 
யானதாக இருப்பினும் பின்பற்றவேண்டியதவசியம் . ஏனெ 
னில் அதன் பயன் நமக்கு நல்லதாக முடிகின்றது . 


மேலும் , இவர் புதிய முறையொன்றைக் கையாண்டுள் 
ளார் . அது , எல்லா நூலாசிரியரும் வினாயக வணக்கம் , 
நால்வர் துதி முதலியன நூன்முகத்துரைத்துப் போயினர் ; 


V 


இவர் , நூலின் இறுதியிற் கூறுகின்றார் . அங்ஙனம் அமைத் 
தது யாது காரணத்தாலோ தெரியவில்லை . அவ்வணக்கத் 
துள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை " செந்தமிழ்ப் பெருமை காட் 
டும் செல்வனைச் சிந்தை செய்வாம் ” எனச் சிறப்பாகக் கூறு 
வது போற்றத்தக்கது . இவர் தமிழ்மீது ஆராக் காதலுடை 
யார் என்பது நன்கு புலனாகிறது . ஓர் எடுத்துக்காட்டு 
அகத்தியன் பயந்த செஞ்சொல் ” , “ தழற்புரை நிறக்கடவுள் 
தந்த தமிழ் தந்தான் ” என்று முன்னோர்கள் கூறியாங்கு 
உலவா , வைப்பெனப் பொதியத்தினித்த முத்தமிழை மன் 
பதைக் கமிழ்தென வளித்தான் ( பாட்டு 1021 ) எனக் 
கூறுவதா லறியலாம் . ஆக இவர் சிவபெருமான் போல , 
தமிழ் , வடமொழி , சமயம் இவற்றை மூன்று கண்களாகக் 
கொண்டார் . 


இவர் , இந்நூலை , இருபத்தேழத்தியாயங்களாகப் பகுத் 
துள்ளார் . தொல்காப்பியர் , தாம் செய்த நூலை அதிகாரத் 
துக் கொன்பதாகப் பகுத்து இருபத்தேழு இயலாக்கினார் . 
நட்சத்திரங்களை இருபத்தேழாகக் கொண்டனர் . ஆகத் தமிழ் 
மக்கள் , ஏழு ஒன்பது இருபத்தேழு என்ற எண்களில் பெரு 
மதிப்புள்ள வர்கள் என்பது தெரியவருகிறது . 


1 . 


ங் கூற 


இவர் கையாளும் உவமைகள் மிகப் பொருத்தமானவை 
என்பதனுக் கிரண்டொரு மேற்கோள்கள் : ஒப்பாரும் 
மிக்காருமில்லா த மாமாய . ” என்பது போல , இறைவனுக்கு 
ஒப்பாக எ த னை யு 

இயலாது 

என்பதற்கு 
இவர் கையாண்ட உவமை , “ ஆகாயத்துக் கொப்புண்டா 
கிலன்றோ இறைவனுக்கு ஒப்பாகக் கூற வேறு பொருளி 
ருக்கும் ” என்ற இவர் வாதம் மிகவும் போற்றத்தக்கது . 
இறைவனை உருவத்தில் வைத்துத்தான் வழிபாடு செய்ய 
வேண்டும் . இறைவன் அவ்வுருவத்தில் தான் இருக்கிறான் 
என்பது நமது சித்தாந்தம் . இராம கிருட்டினாதி அவதாரங்க 
ளெல்லாம் ஆற்றுவெள்ளம் போன்றன , அர்ச்சாவதாரம் , 
ஆற்றில் தேங்கிய மடுக்கள் போன்றது - என்றுங் கூறுவர் 


vi 


வைணவர் . அதுபோல இவர் , உருவத்தில் தான் இருக்கின் 
றான் இறைவன் என்பதற்கு , “ இந்தனமின்றித் தோன்றா 
வெரியது போல " என்றும் . காட்டத்தையின்றித் தோன்றாக் 
கனலென , இலிங்கமாதி திருவுருவன்றித் தோன்றான் இறை 
வன் ” என்கிறார் . இவ்வுவமை , விறகிற்றீயினன் என்ற 
தேவாரத்துக்கு விளக்கவுரை போல விளங்குகின்றது . 
வேதம் பொதுவாகச் சொல்லிக்கொண்டு போகிறதேயொழிய 
இவன் தான் இறைவன் என்று இறை நிலையைச் சுட்டிக் 
காட்டவில்லையே என்பார்கள் . அதற்கு இவர் கூறுவன : ஒரு 
பேரவையில் இருக்கும் அரசனை ஒருவன் இவன் தான் அரசன் 
எனச் சுட்டிக் காட்ட எங்ஙனம் இயலாதோ , அங்ஙனமே 
இறைவனைச் சுட்டிக்காட்ட இயலாதென்று கூறுகின்றது 
வேதம் என்கின்றார் . “ அவையிலரசன் தன்னைக், கதுமென 
வொருவன் சுட்டிக்காட்டொணாதது கடுப்ப, விதுவணிவா 
னைச் சுட்டியிவனெனக் காட்டா வேதம் ” என உவமை முகத் 
தான் விளக்கிப் போந்தார் . இவர் திறம் விரிப்பிற் பெருகும் . 


தென்னக மராத்திய மன்னர்கட்குத் தஞ்சை தான் தலை 
நகரம் என்றாலும் இவர்கட்குத் திருவிடைமருதூர் , திருவா 
ரூர் , கும்பகோணம் முதலிய ஊர்களிலும் அரண்மனைகள் 
இருந்தன . சகசி என்ற அரசர் கும்பகோணத்திலேயே தன் 
வாழ்நாளில் பெரும்பகுதியைக் கழித்திருக்கின்றாரென்று தெரி 
கின்றது . இவர் கும்பேசனிடத்தும் , நாகேசனிடத்தும் 
பேரன்பு பூண்டொழுகி வந்திருக்கின்றார் . சகசி மன்னர் 
தமிழ் தொலுங்கு மராத்தி மொழிகளில் நூல்கள் இயற்றியுள் 
ளார் என்று தெரிகின்றது . 


இவர் கும்பகோணத்தில் பற்றுடையவரா யிருந்ததால் 
கும்பகோணப் புராணம் என்ற நூலை ஆக்குவித்திருக்கலாம் 
என்று எண்ண இடமிருக்கிறது . இன்னும் இவ்வூருக்கு வேறு 
புராணங்களுமுண்டு . இவர் தஞ்சை மராத்திய மன்னர் பரம் 
பரையில் இரண்டாவதாவார் . இவரது காலம் கி. பி . 1684 
முதல் 1714 வரை ஆகும். ஆக அரசர் காலம் தெற்றென 


vii 


விளங்கவே , இந்நூலியற்றிய புலவர் காலமும் நன்கு விளங் 
குகிறது . இந்நூலின் இறுதியில் , 
“ கொண்டல் கண்துயிலுஞ் சோலைக் குடந்தையிற் 

பலருமேவத் 
தண்டமிழ்ப் புலவன் வெற்றித் தாரைவேற் 

றானை மன்னன் 
மண்டலம் புரக்குஞ் செங்கோன் மனு நிகர் 

சகசிவாழ் நாள் 
தொண்டை... நாட்டரைசு சொக்கன் னரசவை 

சொற்றதன்றே ” 


என்ற பாடல் காணப்படுகின்றது . இதனால் நாமறிவன : 
அரசன் மிகுந்த நீதிமான் என்பதும் , புலவர்களிடத்து மிக்க 
பற்றுள்ளவன் என்பதும் , இப்புலவரது நாடு தொண்டை நாடு 
என்பதும் , புலவர்க்குத் தலைமையானவர் என்பதும் , சகசி 
அவைக்களத் தரங்கேற்றிய திந்தப்புராணம் என்பதும் , இந் 
நூலுக்கு இவர் வைத்த பெயர் குடந்தைப் புராணம் என்ப 
தும் விளங்குகின்றன . கம்ப இராமாயணத்துக்குக் கம்பர் 
வைத்த பெயர் “ இராமாவதாரம் " என்பதாகும் . அப்பெயர் 
வழங்காமல் கம்பராமாயணம் என்ற பெயர் வழங்குவது 
போல . 


இக்கும்பகோணப் புராணம் எழுதிய சுவடி பழமை 
யானது 

பூச்சிகள் அரித்துச் சிதைந்துள்ளது . ஒப்புநோக் 
கற்குச் சுவடி வேறு இல்லாததால் இதன் காப்பீடு நூலை 
வைத்துக்கொண்டு சரிசெய்யப் பெற்றது . இந்நூலிலுள்ள 
பாடங்கள் , எழுத்துப் பிழையாக விருக்குமென்று கருதியவற் 
றைத் திருத்தப் பாடமாக வமைத்தும் , பிழையான பாடங் 
களை அடிக்குறிப்பிற் கொடுத்தும் , கூடியவரையில் சிதைந்த 
பகுதிகளை இருநகக்குறிக்குள் அமைத்தும் , படிப்பவர்கள் 
செய்திகளைத் தொரிந்துகொள்ளுவதற் கேற்றவகையில் வர 
லாற்றுச் சுருக்கம் கொடுத்தும் பதிப்பிக்கப்பட்டுள்ளது , 


viii 


இந்நூலை அச்சிடுமாறு பணித்தவர்கள் , நூல் நிலையக் 
கௌரவக் காரியதரிசியும் , முதுபெரும் புலவரும் , நுண்மாண் 
நுழைபுலம் மிக்க பேரறிஞருமான திருவாளர் நீ . கந்தசாமிப் 
பிள்ளை அவர்கள் ஆவார்கள் . அவர்கட்கும் , நூல் நிலையக் 
காப்பாளரும் , வடமொழி வல்லுநருமான திரு வே . கோபா 
லையங்கார் அவர்கட்கும் , இந்நூலை ஒப்பு நோக்குதல் முதலிய 
வற்றிற்கு உதவிய புலவர் திரு வீ . சொக்கலிங்கம் அவர் 
கட்கும் நன்றி செலுத்துங் கடப்பாடுடையேன் . 

எனக்குள்ள குறைகள் பலவற்றால் இப்பதிப்பில் பிழை 
கள் நேர்ந்திருத்தல் கூடும் . அன்பர்கள் அவற்றைப் பொறுத் 
துக்கொண்டு , அல்லன களைந்து நல்லன கொள்ளுமாறு 
வேண்டிக்கொள்கிறேன் . தோன்றாத் துணையாக நின்று 
இதனை நிறைவேற்றி வைத்த திருமகள் கேள்வன் திருவடி 
களை வழுத்தி வாழ்த்துகின்றேன் . 


ஆழ்வாரில்லம் , 
பள்ளியக்கிரகாரம் , 

15-11-70 . 


மு . சடகோபராமாநுஜம் பிள்ளை . 


கும்பகோணப் புராணம் 


வறலாற்றுச் சுருக்கம் 


1. நைமிசாரணிய வத்தியாயம் 


நைமிசாரணியச் சிறப்பு 


நைமிச வனம் , சிவபெருமான் தன் அருளாய பெட்ட 
கத்தைத் திறந்தாற் போன்றது ; அருந்தவ முனிவர்கட்கு 
உறைவிடமாயது ; தவ சிரேட்டர்கள் வசிப்பதால் அது ஞான 
பூமியாக விளங்குவது ; முப்பொருளை யாய்ந்தவர்கள் உறை 
வதுமாய சிறப்புடையது . 


அவ்வனம் , மறையை ஆய்ந்து பொருள் கூறுபவர் , சிவ 
இரகசியத்தின் சிறப்பியல்புகளை ஆய்பவர் , சிவ வழிபாடு 
செய்பவர்கள் முதலாய பெரியோர்களை யுடையது . முனிச் 
சிறார்கள் செய்கின்ற வேள் விக்குக் காட்டுள்ள நதிகள் , 
தருப்பை முதலிய வுபகரணப் பொருள்களைக் கொண்டு 
கொடுக்கின்றன . அவ்வனம் , இரவில் பாம்புகள் கக்கிய மணி 
களால் ஒளிவிட்டு விளங்குகின்றது . 


முனிவர் வருகை 


அவ்வனத்துக்குச் சூதமா முனிவர் வந்தார் . அவர் வரு 
கையைக் கண்ட நைமிச வாசிகள் எழுந்து பணிந்து 
உபசாரம் செய்து வரவேற்றனர் . வரவேற்கப்பட்ட முனிவர் 
பெருமான் சில சொல்லத் தொடங்கினார் . 


2 


கும்பகோணப் புராணம் 


உபதேச மொழிகள் 


உலக மக்கள் இம்மையில் செல்வ முதலிய அடையவும் , 
மறுமையில் வீடு பேறடையவும் வழிகாட்டியாகவுள்ள 
நூல்கள் பல . அவற்றுள் சிவ இரகசியம் என்ற நூல் 
சிறந்தது . அந்நூல் முதலில் சிவபெருமான் உமையம்மைகுச் 
சொன்னார் ; அவள் சனற் குமாரற்குச் சொன்னாள் ; அவர் 
வியாசருக்குச் சொன்னார் . அவர் எனக்குச் சொன்னார் என்று 
கூறி மேல சில சொல்லத் தொடங்கினார் . 


2. திருக் கயிலாயச் சிறப்புரைத் தவத்தியாயம் . 

கயிலை , முனிவருள்ளம் எவ்வளவு தூய்மை யுடையதோ 
அவ்வளவு தூய்மை யுடையது . நிலா , இதுகாறும் இறைவன் 
முடிமீது இருந்தோம் , இனியவன் இருக்கும் மலையைத் தாங்கு 
தலே தகுதி யென வுன்னித் தாங்குவது போன்றது . அம் 
மலையிலுள்ள நாகணப் புள் ஆகமத்துக்குப் பொருள் கூறுவன 
ஒருபால் ; அதனைக் கேட்டுக் காகங்கள் உவப்பன ஒருபால் ; 
வேங்கை , சிங்கம் முதலிய கொடிய விலங்குகள் தம் கொலைத் 
தொழிலை விட்டுத் தவம் இயற்றுகின்றன . அம் மலையின் 
ஒளியால் சூரிய ஒளி மின் மினியின் ஒளி போன்றிருக்கின்றது . 
அந்தணர் மறை யொலி , அகந்தை தீர்ந்தவர்கள் ஆரவாரம் 
ஆயவை காதுகளைச் செவிடு படுத்துகின்றன . இத்தகைய 
சிறப்பு வாய்ந்த கயிலையில் நந்தியம் பெருமான் கையில் 
பிரம்பு கொண்டு சூழ்வர , அரியணை மீது உமையோடு வந்த 
தமர்ந்தான் அந்தி வண்ணன் . 
3 . கும்பகோணச் சிறப்புறைத்த வத்தியாயம் 

உமையம்மை வினுதல் 
ஓலக்கத்தில் இறைவனோடமர்ந்த உமை , அந்திவண்ண 
னடி வணங்கி , " உலக உயிர்கள் வினையினின்றும் நீங்கிப் 
பேரின்ப வீடடைவதற்குரிய தல மெது ? ” என்றாள் . அவ் 
வினாவிற்கு இறைவன் விடை கூறுகின்றான் : 


கும்பகோணச் சிறப்பு 

3 
தலத்தின் சிறப்பு . 
ஒப்பதும் மிக்கது மில்லாத தலம் குடந்தை . காவிரியும் 
அரிசிலும் அந்நகரைச் சூழ்ந்து வருவன , அந்நகர மாய 
மங்கைக்கு மாலையணிந்தது போன்றுள்ளன . அந்நகரின் 
நடுவில் கொடிகள் கட்டியிருப்பன , அத்தலத்துக்கு வருகிற 
வர்கட்கு முத்தி கொடுப்பதற்காக எடுத்த கொடிகளை யொத் 
திருந்தன . அத்தலத்துக் கோபுரங்கள் முத்தி வீட்டுக் கு 
வைத்த ஏணியை யொத்திருந்தன . மேலும் கோபுரங்கள் ,, 
கயிலை மலையிலுள்ள ஆகாய கங்கையைப் பார்ப்பதற்குக் 
கூட்டமாக வந்திருந்ததனை ஒத்திருந்தன . அந்தணர்கள் 
தேவரை யொத்திருந்தனர் ; ஆதலால் தேவரையு மறைய 
யவரையும் வேறு பிரிக்க இயலா திருந்தது . வேள் வியில் 
எழும்புகை , பெண்கள் தங்கள கூந்தலுக்கு ஊட்டும் புகை 
இரண்டும் சேர்ந்து வானில் முகிற் கூட்டத்தொடு கலந்க 
தனால் , புகை எது ? முகிற் கூட்டம் எவை ? என்று வேற்றிய 
லாகா தனவாயின . வேதஒலி , இசையொலி இவைகள் கட 
லொலியை விஞ்சின ; ஆதலால் இத்தலத்தின் பெருமை எவ 
ராலும் இயம்ப இயலாது . உமையே ! நின் மனத்துள்ளும் 
அடியவர் உள்ளத்துள்ளும் , வேத இசையினும் நாம் விளங்கு 
வது போன்று குடந்தையம் பதியில் விளங்குவோம் . 

இத்தலத்து மாந்தாதா , கும்பலிக்கப் பூசை புரிந்ததன் 
பயனாக , உலகை யொரு குடைக் கீழாண்டான் ; அவனாட்சி 
யில் புலியும் பசுவும் ஒரு துறையில் நீரருந்தின . மாளவ 
நாட்டு மன்னன் சத்திய கீர்த்தி , பார்ப்பனனைக் கொன்ற 
பாவத்தை , இந் நகரத்துக் காசிப தீர்த்தத்தில் மூழ்கித் தீர்த் 
துக்கொண்டான் . சந்திரன் , சோமலிமங்கார்ச்சனையால் , தன் 
உடல் நோய் நீங்கி வளம் பெற்றான் ; குபேரன் அவ்வர்ச்சனை 
யால் என (சிவனு)க்குத் தோழனான் ; அளகைக்குத் தலைவனு 
மானான் . 

மேலும் பொன்னன் , அவ்வர்ச்சனையால் இந்திர பதவி 
யடைந்தான் . திருமாலும் அதனால் வைகுந்தத்திருந்தான் .. 


4 

கும்பகோணப் புராணம் 
அந்தணன் ஒருவன் தன் தாய் என்பைக் கொண்டு சென்று 
கங்கையில் விட அவிழ்த்தான் . அது என்பாகவே இருந்தது ; 
அதனைக் கொணர்ந்து காவிரியில் அவிழ்த்தான் , அது 
தாமரைப் பூவாக விருந்தது ; அதனையவ்வாற்றில் விட்டான் 
அதன் பயனாக அவன் தாயும் உயர் கதியடைந்தாள் . ஆதி 
சேடன் , தன் உடல்வலியற்றுப்போகச் சோமலிங்கார்ச்சனை 
யால் , வலியும் ஒளியும் பெற்றான் . தக்கன் யாகத்துக்குச் 
சென்ற தேவர்கள் . அவன் படுத்திய பாட்டால் துன்புற்றுக் 
குடந்தைமேவி அர்ச்சனையாலும் நமது ஆடல் கண்டும் 
தங்கள் துன்பந் தீர்த்தார் . 


மனைவி சொல் கேட்டு மயன் , சூரியன் ஒளியைக் கெடுத் 
தான் ; கெட்ட ஒளியை மீட்க இத்தலத்து அர்ச்சனையால் 
ஒளி பெற்றான் சூரியன் . ஆழிவேண்டித் திருமால் , மலராயிரத் 
தால் வழுபட அவற்றுள் ஒன்று குறையத் தன் கண்ணைப் 
பறித்து வழிபாடு செய்ததன் பயனால் ஆழிபெற்றான் , கும்பம் 
சாய , சாய்ந்த சும்பத்தடியினின்றும் அமுதம் பொங்கி எழுந் 
தது . 

அந்தவிடமே பொற்றாமரைக் குளம் . தேவர்கட்குச் 
செய்யும் சோமயாகப் பயனாக மகா மகக்குளம் ஒன்றுண்டா 
யிற்று . அக்குளத்துள் அச்சுவ தீர்த்தம் , அழல் தீர்த்தம் 
முதலான பல தீர்த்தங்களுண்டு . கங்கை 

முதலான 
தீர்த்தங்கள் ஒன்று சேந்தது போன்ற அதனுள் ஒருமுறை 
முழுகினால் பாவம் போம் . பன்னிரெண்டாண்டுக் கொரு 
முறை அக்குளத்துள் பெருஞ் சிறப்பு நடக்கும் . அது மகா 
மகம் எனப்படும் . ஆதிரை கூடிய சதுர்த்தசி விதிபாதத்துள் 
அர்ச்சனை செய்தால் முத்தி பெறுவார் . 


4 சிவ பூசைக்குரிய உபகரணங் கூறிய வத்தியாயம் 

இறை வழிபாட்டின் பொது நன்மைகள் 


வில்வ இலை , அதன் பொடி இவற்றை அவன் திருவடியில் 
சேர்த்தல் நன்று . ஆடை , பூணூல் முதலிய கொண்டு வழி 


5 
சிவ பூசைக்குரிய உபகரணங்கள் 
பாடியற்றினால் இறைவனுக்கு உவப்பு . ஆதிரையோடு கூடிய 
விதிபாதத்தன்று நடு நிசியில் இறைவழிபாடியற்றினால் பார்ப் 
பனனைக் கொன்ற பாவம் போம் . திருமால் வழிபட்டால் 
வருகிற நன்மையை விடப் பல மடங்கு தீமையுண்டாம் . 
வில்வம் முதலாய கொண்டு வழிபடல் நன்று ; பல பாவங்கள் 
போம் . 

காலை வழிபாடு 
இறைவனுக்குத் திருமஞ்சன மாட்டி , வெண்ணீறு சந்த 
னம் முதலியவற்றைப் பூசி , தூய ஆடை அணிவித்து எருக்கு 
மலர் முதலிய மலர் கொண்டு வழிபட வேண்டுமென்று 
சாபால வுபரிட தங் கூறுகிறது . வழிபாடியற்றிய பின்னர் 
பண்ணிகாரம் முதலிய கொண்டு நிவேதிக்க வேண்டும் ; 
நிவேதித்த பின்னர் தீபம் அருக்கியம் கொடுத்து ஐந்தெழுத் 
தை நூற்றெட்டு முறைஉருப் போடவேண்டும் . இடக் 
காலைத் தரையில் மடித்துச் சதா சிவத்தை அபிமுகமாக 
நோக்கி அவன் திருப் பெயர்களைச் சொல்லி , " எழையேன் 
செய்த பிழை பொறுத்தருள வேண்டு மென்று தண்புனலை 
பூவொடு விட்டு வில்வத்தால் மூன்று முறை தொட்டுச் 
சத்தியோ சாதம் முதலிய முகங்களைச் சொல்லி செபித்து மும் 
முறை வலம் வந்து , ஐந்தெழுத்தைப் பலமுறை 

எண்ணி 
முடிக்க வேண்டும் . நோய் முதலிய தொடாதிருக்க வேண்டு " 
மென்று சொல்லி இனிய நீர் பருகவேண்டும் . 

மாலை வழிபாடு 
மாலையில் தீர்த்தக் கரையில் மூத்த பிள்ளையாரைத் 
தொழுது “ சம்பு கேசாய நம : ” “ சிவாய நம : ” என்று மும் 
முறை சொல்லி ஆசமனம் செய்யவேண்டும் . பின் பிராணா 
யாமம் செய்து நீறணிந்து அக்கமணி புனைந்து அந்தி தொழ 
வேண்டும் . 

மாதவழிபாடும் மற்றும் பலவும் 
சித்திரை முதல் பங்குனியீறாகவுள்ள மாதங்களில் , இறை 
வன் பெயர்களில் ஒவ்வொன்றைச் சொல்லி நீடினால் ஒவ்ரா 


6 


கும்பகோணப் புராணம் 


வொன்றுக்கும் ஒவ்வொரு பயனுண்டு . புரோச மலர் முப்ப 
தாயிரம் இறைவன் அடியிலிட்டால் இந்திர போக முண்டாம் . 
தருப்பைப்புல் , மலர்கள் இவற்றால் வழிபட்டால் முருகன் 
போல விளங்குவான் . ஐப்பசி கார்த்திகையில் தாமரை மல 
ரால் வழிபாடு செய்தால் வீடுபேறடைவான் . மார்கழியில் 
வெள்ளெருக்கு மலரால் வழிபாடு செய்தால் பொன்விமான 
மீது வானில் பொலிவான் . பெரும் பொழுது ஆறினும் முப்ப 
தாயிரம் முறை மலரால் வழிபாடு செய்பவன் தான் விரும்பும் 
பதங்கள் பெறுவான் . 


இறை நிலை 


இறைவன் எங்கும் நிறைந்த வடிவாய் தன்னிச்சையில் 
விளங்குவான் . சிந்தைக்கும் மொழிக்கு மெட்டாதவன் . 
ஒளி வடிவானவன் . அறப் பெரியவன் அறத்தாழ்ந்து அடிய 
வரிடும் பச்சிலையை ஏற்றுக்கொள்வான் . வித்தக வடிவாக 
வுள்ள மெய்ப்பொருள் , அரு உரு அருவுருவமாக விளங்கு 
வான் . இத்தகைய நிலையிலுள்ள இறைவன் நாதவடிவாய் 
ஆடியிற் றோன்றும் நிழல்போல விளங்குவான் . 


இறைவனை வழிபடுவோர் பெறும் பயன் 


செய்கின்ற அறமெல்லாம் இறைவனைக் குறித்துச்செய்க ; 
செய்யின் காற்றாடிபோல் சுழல்கின்ற பிறவி வேரறுத்து நற் 
பயனும் வீடும் பெறுவான் . உமையம்மையோடு கூடியிருப் 
பவனே ! சம்புவே ! சங்கா " ! என்று மந்திரத்தால் துதித்துத் 
தண்புனலாட வேண்டும் . பூரணையோடு கூடிய திருவாதிரை 
வருகிற மாதத்தில் வெள்ளெருக்க மலரால் வழிபாடு செய்ய 
வன் , இம்மையில் நற்பயனும் , மறுமையில் வீடுபேற்றையும் 
பெறுவான் . ஒவ்வொரு மாதமும் , அவ்வம் மாதத்திற்குரிய 
நட்சத்திரத்தன்று விதிபாதத்தில் வழிபாடு செய்பவன் நற் 
பேறு பெறுவான் . 


7 


சிவபுண்ணியம் உரைத்தல் 
5 சிவபுண்ணியம் உரைத்த வத்தியாயம் 


இறை வழிபாட்டின் பயன் 


சிவனார் தம் ஆலயத்து நெய் விளக்கேற்றல் , அடியா 
ரிடத்து அன்பாயிருத்தல் ஆயவற்றைத் தவறாது 

செய்பவன் 
சிவலோகஞ் சேர்வான் . அகிற்புகை , குங்கிலியப்புகை முத 
லிய புகை கொண்டு வழிபாடு செய்பவன் பிறவான் . ஆலயத் 
தில் வண்ணம் தீட்டுதல் , சுதையால் துலங்கவைத்தல் , யாழ் 
குழல் முதலிய கொண்டு இறைவனை மகிழவைத்தல் செய்கிற 
வர்கள் கருவிடை எய்தார் . . ஆலயத்தில் அலகிட்டு மெழு 
கிட்டு உழவாரத் தொண்டு முதலிய செய்கிறவர்கள் , சிவலோ 
கஞ் சேர்வர் . கும்ப மாதத்தில் 1 கிருதகம்பளத்தால் வழிபாடு 
செய்பவர் சிவசாயுச்சம் பெறுவர் . 


1 கிருதகம்பளம் : நெய்யால் நனைந்த கம்பளத்தை 
இறைவனுக்குச் சார்த்தி வழிபாடு செய்தல் . 


6. கிருதகம்பள விதி கூறிய வத்தியாயம் . 


கிருதகம்பள வழிபாட்டு முறை 
மெல்லிய ஆடையில் வெண்ணெயை ஆகாய நிறமாக 
வுருக்கி யெடுத்துக்கொண்டு , மாலையில் காஞ்சியிலுள்ள 
ஏகாம்பரநாதன் முன் வைக்கவேண்டும் ; வைத்து “ அர்ச்சனை 
செய்வேன் என்று கூறிக்கொண்டு , உருக்கிய நெய்யோடு 
பண்ணிகாரம் முதலிய சுவைப் பொருள்களை வைத்து அர்ச் 
சனை செய்து , கிருத கம்பளத்தை அழகுறச் சார்த்தி , நீராஞ்ச 
னம் விதிப்படி செய்து வலம்வந்து முக்கால் பணிந்து , 
“ கங்கையலம்பும் வேணியா! ” என்று சொல்லி , இரவெல்லாம் 
துயில் நீத்து வைகறை எழுந்து நாட்கடனை முடித்து நல்ல 
சைவருக்கு உணவளிக்க வேண்டும் . 


00 


8 

கும்பகோணப் புராணம் 
கிருத கம்பளப் பூசையின் சிறப்பு 
மாசிமாதப் பூரணையில் பூசை செய்தல் நன்று . பூசை 
யால் புத்தியும் முத்தியும் பெறுவர் . செல்வம் கொடுக்கும் . 
பாவமெல்லாம் போம் . உலக மக்களால் நன்கு மதிக்கப் 
பெறுவார் . இத்தகை சிறப்பு வாய்ந்த பூசையால் அரும் 
பெரும் செல்வ மடைந்தவர் யாவர் ? என வினாய சிவ விரதி 
யர்க்குக் குறுமுனிவன் செப்பலுற்றான் . 

கிருத கம்பளப் பெருமை 
கோதமன் என்னும் தவசி , இரேவந்தி நதிக்கரையி 
லிருந்து தவம் செய்துகொண்டிருந்தார் . அவரிடம் சுமேதா 
என்பான் சென்று அவரடி பணிந்து நின்றான் . நின்றவனை 
நோக்கினார் முனிவர் ; நோக்கி " என்ன செய்தி ! என்று வினா 
வினர் . அவன் “ முனிபுங்கவ ! தவத்தவர் தலைவ , அடியேன் 
வறுமையால் வாடுகின்றேன் , அதனைப் போக்கி , இறுதியில் 
முத்தியும் பெற வேண்டுகின்றேன் என்றான் , மாசித்திங்க 
ளில் வருகிற பெளர்ணமியில் தேவர்கட்குக் கிருதகம்பளப் 
பூசை செய்தால் , அது நினக்குச் செல்வம் . புத்தி , முத்தி 
எல்லாம் கொடுக்கும் " என்றார் முனிவர் . 


கோதமன் , சுமேதாவுக்குச் சொல்லிய வேறுமொரு 
கதையுண்டு : 


கூடகன்னன் என்பான் , சுனோகசனைக்கண்டு பணிந்து 
என் வறுமை போக வழி சொல்லவேண்டும் என்றான் . 
அதற்குச் சுனோகசனும் கிருதகம்பளப் பூசையையும் , அதன் 
பயனையும் எடுத்துச் சொன்னான் . அதன்படிச் செய்து சிறந்த 
செல்வம் , மக்கட்பேறு இவற்றைப் பெற்றான் . 

செல்வம் பெற்றதின் பயன் 
இறைவனருளால் கிடைத்த செல்வத்தை நல்வழியில் 
பயன்படுத்த எண்ணினான் . இறைவன் எழுந்தருளியிருக்கப் 
பசும்பொன்னால் ஆலய மமைத்தான் . இறைவனடியவர்கட் 
குச் செல்வ முதலிய நல்கினான் . இறைவன் திருமஞ்சனத் 


சீதகும்பமும் சிவபூசையும் உரைத்தல் 

9 
துக்கும் . நாட்பூசை நடப்பதற்கும் நல்ல பசுக்கள் வாங்கிக் 
கொடுத்தான் . அவைகள் வாழ்ந்துவர நல்ல மேய்ச்சல் நிலங் 
களையும் கொடுத்தான் . 1 மகேசுரர்கட்கு உணவளித்து மணி 
பொன் முதலிய வழங்கினான் ” -- எனக் கோதமன் கூறினான் , 
7. சீதகும்பமும் திலபூசையும் உரைத்தவத்தியாயம் 


பூசையின் பயன் 


சித்திரை முதல் ஆவணி யீறாகவுள்ள மாதங்களில் இறை 
வனுக்கு இடையீடு படாமல் , நல்ல நீரில் மணப் பொருள்கள் 
சேர்த்துத் திருமஞ்சனமாட்டி மலர்கொண்டு வழிபட்டான் 
செல்வம்மிக்கு நல்வாழ்வு வாழ்வான் . வினையினீங்கி முத்தி 
பெறுவான் . “ எள்ளினால் பூசை செய்வே ” னென்று சங்கற் 
பஞ் செய்து கொண்டு , பால்கொண்டு திருமஞ்சன மாட்டிப் 
பாலமுதோடு முக்கனிகளையும் நிவேதித்து , அருக்கியம் முத 
லியனவும் கொடுத்துப் பங்குனித் திங்களில் எள்ளினால் பூசை 
செய்யவேண்டும் . சித்திரைத் திங்கள் சுக்கில பக்கம் நவமி 
யோடு கூடிய நாளிலும் கிரகண காலத்தும் எள்ளினால் வழி 
பாடியற்றல் வேண்டும் . செய்தால் நாம் செய்த தீவினைபோம் ; 
தென்புலத்தார்க்குச் செய்யும் பயனுமுண்டாம் . 

8 சிவனாம மகிமை யுரைத்த வத்தியாயம் 


நிதம் - எனும் நாட்டில் , தீயவனாய ஓரந்தணன் இருந் 
தான் . அவன் ஐம்பெரும் பாவங்கள் செய்தலில் ஈடுபட்டிருந் 
தான் . அவன் ஒருநாள் நன்றாகக் குடித்தான் . வில்லுங் கம் 
புங் கைக்கொண்டு நிடத நாட்டை யடைந்தான் . அந்நாட் 
டரசன் பத்திமான் , அரசன் உறங்கும் அந்தப்புரத்தினுள் இர 
வில் எப்படியோ காவலர் கையிலகப்படாமல் நுழைந்துவிட் 

அந்நிலையில் உறங்கிக்கொண்டிருந்தவன் விழித்து 
இக்கொடியவனைக் கண்டான் . 
I மகேசுரர் -- சிவனடியார் . 
2 


டான் . 


10 

கும்பகோணப் புராணம் 
அரசன் நிலையும் அந்தணன் நடிப்பும் 
கண்ட அரசன் சீற்றங்கொண்டு , உறைவாளை யுருவி ,, 
" தொலைத்து விடுவேன் ” என்று கூறிக்கொண்டு நெருங்கி 
னான் . அவன் ஓட்டத்தில் நாட்டமானான் . இடம் புதிது , 
திக்குத் தெரியவில்லை ; திகைத்து நின்றான் . உருவிய வாளைக் 
கொண்டு கொல்ல முயன்றான் . அந்தணனன்றோ? சமயத்துக் 
கேற்றவாறு நடிக்கத் தொடங்கினான் . சிவன் அடியவன் 
போலப் பாவனை செய்தான் . பத்திப் பாடல்கள் சிலவற்றை 
இனிமையாகப் பாடத் தொடங்கினான் . அவற்றைக் கேட்ட 
அரசன் மயங்கினான் . உடனே அவன் கையிலிருந்த வாள் 
அவனறியாமல் நழுவியது . “ இத்தகை யடியவரையோ இவ் 
வாறு செய்யத் துணிந்தேன் " என வருந்திக் " கறைக்கண்ட 
னடியவரென்று கருதாது கெட்டேன் " என்றுங் கூறினான் . 

அரசன் வருந்துதல் 
“ இவ்வந்தணவடியவரைக் கொலை செய்ய நினைந்ததால் 
என் குலத்தவர் நரகத்திற்கன்றோ போய்ச் சேர்வார்கள் ” 
என்றங் குழைந்து " ஐயகோ " என்றழுது அரன் நாமம் பல 
சொல்லினான் . “ என்னைத் தீவினையினின்றுந் தப்புவித்தான் . 
எந்தை சிவனாமம் இவன் வாயில் கேட்டேன் . கொடு நரகம் 
பழைத்தேன் . உறங்கிக்கிடந்த நான் தெளியுமாறு சிவன் 
நாமங்களைச் சொல்லினான் " என்று சொல்லிக்கொண்டே அவ் 
வந்தணன் காலில் விழுந்தான் . 


மறையவன் செயல் 


அவ்வந்தணன் தன்னுள்ளே “ யான் செய்த தீவினையோ 
அளவற்றன . சில நல்வினையுஞ் செய்திருப்பேனன்றோ? அவற் 
றின் பயன் தானோ? அரசன் வாளுருவியுங் கொல்லாது 
விடுத்தான் " என்ற திசயித்தான் . அரசனும் சிவசரிதங் கூறி 
மணி பொன் முதலிய கொடுத்தான் . மறையவனும் அன்று 
முதல் உண்மைச் சைவனானான் . அரசன் கொடுத்த பொருளைக் 
கொண்டு சிவாலயம் எடுப்பித்தான் . நெய்யால் பல விளக் 


வாணலிங்க மகிமை உரைத்தல் 


11 


குகள் வைத்தான் . தீபதண்டம் பொன்னால் பல வைத்தான் . 
நந்தவனம் வைத்து வழிபாடு செய்து வந்தான் . வழிபாடு 
செய்ததன் பயனால் பாரமாய பழவினைப் பற்றறுத்துச் சிவ 
லோகம் போய்ச் சேர்ந்தான் மறையவன் . 


அரசன் செயல் 


அரசனும் தன்னாட்டுக் குடிமக்களை யழைத்து , சிவனாமப் 
பெருமை சிவபூசையின் மகத்துவம் முதலியவற்றை அவர்கள் 
தெளியுமாறு எடுத்து விளக்கினான் . அனைவரும் அன்று முதல் 
சிவ வழிபாட்டில் ஈடுபட்டனர் . அவர்கள் வழிபாட்டுக்குரிய 
திருக்கோயிலமைத்தான் . பின் அரசன் மக்களொடு வாழ்ந்து 
மனையறங்காத்து , மகனுக்கு முடிசூட்டித் தான் துறவறம் 
மேற்கொண்டு அரிய தவமியற்றிச் சிவலோகம் சென்றடைந் 


தான் . 


9. வாணலிங்க மகிமை கூறிய வத்தியாயம் 


இலிங்க வரலாறு 
சிவயோகி , சிவபூசை எவ்வாறியற்றினால் பயனுண்டாம் 
எனக் குறுமுனிவரை வினாவினர் . குறுமுனிவர் பகர்வார் : 
இலிங்க வழிபாட்டில் பலவுள . அவற்றுள் வாணன் வழி 
பட்ட இலிங்கம் நருமதை யாற்றிலிருக்கின்றது . அவ்வாற் 
றின் தீர்த்தங்கொண்டு அவ்விலிங்கத்தை வழிபட்டால் சிவ 
சாயுச்சியம் பெறுவர் என்றார் . சிவயோகி " அதனைக் கேட்டு 
அருட்கடலே ! யானும் வழிபாடு செய்ய வேண்டும் . அவ் 
விலிங்க வழிபாடு செய்து உயர்ந்தார் யாவர் ? அதனைத் திரு 
வுள்ளம் பற்றவேண்டும் ” என்று வினாவினர் . 

குறுமுனி 
உரைப்பதானார் . 


வேடன் வரலாறு 


வேடன் ஒருவன் குடிலமைக்கும்போது , பூமியிலிருந்து 
இலிங்கம் ஒன்று கிடைந்தது . அது நாவல்பழத்தை யொத் 


12 


கும்பகோணப் புராணம் 


திருந்தது . அதனைத் தான் அமைத்த குடிலில் வைத்து வழி 
பாடு செய்து வந்தான் . அவன் தொழில்: வழிப்போக்கர்களை 
வழிப்பறி செய்து , அவர் கைப்பொருள் வௌவிக் காலங் 
கழித்து வந்தான் . ஒருநாள் கிழவரொருவர் அவ்வழியே 
வந்துகொண்டிருந்தார் . வழக்கம்போல வழிப்பறி செய்யக் 
காத்துக்கொண்டிருந்தவன் , வழிப்பறி செய்யத் தொடங்கு 
கையில் , அப்பெரியார் , “ ஏனப்பா இத்தொழில் உனக்கு . 
நல்ல தொழில் நாட்டிலிருக்க இத்தொழிலைச் செய்யத்தொடங் 
கினை . இன்றே விட்டொழி என்று கூறி அவன் செவியில் 
நல்ல உபதேசம் செய்தார் . அவனும் இசைந்து அதனை யேற் 
றுக்கொண்டு அதன்வழி நின்றான் . 

சிவ வழிபாடு 
உடனே குடிசைக்கு வந்தான் . வந்தவன் அவர் கூறிய 
நன்மொழிகளைச் சிந்தித்தவண்ணம் உறங்கிவிட்டான் . அவ் 
வுறக்கத்தினிடையில் சிலர் சிவலிங்கத்தினை அவன் சிரமீது 
வைத்துச் சென்றனர் . உறங்கத்தினின்றும் எழுந்த வேடன் 
அவற்றைக் கண்டான் . மிகவும் மகிழ்ந்தான் . வில்வத்தால் 
நாடோறும் வழிபாடு செய்துவந்தான் . 

பின்னரும் வழிப்பறி செய்தல் 
பிறவியில் ஊறிய வழிப்பறி அவனை விட்டபாடில்லை . 
மறுபடியும் அதனைத் தொடங்கினான் . அவ்வழியே ஒருநாள் 
சில அந்தணர்கள் வந்தார்கள் . அவர்களை வேடன் கண்டான் 
மகிழ்ந்தான் , “ அந்தணர்கள் , சிரமமில்லாமல் பொருள் வௌ 
வலாம் என்றெண்ணினான் . வந்தவர்களை நெருங்கி அவர் 
கள் தலையை மூங்கில் முளையை யானைத் திருகுவதுபோலத் 
திருகி யெறிந்தான் . அவர் கைப்பொருள் கவர்ந்துகொண் 
டான் வேடன் . ஆனால் , அவர்கள் இறைவழிபாடு செய்தவன் 
கையால் இறந்ததால் பேரின்பப் பேற்றினையடைந்தார்கள் . 
நமன் தூதுவர் அந்தணன் உயிரைக் கவர்தல் 

இவ்வாறு வாழ்ந்துவரும் நாளில் , பொய்தான் உருவங் 
கொண்டு வந்ததோ என்றெண்ணத்தக்க மறையவன் , அவ் 


வேடன் கதிபெற்றது உரைத்தல் . 

13 
வழி வந்தான் , வந்தவனை நெருங்கிச் சில நல்ல வார்த்தை 
சொல்லித் தன் குடிலுக் கழைத்து வந்தான் வேடன் . குடிலில் 
வைத்து உபசாரம் செய்பவன்போலப் பாவனை செய்து இலிங் 
கத்தால் அடித்துக்கொன்றான் . இறந்தவன் உயிரைக்கவர்ந்து 
செல்ல நமன் தூதுவர் வந்து மறையவன் உயிரைப் பிடித்துக் 
கட்டி துன்புறுத்திக்கொண்டு போய் நமன் முன் விடுத்தனர் . 


நமனும் சித்திர குத்தனும் 
தன்முன் நிறுத்தப் பெற்றவனை உற்று நோக்கினான் 
நமன் . சித்திரகுத்தனை அழைத்தான் . சித்திரகுத்தனும் அவன் 
முன்னின்றான் . நின்றவனை நோக்கி , “ இவன் செய்த நன் 
மைகள் யாவை ? பாவச் செயல் யாவை ? என வினாவினன் . 

இவன் செய்தன யாவும் பாவச் செயல்தான் நன்மையே 
இல்லை ” என்றான் , “ ஆனால் இவன் வாணலிங்கத்தால் அடிக் 
கப்பட்டிறந்தான் ” என்று வாணலிங்கப் பெருமைகள் யாவற் 
றையும் விரிவாகத் தெளிவாகக் கூறினான் . உடனே நமன் 
“ சிறப்புவாய்ந்த வாணலிங்கத்தால் இறந்தவன் நமது சிங் 
காதனத்தி லிருக்கத்தக்கான் " என்று சிங்காதனத்திருத்தி 
வழிபடுவானானான் . உடனே சிவகணங்கள் வந்தன . வந்து 
சூழ்ந்து பூசைபுரிந்து விமானத்தேற்றிச் சிவலோகம்கொண்டு 


6 


சென்றன . 


நமன் ஆணை 
இலிங்க வழிபாடியற்றாதவர்கள் , இறைவன் பெயரைச் 
சொல்லாதவர்கள் , பஞ்சாட்சரத்தைச் செபியாதவர்கள் 
இவர்களை மலமடுவில் வீழ்த்துவீராக என ஆணையிட்டான் . 
வாணன் வழிபாடு செய்த இலிங்கார்ச்சனையால் பல நன்மை 
களுண்டாம் . 

10. வேடன் கதிபெற்ற வத்தியாயம் 
அந்தணர் வருகையும் வேடன் கொலையும் 

நருமதை யாற்றங்கரையில் வேடன் ஒருவன் வாழ்ந்து 
வந்தான் . அப்பகுதி மரங்களடர்ந்தவிடம் ; ஆதலாலவ்வழி 


14 

கும்பகோணப் புராணம் 
வருவோரைக் கொலைசெய்யத் தகுதியுடையதாக விருந்தது . 
குருதி கக்கவே குத்தி அவர் கைப்பொருள்கொண்டு காலங் 
கழித்து வருநாளில் , சில அந்தணர் அவ்வழி வந்தார்கள் . 
அவர்களைத் தன் குடிலுக்குக் கொண்டுவந்தான் . வந்தவர்கள் 
தலையை இலிங்கத்தால் நசுக்கினான் ; நசுக்குண்ட பகுதியி 
னின்றும் குருதி வெளிப்பட்டது ; வெளிப்பட்ட குருதியால் 
இலிங்கத்துக்குத் திருமஞ்சன மாட்டினான் , இறந்தவர்கள் 
உடலை வில்வத் தழையால் மூடினான் . 


வில்வீரர் சிலர் வந்தடைதல் 


வில்வீரர் சிலர் அங்கு வந்தனர் . “ இங்கு வந்த அந்த 
ணரைக் காணவில்லை . இவ்வேடன்றான் கொலைசெய்திருக்க 
வேண்டு மென்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் . இப் 
படியே வழிப்போக்கர்களைக் கொலை செய்கிறான். இன்று 
இவனை நாம் நமனுக்கு விருந்தாக அனுப்பவேண்டுமென் 
றனர் . 

வேடனோடு போர் 
வந்த வீரர்கள் வில் முதலிய கொண்டு போர்புரியத் 
தொடங்கினர் , அம்புகளை மாரிபோற் றூவின்ர் . வாள் வீரர் 
வாளால் வீசினர் , வேல் வீரர் வேல்கொண்டு பாய்ச்சினர் ; 
இவை யாவும் அவன் உடலை ஒன்றும் செய்யவில்லை . 
சளைத்து நின்றனர் . மற்றும் சிலர் வந்து போர் தொடுத்த 
னர் . அதுவும் பயனில்லை . இவ்வளவிற்குங் காரணம் இலிங்க 


கை 


பூசையேயாம் . 


வேடன் பேச்சும் , வீரர்கள் வியப்பும் 


வேடன் வீரர்களை நோக்கிச் சில சொன்னான் : “ வீரர் 
களே ! நீவிர் மிகவும் வலிமை வாய்ந்தவர் . போர்த்திறம் 
அறிந்தவர்கள் . யானோ இவற்றுள் ஒன்றும் அறியாதவன் . 
அங்ஙனமிருக்கவும் நீவிர் வலியிழந்து ஓய்ந்து நிற்பது ஏன் " 
என்று வினையமாகச் சொன்னான் . “ உன் கையாற்றலுக்குமுன் 


வேடன் கதிபெற்றல் உரைத்தல் 

15 
எம் ஆய்தம் எல்லாம் வலியிழந்தனவாயின ; பேடி கைவா 
ளொத்துப் போயின . இவற்றைப் பார்த்தவுடன் எங்கட்கே 
மயக்கமாக விருக்கிறது என வியந்தனர் . 

வீரர்கள் தங்கள் வலிமை கூறல் 
இறை வழிபாட்டால் எங்கட்கு இத்தகைய ஆற்றல் 
உண்டாயிற்று ; இவ்வாற்றலால் , திருமாலை வென்றோம் , இந் 
திரனைப் புறம்கண்டு கந்திருவர் உலகம் சென்றோம் , பின் 
சத்தியலோகம் சென்றோம் . நான்முகன் தரிசனம் கிடைத்தது . 
நாங்கள் மறை பயின்றறியோம் . நின் பெருமையறியாது 
நின்னோடு போர் தொடுத்தோ ” மென்று சொல்லிக்கொண்டே 
தங்கள் கையிலிருந்த ஆய்தங்களை விட்டெறிந்து , வேடன் 
அடிமீது பணிந்து நின்றனர் . 


சிவபெருமான் காட்சி 
இந்நிலையில் இடபாரூடராய்க் காட்சி கொடுத்தார் சிவ 
பெருமான் . அங்கு நின்ற வீரர்களும் வேடனும் இக்காட்சி 
கண்டு மயிர்சிலிர்த்து வியப்பெய்தினர் . இருவருக்கு மறி 
யான் , ஏழையேமாகிய எம்முன் தோன்றுவதே என்று பல 
படியாகத் தோத்தரித்தார்கள் . மகிழ்ச்சிக் கடலில் திளைத்த 
னர் . நுங்கள் வழிபாடும் தோத்திரமும் கண்டு மகிழ்ந் 
தோம் . இவ்வேடன் செய்த பாவங்கள் இவனை யடையா , முத் 
தியுமடைவான் . இவனால் மடிந்த அந்தணர்கள் வீடுபேறடை 
வார்கள் என்றார் சிவபெருமான் . 

படைவீரர் வினுவும் பரமசிவன் விடையும் 
" கொலை செய்த வேடன் முத்தியடைவ தெங்ஙனம் 
என வினாவினர் வீரர் . இலிங்க வழிபாடு செய்துவந்தான் . 
அதற்குத் திருமஞ்சனம் செய்ய எண்ணினான் . அதற்கு நீர் 
கொலை செய்தவர்களது குருதி , அக்குருதி காவிரி நீர் , வழி 
பாடு செய்தவிடம் பளிங்குமண்டபம் . வில்வத்தால் மூடியது 
நமக்குச் செய்யு மர்ச்சனையாகும் ; ஆதலால் வாணலிங்கப் 


16 


கும்பகோணப் புராணம் 


பூசையின் பெருமை நம்மால் பகரலாகுமோ ? வாணலிங்க 
வழிபாட்டால் இம்மை இன்பமும் , மறுமையில் முத்தியுமுண் 
டாம் என்று கூறி மறைந்தார் . 


11 . 


வாணலிங்க மகிமை கூறிய வத்தியாயம் 


வாணலிங்கார்ச்சனையால் பிறவிக்கடல் கடக்கலாம் . 
வல்வினைபோம் . 

இன்பத்துறையில் இழிந்தவர்க்கெல்லாம் 
நன்மருந்து . பொறாமை முதலிய தீக்குணங்களில்லார்க்கே 
இவ்வழிபாடு கிட்டும் . இதற்கிணையானது வேறெதுவுமில்லை . 
ஆதலால் சிவனையே பதியாக நினைத் தர்ச்சனை செய்க . 


இறைநிலை 


ஐந்தொழில் இயற்றும் ஆண்டவன் செயல் யாரால் 
சொல்லவியலும் . ஆகாயத்துக்கு ஒப்புண்டென்றால் அவ 
னுக்கு ஒப்புச் சொல்லலாம் . முக்காலங்களுங் கடந்த மூர்த்தி 
யன்றோ அவன் . மூப்பு உயர்வுமின்றி , ஒப்பாரும் மிக்காரு 
மின்றி இறுதிக் காலத் தொடுக்கங்கட்கு உறைவிடமாய் 
விளங்கும் சிவம் . மனம் வாக்குக் கெட்டாததாய் அகண்டி 
தாகாரமாய் விளங்கும் சிவம் . இவ்வளவுயர்ந்த பொருளை 
நாமணுகுவ தெப்படி ? அடியார்க் கெளியனன்றோ? அவனை 
யாரும் எளிதில் அணுகலாம் . அப்பரம்பொருள் ஒருபக்கம் 
செம்மேனி , ஒருபக்கம் நீலமேனியாகவுள்ளது ; நாமரூபமில்லா 
தது ; உயிர்களின் பொருட்டு விருடாக்கன் முதலாய பல 
பெயர்களைப் பெறுகிறான் ; உலகமே உருவமானான் ; ஆதலான் 
உலகத்துள்ளோர்கள் அவ்வடிவிலேயே அவனைக் காணவேண் 
டும் . அவன் உருவத்தில் நாமெல்லாம் கடலிடை எழுகின்ற 
ஒரு திவலைக் கொப்பாவோம் . அவன் காரணங் கடந்தவன் . 
சித்தாகிச் சத்தாகி ஆனந்தமயமான பரம்பொருள் நித்திய 
னெனப்படும் . இத்தகை சச்சிதானந்த சிவத்தை வழிப்பட்டு 
மலமகற்றி மதிப்பார் . எல்லாப் பொருளிடத்தும் தோய்ந்தும் 
தோயாதவன் . உயிர்கள் அடையும் துன்பம் இறைவனைச் 
சார்வதில்லை : 


வாணலிங்கத் தரிசனம் உரைத்தல் 


17 


அவத்தை கடந்திருக்கும் . இம்மொழியைப் பழுதென்று 
சொல்லுமவன் பாரணத்தில் ( ஏகாதசியின் மறுநாள் காலை 
யுணவு ) பாற் சோற்றை உப்புடன் உண்ட பஞ்சமா பாதக 
னாவான் . அழிவில்லாத வுயிர்கள் , தன்பா லொடுங்கிய 
காலத்து ஒருவனே யென்றுரைப்பார் . உலக உயிர்கட்கு 
ஆதாரம் அவன் . அவனாதாரமின்றி நிற்பான் . உயிர்கட்கு 
கலை முதலிய தத்துவங்களைக் கொடுத்து , அவைகள் செய்கின்ற 
வினைக்கீடாகச் சுகதுக்கங்களைக் கொடுத்துத் தான் தோன்றா 
மல் தோன்றி உயிர்களைச் செயல்படுத்துந் திறத்தால் நிராகார 
னென்பர் . உலகம் முடியும் காலத்து அரனாய் எல்லோரையும் 
அழிப்பான் . முத்தொழிலு மியற்றுவன் நொடிப் பொழுதில் . 

பயன்கருதாத செயல் 
இம் முத்தொழிலுமியற்றுவதனால் பயனென் ? என்னில் ? 
ஒன்றுமில்லை என்ற விடைதான் கிடைக்கும் . ஆயினும் 
அவன் அருளாலே உலகைப் படைக்கிறான் , அளிக்கிறான் , 
அழிக்கிறான் . முழுதுணர் பேரறிஞனாகிறான் . பொருள்கள் மீது 
விருப்பு வெறுப்பில்லாதவன் . உருவம் - அருவம் - உருவருவம் 
ஆய மூன்று தன்மையு முடையவன் . சர்வ சுதந்திரன் . இத் 
தகையவனை உணர்ந்து வழிபாடியற்றுக . சிவ தீக்கை 
பெற்றோர்கள் அவனையறிவார் , அல்லா ரறியார் . விபூதி அக்க 
மணி முதலாய சாதனங்களால் புத்தியும் முத்தியுமுண்டாம் . 
இவையில்லார்க்கு அவையில்லை . மற்றைய தெய்வங்களுக்கு 
வழிபாடு செய்தால் புத்தி முத்தியுளவோ ? வென்னில் , அவர் 
கள் பசுக்கள் , எம் இறைவனே அனந்தசக்தி யுடையவன் ; 
ஆதலின் அவனே புத்தி முத்தி தரவல்லவ னாகிறான் . 
13 . வாணலிங்கத் தரிசனம் உரைத்த வத்தியாயம் 

அந்தணன் 
கல்வி முதலிய நிறைந்த அந்தணன் ஒருவன் வாழ்ந்து 
வந்தான் . வாணலிங்கப் பூசை செய்து வருவான். பழிபாவங் 


3 


18 


கும்பகோணப் புராணம் 


களுக்கு அஞ்சாதவன் . ஒருநாள் தான் செய்யும் பாவச் 
செயலை நினைந்து வருந்துவானானான் . அவன் ஒருநாள் தவசி 
யொருவரைக் கண்டான் . வணங்கி இவற்றைச் சொல்வா 
னாயினன் . 


அந்தணன் தன்குறை கூறுல் 
" அடிகளே ! அடியேன் செய்யும் விண்ணப்பம் திருச்செவி 
சார்த்தியருள்க. தீயவை யென்று நினைந்துமவற்றைச் செய்து 
வந்தேன் . தறுகண்ணர்களோடு சேர்ந்து திரிந்தேன் . வழிப் 
பறியும் செய்து வயிறு வளர்த்தேன் . இத்தகைய கொடுமை 
செய்த எனக்கு நரகம் சித்திக்கு மென்பதில் எந்தவிதத் 
தடையுமில்லை . ஆதலால் அடியேன் உய்யும் வகை உரைத் 
தருள்க என்று வேண்டி நின்றான் . 

முனிவர் கூறல் 
இவ்வாறுரைத்தவன் முகம் நோக்கினார் தவசி . நினக்கு 
இறையருள் உண்டாகியிருக்கிறது ; ஆதலாற்றான் நம்மை 
யடைந்தனை . நரகத்தை நினைத்து அஞ்சலை . நிருமதலிங்கம் 
இரேவந்தி நதிக்கரையிலிருக்கிறது . அந்த இலிங்கத் தரிசனத் 
தால் பாவம் போம் ; கூற்றுவனால் வரும் இடையூறு நீங்கும் ; 
அந்த இலிங்கக் காற்று எத்திக்கில் படுகிறதோ அத்திக்கி 
லுள்ளார் பாவமெல்லாம் தீயிற்றூசாம் . வைகறை எழுந்து 
வில்வத்தைச் சிவலிங்கத்திலிட்டால் அவனைப் பிடித்துள்ள 
பாவகோடிகள் பறக்கும் . முத்தியுண்டு . செல்வம் முதலிய 
எல்லா நன்மைகளுமுண்டாம். பிறவி வேரறும் . இறுதியில் 
இறைவன் சோதியில் கலப்பான் என்றனர் . 

அந்தணன் செயல் 
இவற்றைக் காது குளிர மனமுவப்பக் கேட்டு அதன்படி 
திருவாராதனம் செய்துவந்தான் . அதன் பயன் பசும்பொன் 
விமான மூர்ந்து சிவலோகம் சேர்ந்து இறைவன் சோதியிற் 
கலந்தான் . இக்கதையை விருப்போடு கேட்பவர்க்கு முத்தி 
யுண்டாம் . 


சிவயோக விரதம் உரைத்தல் 


19 


14. சிவயோகவிரத முரைத்த வத்தியாயம் 

மாலவன் மகிழ்ந்திருத்தல் 
மிகவும் காடடர்ந்த பகுதி திருக்கேதாரம் . அந்நகரத் 
துள்ள ஆலயத்தில் முனிவர் புடைசூழத் திருமால் வீற்றிருந் 
தான் . அவனை நோக்கி , “ நின் இனிய பேச்சினால் யாம் 
மகிழ்ந்தோம் . வாணலிங்கப் பெருமையு முணர்ந்தோம் . சிவ 
யோக விரதத்தை மேற்கொண்டவர் யாவர் ? அதன் பய 
னென் ? அவற்றை யடியேம் தெளிய வுணர்த்தவேண்டும் 
திருமாலே ” என்று வேண்டினர் . 

அந்தணன் பூசை 
இந்நகரத்துப் பூதிபூடணன் என்னும் ஓரந்தணனிருந் 
தான் . அவன் ஞானங்கனிந்த நலங்கொண்டவன் . சில 
காலமாக , நல்லுணர்ச்சி , உறக்க மிவையின்றி யிருந்தான் . 
இருந்தவனுக்குப் பெரியோர் , வளர் பிறையில் பதினான் 
காம் நாள் விதிபாதம் ஆதிரை கூடிய நன்னாளில் சிவார்ச் 
சனை செய்தால் இவை நீங்கு , மென்றனர் . அங்ஙனமே 
செய்து அவை நீங்கப் பெற்றான் அந்தணன் . 

புலைச்சி மகள் 


வேதபாரங்கதனானதால் மேல்வரும் பிறவிநோக்கி வருந் 
துவானாயினான் . “ பன்றி , கழுகு , புழு முதலியவாகப் பிறக்க 
நேரிடுமே ” என மனம் நொந்தான் . 

“ இவை வாராமல் 
தடுத்தற்குரிய வழி யொன்றுதான் ; அது , இறைவன் வழி 
பாடுதான் ” என்ற முடிவுக்கு வந்து , அவ்வழிபாட்டை நன் 
முறையில் செய்ததன் பயனாக இறுதியில் , எல்லாப் பிறப்பும் 
கடந்து புலைச்சி மகளாய்த் தோன்றினான் அந்தணன் . 


புலைச்சி மகள் செய்யும் பூசனை 
புலைச்சி மகளாகப் பிறந்தாலும் கழிந்த சன்மவாசனை 
இருந்தே வந்தது . இறை வழிபாடு தவறாது செய்தல் , செய்த 


20 


கும்பகோணப் புராணம் 


பின்னரே யுணவருந்தல் முதலியவற்றில் விழிப்பாக இருந் 
தாள் . இறைவனுக்குப் படைப்பது நாயிறைச்சியேயாம் . 
தான் நிவேதிக்கும் நாய்த்தசையைச் சுடலைத்தீமேல் வைப் 
பது வழக்கம் ; அவ்வாறே வைத்தபோது முனிவர் ஒருவர் 
வரக்கண்டாள் . கண்டவள் அவ்விறைச்சியைப் பிறர் கண் 
டால் ஈசற்காகாதென வுன்னி , நாய்த் தோலால் மூடினாள் . 
அதனை மூனிவர் கண்டர் . வியப்புற்றார் . வியப்புற்று , மூடிய 
தற்குக் காரணங் கேட்டார் . வந்தவர் ததீசி முனிவர் . 


மூடியதற்குக் காரணங் கூறல் 


“ இறைவனுக்குப் படைக்கும் பொருள்கள் இறைவ 
னுக்குத் திருவாராதனம் செய்த பின்னர் தான் உட்கொள்ள 
வேண்டுமென்பது வேதவிதி . அவ்வுணவைச் சைவ ரல்லாப் 
பிறர் காணப் போகா " தென்றாள் " சைவ ரல்லாப் பிறர் 
யாரெனின் ? நான் முகனும் மாலுந் தேடியும் காணாத 
பொருளைத் தேவனென்று செப்பாதவன் , நீறு பூசாதவன் , 
ஊர்த்த புண்டரமாகத் திருமண் காப்பணிபவன் , மண்ணால் 
ஊர்த்த புண்டரந் தரித்திருப்பவன் என்றறியாமல் அவனுக் 
குணவளிப்போன் . 

அவனை வணங்குபவன் , சிவன்பால் 
அன்பில்லாதவன் ,நாளுஞ் சிவசரிதங் கேட்க முயலா தவன் , 
சிவனிரவில் அக்கமணியணிந்து சிவ வழிபாட்டிலீடுபடாத 
வன் ஆகிய இவர்கள் சைவரல்லாதவர்கள் . நைவேத்தியப் 
பொருள்கனை சிவ வழிபாட்டிலீடுபாடில்லா தார் கண்டால் 
கண்ணாறு படுமென்று மூடினேன் " என்றாள் . அவர்கள் 
கண்டால் விலக்க வேண்டுமோ - என்னில் ? முந்தை மறைகள் 
மொழிகிற சிவ வழிபாடில்லா தவர்கள் புலையனுக் கொப்பாகு 
மென்று இகழ்வார்கள் ; ஆதலால் சைவசீல மில்லாதவர்கள் 
கண்டால் அகற்றல் கடனாகும் என்றாள் . 


முனிவர் ஞானக்கண்கொண்டு நோக்கல் 
இவற்றைக் கேட்டு இறும்பூது எய்தினார் . “ இவைகளை 
இவளறிந்தபடி எங்ஙனம் " என ஞானக்கண்ணால் நோக்கினார் 


சிவசரித்திரம் உரைத்தல் 


21 


நிகழ்ந்தவற்றை யெல்லா முணர்ந்தார் . சாபாலவுபநிடதம் 
சொல்கிற சைவ விதி இவளறிந்தமையால்தான் இவ்வாறு 
கூறினாள் . சிவ பூசை கேதாரத்தியற்றிய தன்மையால் , இவள் 
பல பிறப்பெடுத்தனுபவிக்க வேண்டியவற்றை ஒரே பிறவியி 
லனுபவித்துத் தீர்த்தாள் ; ஆதலால் சிவ வழிபாட்டின் 
பெருமை யாரால் சொல்லவியலும் " எனவுள்ளத்தெண்ணிக் 
கண்குளிர இனிது நோக்கி வாழ்த்திப் போனார் முனிவர் . 


15. சிவசரித்திரங் கூறிய வத்தியாயம் 


ஈசன் புகழ் 


முன் அத்தியாயத்துக் கூறிய கேதாரத்தீசனை உள்ளன் 
பொடு பூசனை புரிபவர் வாழ்வை யாரால் சொல்லவியலும் . 
யோகசித்தி சிவதத்துவப் போகசித்தி , முன் பிறப்பிலுண் 
டாகிய சித்தி முதலியவைகளை அடைந்தார் பலர் . இம்மலை 
ஈசனைப் பூசனை புரிபவர் தூயராவர் . 


இறை வழிபாட்டால் செல்வம் சேரும் 


அந்நகரத்தீசனை அன்பினால் சிந்தை செய்பவர் திருவாள 
ராவர் . இவர்கள் குலத்துள்ளோர் யாவரும் பந்தம் நீங்கி 
உயர்ந்தவராவார் ; வழிபாடு வஞ்சனையின்றி யியற்றியவர் 
செல்வங்கட்கெல்லாம் இருப்பிட மாவார் ; வழிபாடு செய்யா 
தவன் பலராலும் நிந்திக்கப்படுவான் ; அவன் நித்திய சூனி 
யன் ; வழிபாட்டி லன்பிலாதன் துட்டனாவான் ; அவன் பழி 
பாவங்கட்கு அஞ்சான் . இவ்வாறாகத்தானே கன்றால் விள 
வெறிந்த காளை கழறினான் . 


16. அபராதங் கூறிய வத்தியாயம் 


தேவர்கள் திருமாலை வணங்கிச் சிவாலய வழிபாட்டு 
முறையை உரைத்தருள வேண்டும் , என வேண்டினர் . 
திருமாலும் இசைந்தான் . 


22 

கும்பகோணப் புராணம் 

வழிபாட்டு முறை 
இறைவன் கோயிலைச் சூழ்ந்து வலம் வருபவர்கள் ; 
அவனருட் கடலில் தோய்வர் , சீலமுள்ளவர்கள் பணிந்து 
அனல் மெழுகாக வுருக வச்சமுடன் கை கூப்பிச் செல்வர் ; 
ஆடையை மேல் போர்த்துக் கொண்டும் தலையில் தலைப் 
பாகை வைத்துக்கொண்டும் செல்லலாகா ; அவ்வாறு செய் 
பவன் எரிநரகிற் கிரையாவதோடு ஓயாத தலைவலியும் உண் 
டாம் ; சட்டை யணிந்து மேலாடை போட்டுக்கொண்டு செல் 
பவன் இழி நரகிலுழல்வான் ; கோமுகி நீரில் கால் வைப்பவன் 
புலையனாகப் பிறப்பான் ; செருப்பு வைத்துத் தொழப்புகுமவன் 
புலையனுக் கடிமையாய்க் கிடந்துழல்வான் ; நாமம் வைத்துக் 
கொண்டு கோயிலுக்குச் செல்பவன் , வெறுப்பால் பூசனை 
செய்பவன் ஆய இருவரும் கால தத்துவமுள்ளளவும் நிரையத் 
திலுழல்வார் ; இறைவன் ஆராதனைக்கு முன் உண்ணலாகாது 
இறை வழிபாடு செய்யாமல் வீண் காரியங்கள் செய்பவன் 
பன்றியாகப் பிறப்பான் ; கோயிலை வலம் வாராதவன் , இசை 
யோடு தோத்திரம் சொல்லா தவன் , ஆலயத்தை நாளும் 
வணங்காதவன் , இறைவன் முன் நடித்திறைஞ்சாதவன் , 
கோயில் மதிற்சுவரருகே மலசலங் கழிப்பவன் ஆய இவர்கள் 
முறையே செக்கிழுக்கும் எருது , ஊமை , குருடு , மூத்திரக் 
கிணறு , மலமடு இவற்றுள் வீழ்ந்தும் இவைகளாகப் பிறந் 
தும் துன்புறுபவர் . இதன் திறம் விரிவாகச் சொல்லப் 
பட்டுள்ளது நூலுட் காண்க , 


17 . 


விபூதி மகிமை உரைத்த வத்தியாயம் 


வழிபடும் முறை 


வைகறை துயில் நீத்து இறைவன் அடிமலர் நினைந்து 
காலைக்கடனை மூடித்துத் தண்புனலாடி வெண்ணீறணிய 
வேண்டும் . நானம் ( ஸ்நானம் ) இருவகை : தண்ணீரில் 
முழுகுதல் ஒன்று ; தூய வெண்ணீறு பூசுதல் ஒன்று . நீராடி 
னால் உடலழுக்கும் போம் , நீறாடினால் உளத்தழுக்குப்போய்த் 


கலிவிடம் உரைத்தல் 


23 


பாது 


தூயவனாவான் . ாய் வாய்ப்பட்டபோது உத்தூள 
நீறாடல் நன்று . புழுக்குரம்பையென்னுமிவ் வுடல் விழுப்ப 
மாம் , வெண்ணீறு பூசினால் , பல தீர்த்தமாடுதலின் பயன் 
தரும் . நீறணியாதவன் வைதிக காரியங்களுக்குதவான் . 

நீற்றின் பெருமை 
நீறு பூசியவனே தூயரிற்று யன் . காலந்தவறாது 
முக்காலங்களிலும் நீறு பூசுபவன் , இறைவனை யிடைவிடா 
நினைப்பவன் இவர்கள் இறைவனோடு ஒப்பார் . நீறணியாத 
வன் பாவி . அச்கமணி , நீறு அணிந்தபின் முப்புண்டரமாகத் 
தலையிலணிய வேண்டும் நீற்றை ; அங்ஙனம் செய்யின் நல்ல 
பலன் உண்டாம் . இவை செய்யானாகில் அவனை ஆருகத் 
னாகச் சொல்லவேண்டும் . நீறு பூசுமொருவன் , துர்மரண 
மடைந்தாலும் அவன் மலம் நீங்கித் களிதருவிமான மேறிக் 
கண்ணுதல் முன்னம் சேர்வான் ; ஆதலால் நீற்றின் 
பெருமை யார்தான் சொல்வார் , ஒருவராலுமியலா தன்றோ ? 


18 . 


கலிவிடம் பனத்தியாயம் 


நீறனியாதவர் செயல் 


மக்கள் , முதல் மூன்று யுகங்களிலும் நீறணிந்து இறை 
வழிபாடு ஒழுங்காகச் செய்து வந்தனர் . இக்கலியுகத்தில் 
நீறு பூசும் விருப்பிலரானார்கள் . மறை பயின்றும் அம் 
மறையினுள் நீற்றின் பெருமை விரிவாகப் பேசப்பட்டிருந்தும் 
நீறு தரிக்க மனமிலாரானா ரந்தணர் , நீறிடாதவர் , இறை 
வனுக்குரிய வழிபாடியற்றாதவர் , நீறு தரிக்காமல் மண்ணினா 
லூர்த்த புண்டரந்தரித்திடுபவர்கள் எண்ணில் காலம் நரகத் 
திலுழல்வார்கள் . உருத்திராக்கம் , வெண்ணீறு இவைதாம் 
உண்மை யென்றுணராத வந்தணர் , கலிக்கொடுமையால் 
ஊர்த்த புண்டரத்தைப் பிடரியில் சேர்கின்ற வம்பெனத் , 
தரித்திடுவர் . துளவணிவார் அந்தணர் ; ஆனால் இலிங் 
கார்ச்சனை செய்யார் . ஐந்தெழுத்தோ தார் . சிவனடிதுதி 
யார் , துதிப்போரை நிந்திப்பாரந்தணர் . இவ்வாறு செய் 


24 

கும்பகோணப் புராணம் 
கின்ற அந்தணரெல்லாம் தொழு நோயால் துன்புறுவர் , 
பொய் சொல்லா தவர்கள் , பிறர் பொருள் , பிறர் மனை விழை 
யாதவர் , மனம் போன போக்கில் மனத்தைச் செலுத்தாதவர் 
களே இல்லை இக்கலியுகத்தில் . 


சைவர்கள் பெருமை 
இப்பெருங் கொடுமை செய்யாத உண்மைச் சைவர்கள் 
காண்பரிதாயினர் . இதனுண்மை தெரிந்து இதிலீடுபட் 
டோர் குடும்பங்கள் மேலோங்கின . அவர்கள் வீடு பேற்றை 
யுமடைந்தனர் . சைவர்களே எல்லாவற்றிற்குந் தலைவர் . 

கோவலன் கூற்று 


படை நமனுலகஞ் சேர்தல் 


இவ்வுலகில் படைகள் கடல் போலத் திரண்டு நமனுலகம் 
நோக்கிப் புறப்பட்டன . கவலை தோய்ந்த முகத்தோடு 
நமனுலகம் போய்ச் சேர்ந்தன படைகள் . அப்படையை 
நோக்கி , " நீவிர் இத்துணை சோகத்தோடும் கோபத்தோடும் 
வந்த காரணமே தென்ன " வினாவினான் நமன் . 


மாறுபடாத குணத்தோய் ! கேட்பாயாக . நின் ஆணை 
வழி நடந்து நின்னடி சூடும் எங்களுக்குத் துன்னலர் மிகுந் 
தன ரன்றோ ? துன்னலர் யாவரெனின் ? சிவதீக்கை , திருநீறு 
பூசுதல் , சிவதரிசனம் செய்தல் , தீர்த்தமாடுதல் , சிவ புராணங் 
கேட்டல் , அடியவர் பூசை , நந்தவனம் வைத்தல் , சிவ விரதங் 
கள் இவையாவையும் ஒழுங்காகச் செய்து எங்களைத் துரத்தி 
னார்கள் ; ஆக இததன்மையால் எமக்கு அச்சம் தோன்றியது . 
அச்சம் போக்குவா ரொருவரையும் காணேம் ; இருக்க இடமு 
மின்றி நின் திருவடி நம்பி வந்தோம் ; நீ எங்கட்குச் செய்ய 
வேண்டுவன என்னை யெனின் ? புகலுவோம் : எங்கட்கிடரே 
செய்யும் சிவதருமங்கள் யாவற்றையும் அகற்ற வேண்டும் . 
காமம் , குரோதம் , புறங்கூறல் , அழுக்காறு , பொய்மை . 
நூல் நிந்தை முதலியவற்றை நாள் தோறும் செய்யும்படிச் 


சேனைகள் வினாவும் - காலன் விடையும் 


25 


செய்வாயானால் , நின் ஏவல் கேட்டு அதன்படி நடப்போம் ; 
எமக்குச் சிறப்பு முண்டாம் என்றனர் . 


நமன் கூறுவன 


இப்படைகள் கூறியவற்றைச் செவிமடுத்த கூற்றுவன் , 
செவிகளை மூடிக் கண் கலங்கி ஏங்கிச் “ சிவசிவ ” என்று நடுங்கி 
இனைய சொல்வானானான் ; “ ஏ ! பாவ மூர்த்திகளே ! நீவிர் 
வசிக்குமிடம் சைவரல்லார் , கொடும்பாவம் செய்வோர் இவர் 
கள் உறைவிடமாம் . இறுமாப்புற்ற பாவிகள்பால் போய்ச் 
சேர்வீர் . நீரில்லா நெற்றியர் , நீறுள்ள நெற்றியாரை வந்து 
வணங்காதவர் , திரிபுண்டரத்தை மதியாதவர் இவர்கள் பால் 
போய்ச் சேர்வீர் . இன்னும் இவைபோன்ற பாவஞ் செய்கிற 
வர்களை அன்பினால் சேர்ந்து நாளும் பாவமெல்லாந் தங்க 
வீற்றிருப்பீர் ” என்றான் காலன் . 


சேனைகள் வினவுப் - காலன் விடையும் 


இவற்றை எல்லாங் கேட்டுக் கொண்டிருந்த பாவமூர்த்தி 
கள் , “ தந்தையே ! நீவிர் செப்பியன யாவும் விளங்கவில்லை ” 
என்று விளங்கியும் விளங்காதவைபோலக் கேட்டனர் . அது 
சேட்ட கூற்றுவன் உரைப்பதானான் : “ மொழி பயிலுங் 
கொடும்பாவ மூர்த்திகளே நீர் கேளிர் ? அழியுமியல்புடை 
யார் யாவர் ? அவர் சைவரல்லாத் திருவிலிகளாவார் . நீவிர் 
உம் வீட்டைவிட்டு வேறு ஒருவன் வீட்டிலிருக்க விரும்பு 
வீரோ ? விரும்பமாட்டீரன்றோ ? அவ்வாறே பாவமூட்டைகள் 
தாம் நீவிர் உறைவிடமாம் . சைவரல்லாதவர்கட்கு என்ன 
அடையாளம் எனின் ? 

தூய வெண்ணீறு உத்தூளனம் 
பூசாமல் இருப்பார் யாவர் ? அவரேயாம் ; அவர்கள் பல 
பிறவிகளில் துன்புறுவர் ; ஆதலால் சிவபூசை புரிபவரே 
வினைகளினின்று நீங்கி இம்மைச் செல்வமும் மறுமை முத்தியு 

என்றான் . நன்றென்று படைகள் திரும்பின . 


மடைவர் , 


4 


26 


கும்பகோணப் புராணம் 
காசியின் சிறப்புரைத்த வத்தியாயம் 


19 . 


காசியின் சிறப்பு 


துசவான் என்னும் முனிவர் காசிக்குச்சென்றார் , செல் 
லும்வழியில் , முனிவர் பலர் சந்தித்து அவரோடு காசிக்குப் 
போய்ச் சேர்ந்தார்கள் . சேர்ந்து மிடியால் வருந்தும் ஒருவன் 
நிதியைக்கண்டாலெனக் கண்டனர் கங்கை வேணியனை . 
மகிழ்ந்தனர் ; மயிர்க்கூச்செறிந்தனர் ; நீராடினர் ; வினாயகப் 
பெருமான் முருகப்பெருமான் இவர்கள் வழிபாடு முடித்த 
னர் ; துசவான் முனிவர்களோடு கோயிலை வலம் வந்து கால 
வயிரவ தீர்த்தத்தில் தீர்த்தமாடினர் . தேவனைத் தொழுது 
பூசனை புரிந் தருக்கியமும் கொடுத் தமர்ந்தனர் . 


உபதேசம் 


முனிவர் பலரோடு விசுவலிங்க தரிசனம் முடித்தபின் 
தரிசித்ததன் பயனால் எல்லோரும் முத்திபெற்றனர் . பிறவிப் 
பயனால் வழிப்பாடியற்றியதால் காசியிலிறக்க நேர்ந்தது . 
“ பரம்பொருள் சிவனே ” என்று , மடியில்வைத்து அவன் 
வலச்செவியில் தாரக மந்திரத்தை உபதேசிப்பர் உயிர்விடுந் 


தறுவாயில் . 


கண்ணனைத் துதித்தல் 


கலைமகள் கணவன் முதல்வானோரெல்லாங் கூடி நெஞ் 
சம் நெகிழ கண்ணீரூற்றெடுத்தோட சீதரன் சேவடி பணிந் 
துரைப்ப தானார் : ஐய ! நின் பவழவாய் மொழி எனும் 
அமுத மாந்தினம் . நேமிக்கையனே அமரரதிபனே கமலக் 
கண்ணனே ! களங்கனியனைய மெய்யனே | முகுந்த ! கேசவ ! 
கருணை வெள்ளமே ! வள்ளலே ! போற்றி , என மனங் 
கனிந்து தொழுதனர் . 


கும்பகோணச் சிறப்பு 

27 
20. கும்பகோணச் சிறப்புரைத்தவத்தியாயம் 

சிவவழிபாட்டின் இயல்பு 


சிவவழிபாடொன்றே பிறவிப் பிணியகற்றும் மருந்து . 
பூசனைக்குரிய புண்ணிய னியல்பும் , முற்பிறவியிற் செய்த 
தவப்பயனால் கிட்டுமேயொழிய வேறொன்றால் கிட்டாது . 
உள்ளம் , உரை , செயல் மூன்றுந் தூய்தாய் வில்வம் முதலான 
பொருள் கொண்டு அண்ணலடித் தாமரையிலிட்டால் முத்தி 
யடையலாம் . 


கும்பகோணச் சிறப்பு 


பிறவிச் சேற்றைத் தன்புகழெனும் நீரால் கழுவுந் 
தாயாய் , முத்திப்பயிர் விளையு வயலுமாகிப் பாச வேரறுக் 
கும் பதியுமாகுங் குடமூக்கு . அப்பதியில் வாழ்பவர் , காண் 
பவர் , நினைப்பவர் கும்பகோணமென்றொருக்கால் சொன்ன 
வர் ஆகிய இவர்கட்கெல்லாம் முத்திகொடுக்கும் தலமாம் . 
ஆதிகுப் பேசன் பூசை , தரிசனம் , அடியவர் நட்பு , தியானம் , 
வலங்கொளல் , இறுமாப்பகற்றல் ஆயவை யெல்லாமுண்டாம் 
அப்பதியில் வாழ்வார்க்கு , அங்குள்ளவர்கட்குக் கரியில் 
நெருப்புப் பற்றுவதுபோல் ஞானம் பற்றும் . அத்தலத்துச் 
செய்கின்ற தவம் ஒன்றாயினும் கோடியாய்த் தழையும் . 


. 


21. பிரமன் மாயனைக் கண்டவத்தியாயம் 
சிவபூசையின் சிறப்பும் , செய்முறையும் 
சுதை வடிவிலமைந்த கும்பேசன் அடிமலரில் , அன்ப 
மலராலும் , மணமலராலும் , வில்வத்தாலும் பூசனை புரிந்தால் 
பிறவிக்கடல் வற்றும் முத்தியுமுண்டாம் . வைகறை யெழுந்து 
காலைக் கடனை முடித்துக்கொண்டு , தூய நீராடி , வெண்ணீ 
றெங்கும் பூசி , முப்புண்டரமுந் தரித்தபின் வழுவாவகை 
அர்ச்சனை புரிந்தால் பயனுண்டாம் . 


28 


கும்பகோணப் புராணம் 
மாயன் சிவபூசை மகிமை கூறியவத்தியாயம் 


22 . 


சிவபூசையின் பெருமை 


தேவர்க்குத் தலைவனான இந்திரன் சிவ வழிபாட்டால் 
இந்திரபதவி யடைந்தான் . சங்கரன் அடித்தாமரையில் 
அர்ச்சனை செய்தால் ஏற்ற முண்டு. பிறவிக்கடலையுந் 
தாண்டலாம் . சிவவழிபாட்டை விட்டு மற்றைத் தேவரைப் 
போற்றல் கரும்பை விட்டு இரும்பைத் தின்றல் போலாம் . 
அவனடிக்குத் தொண்டு செய்யாதவன் துர்ச்சனன் . 
மாதொரு பாகனாரை யர்ச்சியாதவன் உயர் குலத்தவனாயி 
னும் நரகிடை வீழ்வான் . புலன் வழியில் புத்தியைச் 
செலுத்துபவன் . சிவபூசை மறந்தவன் , உண்ணுஞ்சோறும் 
பருகுநீரும் மலசலத்துக் கொப்பாம் . ஐம்புலன்களையடக்கி , 
முக்கரணங்களை மடக்கி , அன்பினால் நம்பனைப்பூசை புரி 
பவன் செல்வ முதலிய எல்லாம் எய்துவான் . பூசனை புரி 
யா தான் செல்வ முதலியன சிதறுண்டுபோம் . சைவசீலத்தின் 
வழிநில்லா தவன் செய்யும் கன்மமெவ்லாம் பயினின்றாம் . 
அறச்செயலும் பாவச் செயலாம் . சைவசீல மில்லானுக்கு 
வைதிகக் கன்மம் வேண்டா . முக்கணர்க் கன்பிலான் முழு 
மகன் . சைவசீலமில்லான் மலப்புழுவாய்ப் பிறத்தல் நன்று . 
ஏன் ? புழு , வெடுத்தவுடலுடன் ஒழிந்துபோம் துன்பம் . 
இவன் நெடுநாள் துன்புற்று நரகிடைக்கிடப்பான் . 


23. சிவபத்தர் மகிமை கூறியவத்தியாயம் 

அந்தணர் முதல் பஞ்சமர் இறுதியாக வுள்ளவர்கள் சிவ 
சின்னம் தரித்து சிவ வழிபாட்டி லீடுபட்டால் அவர்கள் 
சைவர்களே . அவர்கள் மக்களால் போற்றப் படுவார்கள் . 
சிவபத்தியால் அசுவமேதம் செய்த பலனுண்டாம் . சிவபத்தி 
யறியார் அறுசுவையோடு அளிக்கு மன்ன தானத்தால் பய 
னென் ? சிவபத்தி யில்லார்க்கு மனத்தை யடக்கிச் செய்யும் 
தவம்தான் என்ன செய்யும் . 


சிவயோகியின் பெருமை 


29 


சிவனருளிலீடுபட்டார் அடையும் பயன் 


அஞ்செழுத் தெண்ணுமவன் எண்ணிலாப் பலவளங் 
களும் பெறுவான் . அவனை வணங்கி யொருமுறை வெண் 
ணீறிட்டால் பழுதகல அறம் எல்லாம் பலிக்கும் . அவன் 
கழலி லர்ச்சனை செய்தால் நற்குலத் துத்தமனாவான் . சொற் 
கலை தேர்ந்தவனுமாவான் . 


24. சிவயோகியைக் கண்டவத்தியாயம் 


பொதியமலை வளம் 


பொய்யாய தவங்களைப் போக்கி மெய்யாய தவத்துக் 
கொரு வேலிபோன்றது ; தூய்மையால் கயிலையை யொப் 
பது ; பலவளங்களும் நிறைந்தது . மணிகள் ஒளிவிட்டு 
விளங்குவன , வேள்வியில் வளர்க்குந் தீ போன்றன . ஒரு 
துறையில் சிம்மமும் யானையும் நீரருந்துவன . ஆகமமொழி 
யைக் கேட்டுப் பாம்பும் மயிலும் ஒன்றாகவிருக்கின்றன . 
செவிக்கினிய செந்தமிழை நாகணவாய்ப் புள்ளும் கிளியும் 
பாட - மந்திகள் தலையசைப்ப - தருக்களுங் கனி யுகுத்தன . 


முனிவர் பெருமை 


இத்தகைய வளங்கள் நிறைந்த பொதியில் முனிவர் 
ஆச்சிரசம். சிவனென வணங்கும் மெய்யன் , முக்குறும்பறுத்த 
மேலோன் , வெண்ணீற்று மேனியன் ஆகிய குறுமுனிவன் , 
சிவவிரதியர்பாற் சென்று அவரைக் கண்டான் . அவர் எழுந்து 
வணங்கினார் . பலபடியாகத் தோத்திரஞ் செய்து “ பொதியத் 
தினித்த முத்தமிழை மக்களுக்களித்தவனே ” யென அவனடி 
மலரில் விழுந்தார் . விழுந்தவர் எழுந்து பலஉபசாரங்கள் 
செய்து " மாதவ ! நீ இங்கெழுந்தருளப் பெற்றதால் அடியேன் 
அடிக்குடில் தூய்மையுற்றது . 


30 


கும்பகோணப் புராணம் 


25. சிவபூசை விதி கூறியவத்தியாயம் 


குறுமுனி, சிவபூசை விதியைச் செப்பலுற்றார் . வைகறை 
துயில் நீத்துச் சிவதீர்த்தம் படிந்து , பால் நிறத்த வெண்ணீ 
றணிய வேண்டும் . அக்கமணி யணிந்து சிவபூசைக்குரிய 
மந்திரங்களைச் செபம் செய்ய வேண்டும் . சிவலிங்கத்திற்கு 
வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் . அஞ்செழுத்தை 
எண்ணி உருத்திரஞ் செபித்து அவன் திருவடி வணங்க 
வேண்டும் . முக்காலும் அன்பொடு வாழ்த்துக்கூறி முடிக்க 
வேண்டும் . 


26 . 


பிரதக்கணவிதி கூறியவத்தியாயம் 


சிவபெருமான் அபிடேக நீர்செல்லும் கோமுகிக்குச் 
சோமசூத்திரம் என்று பெயர் . அதனைத் தாண்டிச் செல்லா 
மல் செய்யும் பிரதட்சணத்துக்கு சோமசூத்திரப் பிரதட்சண 
மென்று சாத்திரங் கூறுகின்றது . 


அஃதாவது : நந்தியம் பெருமானை வணங்கி அவரிட 
மிருந்து தொடங்கி இடமாக வந்து சண்டேசுரப் பெருமானை 
பாசிப் பின் வந்த வழியே திரும்பி நந்தியையடைந்து அவர் 
பின்புறமாகக் கோமுகிவரை வலம் வந்து பின் வந்தவழியே 
திரும்பிப்போய் நந்தியை வணங்கிப் பின் இடமாக வந்து 
சண்டேசுரப் பெருமானைத் தொழுது பின் திரும்பி நந்தியை 
யடைந்து இறைவனை வணங்கல் வேண்டும் . 


இந்தப் பிரதட்சணம் ஒன்பது முறை செய்வது நன்று . 
இவ்வகையாகக் காலை மாலை வேளைகளில் செய்யலா 
மென்றும் பிரதோட காலங்களில் செய்யலாமென்றும் இவ் 
வாறு செய்வதால் எல்லாப் பாவங்களும் நலியுமென்றும் , 
பந்தம் நீங்கி வீடுபேறு உண்டாமென்றும் சாத்திரங் 
கூறுகிறது . 


31 


பூசைக் குபகரணப் பொருள்கள் 
பூசைக் குபகரணங் கூறிய வத்தியாயம் 


27 . 


உபகரணப் பொருள்கள் 


பூசை செய்பவன் கிழக்கு முகமாக விருத்தல் வேண்டும் . 
அக்கமாலை விபூதியணிதல் வேண்டும் . தூய்மையான நீரில் 
மணப்பொருள்கள் சேர்த்து , அகங்குளிர நோக்கிச் சதா 
சிவத்தையுன்னி , உருத்திரம் செபித்துக்கொண்டு , அந்நீரை 
அபிடேகம் செய்ய வேண்டும் . வெள்ளிய தூய ஆடையால் 
திருமேனியை ஒற்றவேண்டும் . பால்போன்ற 

ஆடையை 
அணிவித்து நீறு பூசி முந்நூல் சார்த்தித் தொழ வேண்டும் . 
நல்ல மலரை அவன் திருவடிகளில் சார்த்தவேண்டும் .. 
வில்வமில்லாத பூசனைப் பயனின்றாம் . சாங்க பூசை செய் 
வார்க்கு நல்ல பலனுண்டு . திருவாதிரை கூடிய சோம 
வாரத்தில் விதிபாதங் கூடிய நன்னாளில் பூசை செய்தால் 
கொடிய பாவம் போம் . 


28. சில தனிப்பாடல்கள் 
திருஞானசம்பந்தர் , அப்பர் , சுந்தரர் , மாணிக்கவாசகர் , 
குறுமுனிவர் , மநுநிகர் சகசி , தொண்டை நாட்டு அரசூர் 
சொக்கப்பப் புலவர் இவர்கள் வாழ்த்தும் , சகசி அரசவையில் 
சொக்கப்பப் புலவர் அரங்கேற்றிய தென்றும் தெரிகின்றது . 
வாழ்க வந்தணர் - என்ற பாசுரம் போல , மறையவர் , சுரபி 
மன்னர் முதலானவர்களும் குடந்தையும் வாழ்கவே 
முடிகின்றது . 


ன 


வரலாற்றுச் சுருக்கம் முற்றும் . 

திருச்சிற்றம்பலம் . 


கும்பகோணப் புராணம் 


நைமிசாரணியச் சிறப்புரைத்த வத்தியாயம் 


கலிவிருத்தம் 


1 இருண்மணி கண்டன தினிய நல்லருள் 
பொருணிதி யறைதிறந் தன்ன பொற்பது 
மருளறுத் துயர்சிவ மதித்து வாழ்மறைத் 
தெருள்பெறு முனிவரர் திருந்து நையிமிசம் 


1 


2 பேனவார் திரைக்கட லுலகிற் பேதுறும் 
யானென தென்னுஞ் செறுக்கறுத் திலங்கிய 
மோனமார் கொடிகளாய் முத்திற னக்கருள் 
ஞானவா ரணியமே யொக்கு நையிமிசம் . 


2 


3 


3 விழுத்தவ முளமெனுஞ் செறுவில் வித்தியுள் 

அழுத்திய வருள் முளைத் தன்பு நீரினால் 
தழைத்தொளி பூத்தங் காய்த்துத் தத்துவம் 
பழுத்தது நையிமிசம் போலும் பாங்கெலாம் . 
4 திவ்விய நோக்கினாற் சிறந்த பல்லுயிர் 
அவ்விய மொழித்த வரம்பொற் கையின் மேல் 
நவ்விய னடியவர் நயந்த சிந்தையால் 
செவ்விய ரமர்ந்தது சிறந்த நையிமிசம் . 


4 


5 


ஒளிதரு சிவமுணர்ந் துருகு மானந்தத் 
துளிதரு கண்ணினர் தூயர் வெங்கலி 
நெளிதரச் சரிப்பவர் நிமல வாகமம் 
தெளிதரு முப்பொருள் தெரிந்த மேலவர் . 


5 


1 


2 


கும்பகோணப் புராணம் 


6 வட்டவாள் முகத்தியர் மண்டு தீப்படும் 
விட்டிலிற் கரிந்துரு விழந்து பாசவேர்க் 
கட்டறுத் துயர்ந்து களை கடிந் துநூல் 
உட்டெளிந் தவர்களே யொருங்கு மொய்ப்பரால் . 6 


7 வாழையி னன்புகு தேனும் வண்பலாப் 
போழும் முட்புறக் கனித்தேனும் பூந்துணர்த் 
தாழுமாங் கனிகளின் சாறு மேயலால் 
ஆழுநீர் வேறில வகன்பரப்பெலாம் . 


7 


8 வேயுகு தாள மும்வவ் வராவிட 

வாயுகு பணிகளும் வயங்கு மாடெலாம் 
பாயிருள் பருகிடும் வெயிலும் பாலெனக் 
காயுவெண் ணிலவுமே யொருங்கு காணலாம் . 


9 குரண்டமு நாரையுங் குரூகு நீர்க்குள் வாழ் 

கரண்டமுஞ் சிறையுளர்ந் திருப்பக் கானடு 
வரண்டரு மாவி மீனகடு முட்டவும் 
கெரண்டகு தண்ணளி வரிவ சார்பெலாம் . 


9 


10 உன்னரு மெழில்கனிந் திருந்த வொண்மலர்ப் 

பொன்னெனக் குணம்விராய்ப் புயலி னூடுலாம் 
மின்னென விருடிகள் மெய்யினீ ழல்பொன் 
பன்னியர் சரிப்பது பகர்ந்த நையிமிசம் 


10 


11 உந்துயி ரிடும்பையுற் றுழக்கு மென்றுடல் 

குந்திய நடையினர் குறிதரு வையர் 
இந்து வெண்ணிலவென விளங்கு நீறணிந்து 
அந்திமே னியனடி யலால்மற் றன்பிலார் . 


11 


12 பொதுக்கடிந் தாளடி போற்று மன்பு தான் 

விதுப்புறு குழவியாய் வெளிப்பட் டாலெனக் 
குதித்துறு முனிவரர் குமர ரீண்டுவார் 
அதிர்ப்புறு மறைவிளை யாடு நாவினார் . 


12 


நைமிசாரணியச் சிறப்பு 


3 


13 தருப்பையுஞ் சமிதையுந் தத்து நதிகளும் 

விருப்பொடு தரமுனிச் சிறார்செய் வேள்விக்குக் 
கருப்பைகள் பாந்தள்வாய் மணியைக் கையினால் 
நொய் ) யெனவுவிட . நிகழுங் காட்சியால் . 


13 


14 துளவமு மிதழியுந் துரோண ராசியும் 

தளவமுங் குரவமும் மகிழுஞ் சாதியும் 
குளவியும் நாகமுங் கோங்கும் பூந்துணர்க் 
களவுமா லூரமும் வளருங் கானெலாம் . 


14 


15 சிறைவரி வண்டு பாண்செய்யு மஞ்ஞைகள் 

முறை நடங் குனிப்பவா னரங்கள் முட்பலா 
உறுகனி முழவென முழக்கமாக் கேட்பவொண்கிளி 

இறையெனப் பூவையோ டிருந்து பார்க்குமே . 15 
18 மறைப்பொருள் விரிப்பரொர் பாலில் வள்ளனூல் 

துறைப்பொருளுரைப்பரொர் பாலிற் றூயனைச் 
சிறப்புறு பூசனை செய்வ ரொர்பால் 

முறைப்பொ டுயரிவரொர் பாலி லொள்ளியார் . 16 
17 அழுக்ககல பா தவத்தை யருளு ளம்போல் 

விழுப்பமாம் பூந்தடம் மேவு மன்புதான் 
பழுத்தன முனிவளர் பரம னாக்மத்து 
ஒழுக்கமே போல நீ ரோடும் யாறெலாம் . 

17 


18 


18 இத்தலத் திருந்தவக் குழாம் மொய்த்தென 

சவனகர் முதல் பர தவர்த் தகுர நாற் 
பத்தெண்ணா யிரத்தரு மொருங்கு கூடியே 

சத்தயாகத் தனற் சங்கரர்க் கென . 
19 புரிந்தன ரிருந்து ழிப் போத ஞானமே 

விரிந்தென விலங்கும் வெண்ணீற்று மேனியன் 
சரிந்தபுன் சடையினன் றவத்துக் கங்கமாம் 
விரிந்தரு ளக்கமா மணிசெய் மார்பினான் . 


19 


18 -வது பாட்டு எதுகை முதலிய நன்கமையவில்லை . 


4 


கும்பகோணப் புராணம் 


20 சிந்தனை சிவனடி யலது தோய்கிலான் 

வந்தனை யரனுக்கே மதிக்கு மாண்பினான் 
இந்தன மெரிப்படுத் தென்ன வெவ்வினைப் 
பந்தனை யறுத்திடும் பஃற வத்தினான் . 


20 


21 இன்ன நற் குணத்துய ரேந்த லெவ்வரும் 

முன்னரும் பெயரினா னொப்பி லாச்சிவன் 
நன்னயப் புடனெதிர் நண்ணி னானெனத் 
துன்னி னானம் வேள்விச் சூழலே . 


21 


22 கண்டன ரெழுந்தனர் கடைந்த வாரமுது 

உண்டனக் களித்த னருடல் குளிர்ந்தனர் 
எண்டரு தருப்பையும் மீந்தனர் 
அண்டருக் கியமுதல் வழங்கினாரரோ , 


22 


23 சூழ்ந்தனர் முனிவரர் சூழ்ந்து சென்னியால் 

தாழ்ந்தனர் விழுமநோய்ச் சயிலந் தூரொடும் 
போழ்ந்தன மினியென்ப போகு முத்தியில் 
வாழ்ந்தன மெனச்சிலர் வழுத்தி னாரோ . 


23 


24 வெம்புறு பிறந்தையாங் கடற்கு வேலைகாண் 

அம்பியா யீசனுக் குதந்த வாகமாங் 
கும்பகோணம்) புக் கூறு போது 
உம்பரிற் சிலமறை யுளதென் றோதினார் . 


24 


25 அம்மறை நின்முகத் திங்கள் களங்கதிர் 

விம்முற்று கா தரும் புள்ளின் வேட்கையேமம் 
செம்மையிற் புகவெனச் செங்கை கூப்பினார் 
தம்மையு முணர்ந்தருந் தவத்தி னோர்களே . 


25 


26 ஆயவ ருரைத்தலு மண்ணல் சேவடிப் 

பாயுநீர் பள்ளத்திற் படுத்த சிந்தையன் 
சேயொளி யானந்தந் திளைத்துக் கண்கணீர் 
தூயினன் சூதமா முனிவன் சொல்லுவான் 


26 


திருக்கயிலாயச் சிறப்பு 
27 அராவணி சடைய ( ருக் ) கன் ( ப ) ரீருள 

விராயினீ ருமக்கலால் வெண்டி ரைக்கடல் 
உராவுபூ தலத்தினி லுண்மை யாஞ்சிவன் 
இராசியந் தறுகணர்க் கியம்பொ ணாதரோ . 


| 


27 


28 


முற்படு காலையில் முதல்வன் மாதுமைக்கு 
அற்பொடு வழங்கினா னஃது நந்திகேட்டு 
இற்புறு சனற்கு மாரனுக் கியம்பினான் 
பொற்புறு வியாத னுக்கவன் புகன்றனன் . 


28 


29 


அவனெனக் குரைத்தன னருளி னாழியான் 
புவனியிற் காந்தமா புராணந் தன்னுழைத் 
தவமரு ளியசனர்க் குமார சங்கிதை 
இவர் தரு சத்தமாங் கிசத்தி லீதரோ . 


29 


30 


அகத்திய சிவரக சியமென் றன்பொடும் 
சகத்தினில் யோகிக்குச் சாற்றி னானென 
இகத்தினில் முத்தி வீடெனுங் குடந்தையில் 
மகத்துவ மரியயற் குறைத்து . 


30 


31 என் றருந் தவர்கள் கடனென வின்னமுதம் 

அன்றென வாமென வரைந்திட்டா னருள் 
துன்றிய சூதமா முனிவன் தொல்லையோன் 
தன்னருள் வேணியனடி குறித்து நோக்கியே . 


31 


நையிமிசாரணியச் சிறப்புரைத்த வத்தியாயம் 

முற்றும் . 


6 


கும்பகோணப் புராணம் 


திருக்கயிலாயச் சிறப்புரைத்த வத்தியாயம் 


32 வண்ணந்தா னொன்று மின்றிய வாயன்வண் புகழாம் 
விண்ணந்தா வியதிரைக் கட..ன்முளைத்த 

வெண் டோட்டுத் 
தண்ணந்தா மரைப்பொகுட் டுடன் விளங் 

குமா தவத்தோர் 
எண்ணந்தா வியவன்பு போலா மிலங்கு கயிலை . 1 
33 புந்தியுங் கடந்தாணவச் செருக்கறப் புகன்று 

வந்திசெய்திடு மடியவருக் கருளுவான் மதிப்ப 
இந்துசேகர னாணையா லிருநிலத் தெய்தும் 
விந்துவொப்பது கயிலையாம் வெள்ளி வேதண்டம் 2 


34 எண்ணெய்விட் டெறிந்திலங்குமா றெல்லையு 

மிகந்தே 
அண்ணல்சே வடித்தாமரைக் குளமெனு மளியாம் 
கண்ணையுற்றவ ரானந்தப் பாற்கடல் கடைந்து 
வெண்ணெயொப்பது கயிலையா நிகரெறி விலங்கல் . 

3 


35 விலகிவில்லுமிழ்ந் திலங்குசிற் சுடரிடை.. விருப்புற்று 

உலகமாயையைக் கடந்தவ ருளம்புணர்ந் துவப்பக் 
குலவுமுத்தியாந் திருமணக் கோலவாண் முகத்தில் 

திலகமிட்டது கடுக்கும் வெண் கயிலையஞ் சிலம்பு . 4 
36 புரண்டவார் திரைமுகட் டெழும்புனிற்றிளந் திங்கள் 
இருண்டகண்ட னெம்மிறையவன் சடையின்மே 

லிருந்தனம் 
முரண்டகா தினிச்சுமப்பலென் றிள நிலா முற்றும் 
திரண்டுதாங்கிய தொக்குமே கயிலையஞ் சிகரம் . 5 


37 வட்டமுற்றொளி பழுத்தபொன் மாடமாளிகைசூழ் 

விட்டிலங்கிய புரிசையுஞ் சிகரியும் விளங்கல் 
கட்டறுத்துவான் கயிலையின் முத்தியாங் கன்னிப் 
பெட்டகந் திறந்தெனக் கவின்றுள்ளொளி பிறங்கும் 

6 


7 
திருக்கயிலாயச் சிறப்பு 
38 நாகிருந்தபூந் தடத்திடை நிழலென நாறிப் 

போகுயர்ந்தபொற் றருக்களு முடுக்களும் பொலியச் 
சேகெறிந்தவெண் கயிலையி னுலகெலாந் தெளிய 

யோகிருந்தவ ருளத்திடைத் தெரிந்தன போக்கும் . 7 
39 

பொறையுயிர்த் திடுமேருவே முதலிய போருக்கு 
இறையெனச் சுடர்முடி கவித்தென்பதை யேய்க்கும் 
குறியிறந்த மெய்ப்பொருள்கட் குலவுறக் குயிற்றும் 
செறியிருட் பிழம்பெடுத் தெறிகுல மணிச்சிகரம் . 8 


40 


இந்திராதிபர்க் கரியதா மெரிமணி யொன்றும் 
அந்தி தீபமென் றெடுத்தொளி முழையிடை வைத் 
ஐந்துமொன்றி யானடக்கிய முனிவ னாகத்து ( தயல் 
எந்தைஈசன துருவெனச் சுடரெறிந் திலங்கும் . 9 


41 


துன்னிலங்கொளிக் கயிலையிற் புனற்றடத் துணை 

யோடு 
அன்னங்கண் படைபுரிந்திடல் சரோருகத் தலர்மேல் 
மன்னுமாதவ ருளத்திடைப் பரையொடும் பரமன் 
சின்மயத்தொளி ராரியப் புள்ளெனச் சிவணும் . 10 


42 ஆகமப்பொருள் விரிப்பன நாகணமது கேட்டுக் 

காகமுற்றிருந் துவப்பன தத்தைகள் முத்தித்தி 
யாகமிங்கெனப் பூகங்க டோகையாஞ் செங்கை 
மாகமூடெடுத் தழைத்தன வயங்குமால் வரையே . 


43 


முத்திவானவ னானந்தச் சமுகத்தின் முன்னர்ப் 
பத்தியான வானவர் நின்றமெய்ப் படிவம் 
ஒத்திருந்தன வோவ நூற் செம்மையி னுஞற்றும் 
சித்திரத்தன மாமாளி கைக்குலஞ் சிறக்கும் . 


12 


44 ஓலெடுத் துவெங்கூற் றவனு யிர்ப்பலி 

காலெடுத்தவ னரைசுற் றிருந்திடுங் கயிலை 
மேலெடுத் தவர்க்கின் னருள்புரி விழைதீம் 
பாலுகுத்தெனத் திசையெலாந் தண்கதிர் பரப்பும் , 13 


8 


கும்பகோணப் புராணம் 


45 சிலைத்து நோக்குறும் வாள்வரி வேங்கையுஞ் சினமா 

அலைக்கும்வா ளரிக்குலங்களுந் தண்ணளி யடைந்து 
கொலைத்தொழிற் குணங்கனவிலு நினைவுறாக் 

குப்புற்று 
லைக்குநெஞ்சமுஞ் சுழன்றிடா வருந்த முஞற்றும் . 

14 


உ 


46 மந்திரங்களே தருக்களும் குழைக்கும் வல்லரியும் 

தந்தி ரங்களே சரித்தி டும்படு தறுகண் 
சிந்துரங்களே குடிலைகள் சிவமுறத் தெரிக்கும் 
எந்திரங்களே முனிவ ரிருக்கைக ளெல்லாம் 


15 


47 கங்கைவேணியைத் தொழவருங் காலம்பார்த் துழலும் 

பொங்கும் விஞ்சையர் மாலயனிந்திரர் புலவர் 
தங்கு கியெலாந் த்டவரைச் சுடரால் 
செங்கதிர்க்கெதிர் மின்மினி யாமெனத் திகழும் . 16 


48 


கணங்களெண்ணிலர் முனிவர ரெண்ணிலர் கவினும் 
குணங்கொள்பன் மணிச்சிக ரிகளெண்ணி லகொடி 
மணங்கொள்பூந் தடமெண்ணில வானவர் மடவார் 
அணங்குமாடலும் பாடலுங் கலிப்புமா யமரும் . 17 


49 முகுந்தனாதியர் தோத்திர வோதையு முறையே 

திகந்தமுற்றிடும் நான்மறை யோதையுஞ் சிந்தை 
அகந்தை தீர்ந்தவ ரார்ப்பு மெயுற்றவவ் வசலம் 
உகந்தமெய்ப்பர நாதமே யுருவெடுத்த தொக்கும் . 

18 


50 மண்டுபே ரொளிமன்னிய கோபுர வாயில் 

புண்புடரீகனே முதலிய வமரர்கள் போற்றித் 
தொண்டுநேர்பட நிபுடமிட் டிறைஞ்சிடச் சோதி 
கொண்டவர்ச் சனையுருவே சூரன்கைக் கொண் 

டோன் . 19 


திருக்கயிலாயச் சிறப்பு 


51 நந்தியம் பெருமான் கணஞ்சூழ்வர நண்ண 
இந்திர நீலத்தாற் புனைந்தொளி 

யெறிக்குமண்டபத்தில் 
உந்துவாளெயிற் றுளையரி சுமந்தவொண் டவிசில் 
அந்திவண்ணனாங் கருணைவாரிதியனான மர்ந்தான் . 

20 


52 ஆயபோழ்தினி லாரிமுதற் பண்ணவ ரருளால் 

தாயை நேர்படுங் கன்றென வணைந்து தாள் பரசிப் 
பாயுமால்விடைப் பரனருள் விடைகொடு படர்ந் 


தாள் 


ஏயவேளை நல் லமையமென் றுலகெல்லா மீன்றாள் . 

21 


திருக்கயிலாயச் சிறப்புரைத்த வத்தியாயம் 

முற்றிற்று . 


2 


10 


கும்பகோணப் புராணம் 
கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 


53 மணிகுயிற்றிய பசும்கொடி வாய்மலர்ந் தாங்குத் 

தணிவில்போ ரளிதலைப்பட வுலகுசெய் தவத்தால் 
பணிமொழிக்கனி பவளவாய் புதைத்தனள் பரிவால் 

கணிதமில் புகழ் குழகனைப் பணிந்திவை புகலும் . 1 
54 உலகிலுள்ள பல் லுயிர்கள் மற் றியாவையு முஞற்றும் 

அலகில்வெ ( வ் )வினையொழித்துய ரருட்கதியளிக்கும் 
தலமதெவ்விடத் ததுவெனத் திருவுளந் தழைத்துக் 
குலவுவெண்பிறைக் கண்ணியோன் மகிழ்ந்து 

கூறுவனால் , 2 
55 வெண்ணிலாப் பொழிந் தமுதுகும் பவளவாய் 

மின்னே 
எண்ணிலாததலந் தரணியின் மிக்குள் வெனினும் 
கண்ணினேர்வரும் பொறியில வெனுமொழி கடுப்ப 
மண்ணுளேதிருக் குடந்தையென் றொருபெயர் மருவும் . 

3 
56 அப்பதிக்குயர் சிறப்பெவ ருரைக்குந ரணங்கே 

இப்புவிக்கொரு திலகமற் றெமதரு ணிதிக்கு 
வைப்புமுத்தியின் பயன்விளை செறுவது வளத்தால் 
ஒப்பு வேறிலை நமக்குளங் காதலித் துவக்கும் . 4 


57 கின்னருட்பெருக் குறழ்மற் றிருகரை நிமிரும் 

பொன்னி நற்றிரை யரிசிலென் றிருந்தி புணர்ந்து 
மன்னு முத்தியா மத்தலத் திருவுக்கு மாலை 
என்னவேகரைக் குறும்பெறிந் தினமணி கொழிக்கும் . 

5 


58 இரும்பவக்குறும் பெறிந்துவெம் பாவத்துக் கெரியாய் 

வரும்புனற்பொன்னி பல்லுயிர்க் கருடரு மாதாதம் 
தரும் பசுங்கதிர்த் தடமுலைப் பாலெனத் தயங்து 
பெரும்புவிக்கெலா மமுதெனத் தண்ணளி பெருக்கும் . 

6 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 


11 


59 காவிரிக்கரைப் பால் குழைத் தளியினங் கஞலப் 

பூவிரிக்கு நற் றருவெலா மசைந்துவிண் பொலிவ 
சேவிருக்கு நங் குடந்தையிவ்வளவெலாந் தெரிந்து 

7 
கூவிரிக்கு நற் பசுங்கா கம்பிதங் குலவும் . 
60 அரிசிலின்கரை பொன்னியின் கரையவிர் மணியும் 

பொருவில் பூக நற்கதலிமாத் தூங்குபொன் கனியும் 
திருவினி ணகர்க்குடந் தையைச்சூழ்ந் துராய்ச் 
செறிவவுரைசெய் பொன்மணிவா மமேகலையுடுத்த 

தொக்கும் . 8 
61 விடந்தலைச்சுடர்க் குதவின னெனக்கடல் வெருவிக் 

கிடந்தலைத்தலை வணங்கிவண் டினங்கிளர் கிளவி 
துரந்தலைத்தவம் புயக்கரங் குவித்தெனச் சூழும் 
தடந்தலைப்படுங்குடந்தையைச் சூழ்ந்தபூந் தடங்கள் . 

9 
62 நிரம்பு செல்வத்துக் குடந்தையைப் புரிசைசூழ் 

நிமிர்வ 
பரம்புமுத்தியாம் பைம்பொனின் கிழிமுகம் பதிய 
விரம்புபுண்ணியக் கடவுளெம் மடியவர்க் கென்றே 
வரம்புமுத்திரை வனைந்தது கடுக்கு நாம் வழுத்தில் 

10 
63 பழுதில்கற்புடை மலைமலி கங்கையைப் பார்க்க 

எழுகிரிக்குலங் குடந்தையில் வந்தென வேய்க்கும் 
முழுமுதற்பத முத்திவீட் டேணி போல் முளைத்துச் 

செழுவிசும்பறுத் தகடுகீண் டெழுந்தபோல் சிகரி . 11 
64 போக்கறுத்துயர் புரிசையுறா சிகரியம் பொருப்பு 

மேக்குயர்ந்த பொற்சிகர மும்போன் மணிவீடும் 
ஆக்குநற்றிருக் குடந்தையி னீழல்பட் டன்றோ 
தூக்குமண்டத்தின் பொன்னுல காயது சுவர்க்கம் . 

12 
65 வச்சிரத்தன வெள்ளியந் தகட்டன வயங்கும் 

முச்சிரத்தன் நித்தில் மாளிகை யுயர்வ 
நச்சுபொற்புறு குடந்தையெத் தலத்துக்கு நாதன் 
நிச்சயம்மிது வெனும் புகழ் வளர்ந்தென நிகர்க்கும் . 

13 


12 


கும்பகோணப் புராணம் 


66 உள்ள மார் திருக் குடந்தையில் மணிமறு கொளிரும் 
வெள்ளியந்தகட்டிழைத்தொளி விரிக்குமா ளிகை 

மேல் 
கொள்ளை வண்டுளர் கோதையர் நடங்குனித் திடுதல் 
எள்ளில் வெண் முகிற்குலங்களின் மின்னென 

வியையும் . 14 


67 மரகதத்திழைத் தவிர்தரு மாளிகைத் தலமேல் 

விரவுபொற்சுடர்த் தீபதண் டொளிவிடு விளக்கம் 
சாவு நீர்த்தடத் தம்புயத் தணங்குபல் லுருவாய்ப் 

பரவுபூண்ட நங்குடந் தையினள் போலாம் , 15 
68 அனகநற்கிரி யுயிர்த்தபொற் கொடியிடை யணங்கே! 

கனகநற்றிரு மாளிகைக் குலங்களிற் கவின 
மனவிழைத்தபொற் றசும்புகள் வயங்குத லுதயத் 
தினகரக்குலங் குடந்தைசூழ்ந் திருந்தன சிவணும் . 

16 
69 இங்கயற்கிறும் பூதுசெய் குடந்தையி லியங்கும் 

செங்கயற்கணார் வனப்பெலாந் தனித்தனி தெரிய 
அங்கயற்கணீ ரர் நல்லார் நோக்கல் போலலர்ந்து 
பங்கயத்தடம் பற்பல சூழுமப் பதியை . 

17 
70 பொருவின்மா மணிமாளிகை சூளிகை பொன்னார்ந்து 

இருவிசும்புயர் செய்குன்று மணிமுகப் பிலங்கும் 
திருவிளமண் டபந்தமனி யக்கோ புரஞ்சிகரம் 
மருவுகண்கவர்ந் தெரியசும் பொன்னினால் வயங்கும் . 

18 
71 கொழுதிவண்டினம் முரன்மலர்ச் சோலை சூழ் 

குடந்தைப் 
பழுதினல்வளம் பார்த்தவண் பிரிந்திடாப் பரிவால் 
தொழுததேவர்கண் ணிமைத் திடார் நிற் றல்போல் 

எழுதுசித்திர மண்டப மருகெலா மிலங்கும் . 19 
72 அத்தலத்துறும் மடநலா ரழகுகண் டலர்மேல் 

வித்தகத்திரு வணங்கெனும் பெயர்கொடு மெலிவாள் 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 

13 
மத்தமால்கரி பொருவிறற் காளையர் வினையால் 

சித்தசன்னுருக் கரந்தனன் னாணினாற் றிரிவான் . 20 
73 சங்கமம்புய மிருநி தித்தடக் கையாய்ப் 
பொங்கு செல்வத்து மாக்கடென் குடந்தையிற் 

பொலிவுற்று 
அங்கண ரவருமிருத் தல்கண்டழுக் கறுத்தகைப் 

பங்குகாலனுந் தோற்றன னொருவிழிப் பயத்தால் . 21 
: 4 பாணியாதொரு போது நற் கலைபல பயின்று 
பூணு நல்லறி வடைந்தவர் குடந்தையிற் பொலிவார் 
கோணிலாத வெண்ணீறு தம்முள்ளமாங் கோயில் 
வாணிவெண்ணிற மேற்பொலிந் தாலென வனைவார் . 

22 


வேறு . 


75 மின்னொளி செய் குன்றினடி வீழு மழைகம் 

தன்னையு மதக்கரிக டன்னையுந் திப்பால் 
அன்னமு மடந்தையரும் வேற்றிய லாகா 
முன்னமதி லன்றியிள மூரல்மட நல்லாய் . 

23 
76 தேவரொடு மாமறைசொல் வேதியர் கள்சேர் 

மாவியலு மனதியலு மணந்துவரு காலை 
யா ( வ )ரறி வாரிமையி லங்குமது வன்றிப் 
பூவிலுளர் வானிலுள ரென்றிவர்கள் பொற்பால் . 24 


77 இந்திரர் நரேந்திர ரிணைந்துவரு போதச் 

சுந்தரரை யின்னரென யாருணவர் தோகாய் 
கொந்தலர் குடந்தையினி னாகரொடு கூடி 
வந்தருள் குபேரரையும் வேறெவர் மதிப்பார் . 


25 


78 அள்ளிலை பயிற்படைஞ ரோடுமத வானைக் 

கொள்ளையையு மின்னரென யாவர்கள் குறிப்பார் 
தெள்ளுமறை வேள்விமுடி வாகிவரு தேரும் 
ஒள்ளிய குடந்தையிமை யோர் தமு மோரார் . 


26 


கும்பகோணப் புராணம் 


79 வேள்வியி லெழும்புகையு மின்னனைய நல்லார் 

நீள்குழ லிடும் புகையும் மாளிகையி னெற்றிக் 
காளமுகிலும் பிறிது கண்டறிய லாகா 
வாள்செய்மதி மாடல மதித்தவதனத்தாய் . 


27 


80 காரகில் நறும்புகை கனிந்தமொழி நல்லார் 

வார்குழல் வகிர்ந்தன ரிடும்பொழுது வானார் 
நீர்கெழு முகிழ்த்தொளிர் மின்னுழைவர் நீதிச் 
சீர்கெழு குடந்தைமணி மாளிகைசெய் குன்றில் . 


28 


81 மின்னென நடப்பர்சிலர் வேண்டுமை யாகக் 

கன்னலை முறித்ததென மிழற்றுவன களிப்பால் 
பொன்னெழுது கந்துக மடிப்பர்சிலர் பூவைப் 
பன்னுகுயில் ததை ( ந் ) தாடுநர் பாடுரர்கள் பல்லோர் . 

29 
82 இம்பரில் வள .......... ... ளி தோகையெழ லன்னம் 

செம்பதுமை யன்னவர்கள் பின்னருகு சேறல் 
( பைம்பொன்னெழி லின்னடை பசுங்குதலை கற்கும் 

அம்பொருளி னல்லது வளர்த்தபரி சன்றே . 30 
83 விண்கவர் முலைக்கிரி சுமந்துவரு மின்பொன் 

கண்கவர் வனப்பினர் களித்துவரு பண்ணை 
எண்கவர்வில் வேள்படை யெழுச்சியை மொக்கும் 
தண்கவர் பொதும்பர்கழை தழைத்தகுட மூக்கில் . 31 
84 பூசனைசெய் வாரு நமைப் போற்றிவரு வாரும் 

நேசமுறு வார்களும் நினைந்துருகி மும்மைப் 
பாசமொழி வாரொடு பசும்பொனுல கென்னத் 

தேசுவரு குடந்தையி னெருங்குவர் கள்செவ்வே , 32 
85 உம்பருல கம்புகழ் குடந்தையினி லொன்றாம் 

கொம்பர் நடை கற்றனைய கோற்றோடி நல்லாரும் 
அம்பரமின் னார் தமையு வெற்றிபலர் கா . 

இம்பர் நிழ லன்றியுல கீன்றமட நல்லாய் . 33 
8 - 4 - வது அடி சிதைந்து காணப்படுகின்றது . 
85-3 - வது அடி இறுதிச் சீரில்லை . 


1 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 

15 . 
86 பாய்பரி விலாழியொடு பண்ணமைகை யாவின் 

தூயகர டப்புன றுதைந்தடி யிழுக்கிச் 
சேயிடைமயர் பொன்முடி யுரிஞ்சிபொடி சிந்தி 
ஆயன றுணக்குமெழி லாருமணி விதி. 

34 
87 முன்னுமறை கூறுமொலி முப்பொருள் விரித்துப் 

பன்னுமொலி நம்புகழ் படித்துமொலி யம்பொன் 
கின்னரி பழித்தமொழி யார்கணவில் கீதம் 
மன்னுதிரை யார்கலி யடக்குமணி வீதி . 

35 


88 எரிபொரு மணிக்குவையு மீட்டு நிதி வெற்பும் 

வருசுவைய நெற்குவடும் வண்டரள வெற்பும் 
திருவ நக ரிற்பொலிவ சேண்வரைபொற் காமன் 
வருபகையை யஞ்சியிவண் வந்தன கடுக்கும் . 


36 


89 விஞ்சையரியக்கருயர் கந்திருவர் மேவு 

மஞ்சையர் கருங்குழல் மடந்தையர்க ளோடும் 
நஞ்சமணி கண்டனமு தேசனெனும் ஞான 
புஞ்சமரு ணம்மடிகள் போற்றுவர்க ளென்றும் . 


37 


90 முப்பத்து முக்கோடி யிமையோர்கண முதிர்ஞானம் 

தப்பிறவ மாமுனி கணங்க ளலைத்ததும் 
அப்புநதி கங்கைமுத றீர்த்தமவை யாவும் 
ஒப்பில் குட முக்கிடை வசிப்பரொழி யாரே . 

38 


வேறு . 


91 


கரும்பெனத் திரண்ட மென்றாள் கத்திகைக் 

கருமென் கூந்தல் 
குரும்பையின் பணைத்து விம்மும் குவிமுலை 

யணங்கு கேட்டி 
இரும்பு வனத்திற் கும்ப கோணத்தி 

லிணையி லின்பம் 
வரும்பெரு வளங்கள் கூற வல்லவர் 

யாவர் மாதோ. 


39 


16 


கும்பகோணப் புராணம் 


92 வாள் கிடந் தனைய கண்ணாய் நின்னுள 

வனசத் துள்ளும் 
தாள் பணிந் துருகு மன்பர் தம்மனக் 

கமலத் தூடும் 
கோளறுத் துயரும் வேதத் துச்சி 

யுங்குல வுவபோல் 
நாளுமக் கும்பகோணப் பதியில் வீற்றி 

ருப்போம் நாமே . 


40 


93 மடங்கலஞ் சீற்றத் துப்பின் றானைமாந் 

தாதா வென்போன் 
குடந்தையிற் பெரிய வன்பாற் கும்பலிங் 

கத்திற் பூசை 
தொடங்குபு புரிந்த வாற்றாற் றுளையெயிற் 

றுரகந் தாங்கும் 
தடங்கட லுலக மெல்லாந் தனதடிப் 

படுத்தி யாண்டான் . 


94 


மாளவ தேயந் தன்னில் சத்திய 

கீர்த்தி மன்னன் 
கேள்வனைக் கொன்று கெட்ட பார்ப்பனி 

கிளந்த பாவம் 
நாளலாக் குடந்தைப் பொன்னிக் காசிப 

தீர்த்தம் நண்ணி 
ஆளுமா மகத்தி னாண்முன் குடியே 

தீர்ந்திட் டானே . 


42 


95 தீங்கதி ரமுதங் காலுந் திங்கடென் 

குடந்தை மேவி 
ஆங்கமிழ் துருவ சோம லிங்கவர்ச் 

சனையி னாலே 
ஈங்குட றழைத்து வானோர்க் கின்னமு 

தீயப் பெற்றே 
ஓங்குயர் தழைப்பத் தாது முதவிடப் 

பெற்றிட்டானே . 


43 


17 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 
96 இருநிதிக் கிழவன் கும்ப கோணத்தி 

னெய்தி யன்பால் 
பொருபுன றடமுந் தொட்டுப் புண்ணிய 

சோமனாதன் 
அரியவர்ச் சனையினாலே வாருயிர்த் 

தோழ னாகித் 
திருவள ரளகை யாதி பதியெனச் 

சிறந்திட் டானே . 


45 


97 ஐம்புலக் குறும்பு வென்ற வங்கிரா 

வுயிர்த்த பொன்னன் 
செம்பொருட் சோம லிங்கந் திருந்துமர்ச் 

சனையி னாலே 
உம்பருக் கரச னாகி யொளிகலைக் 

கடலை நீந்திப் 
பைம்பொனின் றருவி னீழற் பன்ற 

ருணமும் பெற்றான் . 
98 சு - ந்து மாயப்படலை மாலுங் குடந்தையிற் 

பணிந்து நெஞ்சம் 
கசிந்துமா லீச லிங்கங் கவின்பெற 

நாட்டிப் பூசை 
வசிந்து செய் தசுரர் வாணாள் வாட்டுமற் 

றவையும் பெற்றே 
ஈசன் சந்துமெய் யழகும் பெற்று 

வைகுந்தந் தனிலுற்றான் , 


46 


99 மங்கையீ திறும்பூ தாகும் பாவல்ல 

மறைவ லாளன் 
கங்கையி லென்பாய்த் தோன்றக் கண்டுமா 

ணாக்கன் கூறச் 
3 


98 - ஆம் பாடல் எதுகை சரியில்லை 
99 - ம் பாடல் முதலடியில் - பாவன்ன என்று காணப்படுகிறது . 


18 


கும்பகோணப் புராணம் 


சங்கையுற் றேகிப் பொன்னித் தடங்கரை 

வைத்து நோக்கப் 
பங்கய மாக வன்னை யுயர்கதிப் 

படரப் பெற்றாள் . 


47 


100 துளையெயிற் றுரக ராசன் றொல்லைமா 

ஞாலந் தாங்கு 
முளையிலா வலியின் றாகக் குடந்தையி 

லுற்றுப் போற்றிக் 
களைகணா நாக நாதன் கருணையாற் 

றிறலும் பெற்று 
வளை படு பிலமுங் கங்குல் மாய்ந்தொளி 

வளரப் பெற்றான் , 


48 


101 


மடம்படு மறிவாற் றக்க னிழைத்திடு 

மகத்தி லூட்டும் 
கடம்படு மவியால் சூரன் படுத்திய 

கலக்கந் தீரக் 
குடந்தையி னாக நாதன் குரைகழல் 

பழிச்ச நாமே 
நடங்குனித் திடுதல் கண்டு மறையெலாந் 

தீர்ந்தார் நாகர் . 


49 


102 பாயிருள் பருகுங் செங்கேழ்ப் பருதிதன் 

கதிரைப் பன்னி 
வாயுரை கேட்டுத் தேவர்த் தச்சன் வெவ் 

வாளால் போக்க 
நோயுழந் துற்று நாயக னோன்றாள் 

போற்றிச் 
சேயநற் கதிவெங் கோளி றைமையுஞ் 

செவ்வே பெற்றான் . 


50 


102 - வது பாடலில் 3 - வது அடிசீர் சரியாக அமையவில்லை ! 


19 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 
103 சொற்றவ ரமுதம் பொங்கித்தரர் தலந் 

தொடங்கி யண்ட 
முற்றிய புனலி னூடு மொக்குளிர் 


வடிவ மாகி 


51 


52 


உற்றகா ரோண மென்னும் பெயரொடு 

மூலம் 
ஒற்றிய விலிங்க மாகிக் குடந்தையி 

லெழுந்த தன்றே . 
104 பச்சிளங் கரும்பு கேட்டி சிலவான 

பசும்பொன் மேரு 
வச்சிர யாக்கை போழ்ந்த வனைசுட 

ராழி வேண்டி 
நச்சிய குடந்தை நண்ணி நளினமா 

யிரத்தி லோர்பூ 
அச்சு தன் குறையக் கண்டு வலக்கணிட் 

டருளிற் பெற்றான் . 
105 செங்கதிர்ப் பருதி கோடி யிருநிலஞ் 

சேர்ந்த வென்னத் 
தங்குவை குந்து நின்றுந் தாழ்ந்தபொன் 

விமானத் தூடு 
பங்கயச் செங்கை மாயன் குடந்தையிற் 

பணிந்து போற்றி 
அங்கணம் மாணை தன்னா லறிதுயி 

லமர்ந்தா னன்றே . 
106 குமிழ்மறிந் தோடும் வாட்கண் கோகிலக் 

குதலை கேட்டி 
உமிழ்திரை நிலத்துப் பாவ கோடிகட் 

கெரியாய்த் தோன்றித் 
தமிழ்வளர் குடந்தை நம்பொற் சன்னிதி 

சாய்ந்த கும்பத்து 
அமிழ்துபாய் தரங்கப் பொற்றா மரைத்தட 

மமருமன்றே . 
103- வது பாடல் 3 - வது அடி சீர் சரியாக வில்லை . 


53 


54 


20 


கும்பகோணப் புராணம் 


107 அம்பரத் தவருக் காசா னாற்றிய 

சோம யாகம் 
கும்பகோணத்தி லாற்றக் குபேர 

னம்மெல் லாலே 
செம்பொனின் மாரி பெய்யுந் தீர்த்தமொன் 

றுண்டு கண்டாய் 
இம்பரி லதனுக்கே மகாமக மென்னும் 

பெயரு மெய்தும் . 


55 


108 வஞ்சகப் பாவ கோடி செய்யினும் 

மாக மாதம் 
தஞ்சமென் றாடி னாரேற் றீர்த்தரு 

டன்னை நல்கும் 
எஞ்சலி னமது வாம பாகத்தி 

லிருக்கும் பொன்னிக் 
கஞ்ச நாண் மலர்கள் மல்குங் காசிப 

தீர்த்தங் கண்டாய் . 


E6 


வேறு . 


109 தென்புலத் தவரி லொருவரைக் குறித்துத் 

திலமள வாயினுஞ் சிரார்த்தத்து 
அன்புறு பிண்ட மளிக்கினுங் கோடி 

பிதிரர்களுக் கருக்கிய மளிக்கும் 
மன்பெருமை சீர்த்திப் பாவனதீர்த்த 

வளங்கெழு குடந்தையில் வயங்கும் 
துன்புறு முடைநோய் யாவையுந் துடைக்கும் .... 

ரறர தீர்த்தமுந் துலங்கும் . 


... 


57 


110 சேட்டிளம் பருதி யாயிர முதயஞ் 

சேர்ந்தெ னத்திருஞ் 
சூட்டுவா ரூரக மரிச்சனை புரிந்த 

சோதி தென்கீழ்த் திசையின் 


21 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 


58 


வாட்டு மச்சுவத் தீர்த்த முண்ட தற்குக் 

கீழ்த்திசை மருங்கு 
மூட்டுவெம் பாவ மொழித்தருள் கொழிக்கு 

முழங்கழ றீர்த்த முண்டால் 
111 முரிதிரை சுருட்டிக் கரைக்குறும் பெறிந்த 

முழங்குதிரைக் கங்கையே முதல 
பொருபுகழ் தீர்த்த முள்ளவைக் கெல்லாம் 

புகலிட மாய்ப்பவம் போக்கித் 
தருசுவை யமிழ்திற் சுவைத்த நீர்த் தரங்கந் 

தண்ணளி கொழித்திருந் தடாகம் 
திருவருட் காயா ரோகண விலிங்கத் 

தென்றிசை யூழிக்குஞ் சிவணும் . 


59 


மென்றறை 


112 அப்பெரு வாவிக்கரிய 

குவ ரன்றிச் 
செப்புவர் பிரம தீர்த்த முத்திதீர்த்தமுங் கன்னி 

தீர்த்த மென்று 
இப்புவி வழுத்துந் தீர்த்த மற்றதுவே 

யிரும்புகழ் மாமக தீர்த்தம் 
முப்புவ னத்துள் தீர்த்த கோடி கட்கு 

முதன்மையென் றருமறை மொழியும் 60 
113 சிங்க வேற்றுச் சிவான வாகுர சேர்ந்தருண் 

மாசிமா மகத்தில் 
தங்கிய கும்பச் சிங்கவே றுதையந் தந்தந்தனா 

டரணிவான் படரும் 
கங்கை முதல் தீர்த்தமு மயன்மால் கடவுளர் 

கணங்களுஞ் சூழ 
மங்கை நின்னொடு மாமக தீர்த்த நாப்ப 
ணியைந்து வீற்றிருப்போம் 

61 


112 - வது பாடல் முதலடியில் சில எழுத்துக்கள் காணப்பெற 

வில்லை . 


22 


கும்பகோணப் புராணம் 


114 அத்த மருங்கிற் சிரார்த்த மேமுதல் தருமங்க 

ளன்பொடு மளிக்கில் 
சுத்தமா மொன்றே கோடி யாய்மயங்குஞ் 

சுநந்தி பணிந்து டனாகும் 
புத்தமு தனைய தீர்த்த நீர் படிந்தாற் 

புனபவக் கிளையெலாம் போக்கி 
முத்தியு மவர்க்கே யெனச்சு ருதிநாத் தழும்பு 
ஏறவு மொழியும் . 

62 
115 கங்கை காளிந்தி நருமதை சரையு கன்னி 

கோதாவிரி பொன்னித் 
துங்க பத்திரை யோடருண சரசுவதி யொன்பது 

முருக்கொடு துன்னிய 
சங்கமமா மகதீர்த் தம்படிந் துதம்பா 

வங்க ணீங்கி 
அங்கணன் காயா ரோகணன் கோயி லணைந்து 
வீற்றி ருந்துல களிக்கும் . 

63 
116 பளிக்கறை மருங்கிற் கனைகதிர்ப் பருதி 

பதித்தென வடவை கொப்பளிக்கும் 
ஒளிக்கதிர்ப் படலை விடுசுட ராழி காவிரி 

யொருபுடை யுவப்பால் 
அளிக்கு னாடிவைப்பச் சக்கர தீர்த்தமா 

மறைதனி லாரெனும் 
களித்துட னாடிப் பவமெலாம் நீங்கிக் 

கிளையொடும் பரகதி காண்பார் 64 
117 ஆதிகும் பேசன் சோம லிங்கேச னருட்கடல் 

நாகலிங் கேசன் 
சோதிகா ரோண விலிங்க மோரெங்குஞ் சுயம்புவங் 

குடந்தையிற் றுன்னிப் 
பாதகங் கோடி புரிந்தவ ரெனினும் பணிந்திடில் 

முத்தியில் பயில்வார் 
பூதல மடந்தைக் காருயிர் போலும் பொற்பதப் 
புகழையார் புகல்வார் . 

65 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 


23 


வேறு 


118 அத்தலத்தி லுதித்தவர் தாங்க ளப்பொழுதே 

முத்தி பெற்றிடு நினைப்பருஞ் சுருதி மொழியும் 
எத்திறத் தவரெனினு மத்தலத்தினி லிருப்போர் 
சித்தசுத்திவந் தகமகிழ் சைவராய்த் திகழ்வார் . 


66 


119 வருசரோ ருகத் தளிரம் செய்யவாய் 

முகிழ்ப்ப வாய்வழுத்துறக் கனிவுற்றுரை செய்சீர் 
திருக்குடந்தை யில்வதிந்தவ ருள்ளிச் சீர்சரோருகத் 
திருத்துவர் நமது சேவடியே. 

67 


120 


மெய்யெ லாமுழு நீறணிந் தக்கமே 
மிலைந்துசே வடிக்கரிச்சனை சிறப்பொடு மியற்றி 
ஐய ! சிற்குண ! சங்கர! வீச ! வென்றன்பாய் 
உய்யவே யுரைத்தெம் பெயர்முடிக் கணிந்துவப்பார் . 

68 


121 மற்றும் வானுள தேவரை நோக்கவு மதியார் 

முற்று நம்பு நம் சரணமே சரணென முடிப்பார் 
பற்றுமஞ்செழுத் துருகுநெஞ் சழுத்திய பரிவால் 
உற்றநம்மையே யடைந்து வீட்டின்பமே யுறுவார் . 

69 


122 அப்பதிக் கணாங்கும்ப லிங்கத்தி லன்பாய் 

ஒப்பிலா திரைபத்து நான்கெனுந் திதியொடு 
செப்புசீர் விதிபாதமும் புணர்ந்திடு தினத்தில் 
தப்பிலர்ச்சனை புரிந்தவர் முத்தியிற் சார்வார் 


70 


119 - வது பாட்டுச் சிதைந்துள்ளதால் இதனைக் கண்டுபிடிப்பு 

தரிதாகின்றது 


24 


கும்பகோணப் புராணம் 


123 முருகுகொப்பளித் தளியுறு முகையான் மலரும் 

குருவகிற்புகை நீரொடுங் கந்தமுங் கொண்டே 
உருகுகாதலா லத்தலத் தருச்சனை யுஞற்றில் 
பெருகு நல்லறம் பொருளொடும் காமமும் பெறுவார் 

71 


124 என்றுவானவ ருய்ய நஞ்சுண்டவ னியம்ப 

மன்றல் நாறுபூங் கோதையும் மகிழ்ந்து நல் வளங்கள் 
துன்றுமத் தியாவர் 

72 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 


முற்றும் 


124- இச்செய்யுளில் தொடர்ச்சி யில்லை 

இதன் பின் ஓசேடு இல்லை 


25 


சிவபூசை யுபகரணங் கூறிய வத்தியாயம் 


[ இப்பகுதியில் ஏழு பாடல்கள் எழுதிய ஏடு இல்லை ) 


125 மெல்லிய குழைந்து தூய்மை மேவிய 

கிருமி தீண்டாப் 
பல்லவம் பறித்தெடுத் துப்பழுதுறா 

நவமிதி ... ய 
வில்வநற் கிளையிரத்தின மாமென 

விழைந்தெடுத்துச் 
செல்வமென் றுன்னி யையன் சேவடித் 

தலத்திற் சாத்தி . 


8 


126 அரிய தின்னண மென்றாலு மன்புட 

னெருநல் கொண்டது 
உரியது மாகு மின்றேற் கிருமி 

யுண்டதுவு மாகும் 
புரைபெறு பசலை யேனும் புகலுமெவ் 

வியல்பிற் றேனும் 
சருகிலை யெனினும் வில்வப் பொடியதுஞ் 

சாத்த லாமே . 


9 


127 


எவனிவ.ணுரைப்ப தென்னி லீசனுக் 

கிகுதொப் பாகும் 
புவனியி லொன்று மில்லை வில்வத்திற் 

பூசை சாங்கம் 
புவன மகிழ்வில் வமின்றேற் பயனின்று 

பூசை யம்ம ! 
தவ நனி தூப மாதி சாங்கபூ 

சனைசெய் வார்க்கே . 


10 


125 - வது பாட்டு இரண்டாமடி சிதைந்து காணப்படுகிறது . 


26 


கும்பகோணப் புராணம் 


128 சோடச வுதவி யின் றேற் றுணைபெறு 

வன நற் சேர்த்தில் 
தேடரு மன்பிற் செய்யுஞ் சாங்க 

வற்சனைக ளாகும் 
மாடகத் திவவு நல்லியாழ் வடித்தென 

மிழற்று மம்பொன் 
பாடகக் காலி னாடன் பாங்கனை 

மனத்தி னாற்கே . 


11 


129 வத்திரம் பூணூர் கந்த மலர்கற் 

றாப தீபம் 
புத்தமு தனைய வன்னம் புனலடைக் 

காயே யாதி 
புய்த்திலான் வில்வ மொவ்வொன் றுதவி 

லொப்புக் கொள்வான் 
கைத்த வெவ்வி டமுண்டு களங்கனி 

யனைய கண்டன் 


12 


130 ஆதிரை சோம நன்னா ளருவிதி 

பாதங் கூடி 
மாதி பெத்துன் னான்கு வருதினம் 

நிசியில் வில்வத்து 
ஓது மற்சனை செய்வானே லொருங்கும் 

பிரம கத்தித் 
தீதகன் றுமையாள் கேள்வன் செம்பொனின் 

தாளே சேர்வன் . 


13 


131 


கூவிளங் குழைகொண் டம்பொற் குரைகழ 

லற்சித் தன்பாய் 
மாவிள வடியுண் கண்ணாள் மணாளனை 

வழுத்தி னோர்கள் 


27 


சிவபூசை யுபகரணங் கூறிய வத்தியாயம் 


பூவிடை யனெக்கொடிய கணிதம் 

புகலும் புந்தி 
மேவிய விருத்திமா வீட்டின்ப 

மடைந்தா ரம்மா! 


14 


132 ஓடவைத் துலையிற் சேமித் துருக்கிய 

வொளிகொள் மேலாம் 
ஆடகத் தமைத்த வில்வ மஃதுமற் 

றதம மானால் 
ஏடவிப் புவனத் துள்ளே யெப்பொரு 

ளிதற்கொப் பாகும் 
நேடில்முக் காலத் துள்ளும் விதுமவிலம் 

நிகற்ற முண்ண . 


15 


133 அறைந்திருந்து நூலங்கங் கூடி 

னற்புத மதாகும் 
நிறைந்ததவ் வற்புதங்க ளாயிரம் மாற்றி 

நிமலன் றாளில் 
உறைந்தபொன் னன்பி னாலே யொண்மலர் 

சாத்தும் பேறு 
பிறந்தகூ விளமொன் றீந்தாற் கோடிபங் 

கதிகம் பேசும் . 


16 


134 கானிடை நட்ட மாடுங் கண்ணுதல் 

கமலத் தாளின் 
மானிடர் மாட ராசி வழங்குமர்ச் 

சனையிற் கோடி 
தானுவந் தளிக்கும் வில்வம் தறுகிளை 

யொன்று சாத்தில் 
ஏனையர்ச் சனைக டானும் வில்வத்துக் 

கிணையொப் பாகும் . 


17 


28 


கும்பகோணப் புராணம் 


135 சொல்லருஞ் சாலி ராசி தூமமென் 

கூந்தற் செவ்வாய் 
அல்லியம் பொகுட்டின் மேய வணங்கனாள் 

பங்கன் றன்னை 
புல்லுமற் சனையிற் கோடி மடங்கருள் 

புரிந்து நல்கும் 
வில்வமொன் றென்று கூறு நாத்தழும் 

பேற வேதம் 


18 


...... 


136 அற்புதம் பிரமகத்தி யற்புத நறவமாந்த 

லற்புதம் பசும்பொன் 
பொற்கள்ளல் கணித மனந்த 

கோடி 
யற்புதங் குரவன் தேவி யணைந்தவெம் 

பாவம் நீக்கும் 
அற்புத மல்ல வில்வ மரன்றனக் 

களித்தா லம்மா . 


19 


1 


137 சொற்றவிப் பதக ரோடுந் துணையுற்றான் 

றானு முய்வன் 
பெற்றவ டனக்கு முத்தாள் பின் பிறந் 

தாடொட் டானும் 
நற்றவக் கன்னி தாட்பு ணர்ந்த 

வின்னவைக ளெல்லாம் 
எற்றுமே வில்வ மீச னிணைடித் 

தலத்தி லேறல் 
138 கள்விலை மகளிர் காமக் கலவியிற் 

கள்ளுண் மாதர் 
தெள்ளுதீங் குதலை மாந்தி செறியெயிற் 

றூற லுண்டு 


20 


136 - வது பாடலில் இரண்டாமடி இருசீரில்லை . 


29 


சிவபூசை யுபகரணங் கூறிய வத்தியாயம் 


கொள்ளை வெம் பாவ மையன் குரைகழற் 

கமலப் போதில் 
தள்ளரும் வில்வஞ் சாத்திற் றானெரித் 

தோட்டுந் தானே 


21 


139 பூசுரர் சோலைக்கு நேரா மவர்களைப் 

புடைத்துச் சீறித் 
தேசறப் புன்சொற் கூறிச் சினத்ததீ 

வினைக ளெல்லாம் 
ஈசனார் கமல பாதத் திணையிலா 

வில்வ மிட்டால் 
ஆசறச் சுட்டு நீக்கு மையுறேல் 

சரத மன்றே . 


22 


140 செம்பொனின் காவுக் கொப்பாஞ் செழித்தவெண் 

பொன்னுஞ் செம்பும் 
இம்பரி ( ற் ) . பஞ்ச லோக மெடுத்தவன் 

காவி னாலே 
வெம்புறு பவங்க ளெல்லாம் வில்வமொன் 

றுமையாள் வேந்தன் 
அம்பொனின் சரணத் திட்டா லகற்று 

மீதைய மின்றே . 


23 


141 பஞ்சபா தகங்க ணேரா மிவைகள் மேற் 

பன்னு பாவம் 
உஞ்சிடா திழைக்கும் பாவமும் பமனு 

பாத கங்கள் 
நஞ்செனும் பவங்கட் கெல்லா நமனெனத் 

தோன்றிச் சீறி 
எஞ்சிடா தெரிக்கும் வில்வ மொன்ற 

ரற்கியி லம்மா . 


24 


30 


கும்பகோணப் புராணம் 


25 


142 இத்தனை மேன்மை யுற்ற வில்வமெவ் 

வேலை ஈசற்கு 
உய்த்திட லென்னி லெல்லா மஞ்சன 

முடன் கொண் டாடச் 
சுத்தவெண்ணிறு கந்தஞ் சூழ்ந்தவெண் 

டுகிலுஞ் சாத்தி 
வைத்தபின் னிவற்றிற் கன்பான் மகிழ்ந்தரிச் 

சிக்க வேண்டும் 
143 எருக்கொடு கொன்றை சூடு மீசனுக் 

குவகை யெல்லாம் 
பெருக்கிடும் வில்வம் சாத்திற் பிரியும்வெம் 

பாவ மென்னாச் 
செருக்கினாற் சேர்ந்த தென்னச் செப்பிடு 

மிருக்கி னுள்ளும் 
உருக்குசா பால மென்னு முயநிடத் 

துள்ளுங் கூறும் . 
144 துப்புறழ் தொண்டைச் செவ்வாய்த் தூமொழி 

யுமையாள் ( கள்வன் 
முப்பெருஞ் சுத்தி முக்கண் முப்பொருள் 

முக்கு ணங்கள் 
வைப்பெனக் கிளைகண் மூன்று மதித்தனன் 

மறைகள் வில்வத்து 
ஒப்புவே றில்லை கண்டாயு ரவுநீர் 

ஞாலத் துள்ளே . 


26 


27 


145 


மெல்லிலை வில்வம் சாத்திப் பின்கர 

விர மாதி 
மல்லலம் மலர்கள் சாத்தி மகிழ்ந்தகிற் 

ராபத் தோடும் 
எல்லொளித் தீப மாதி யெழிலும் 

சாரஞ் செய்வான் 
அல்லறீர் வில்வம் நாளு மையனுக் 

களித்தல் வேண்டும் . 


28 


31 


சிவபூசை யுபகரணங் கூறிய வத்தியாயம் 


146 கருணையா னெய்யி லட்ட கடுஞ்சுவைப் 

பண்ணி காரம் 
வெருகனிக் கதலி தேமா வருக்கையின் 

கனிகள் பாலில் 
தருசுவைப் பாய சாதி தான( வர்க் ) 

காயகற் பூரம் 
பெருகிய வன்பினாலே பிஞ்ஞகர்க் 

கீந்த பின்றை . 


29 


147 திருச்சுடர்த் தீப மாதி திருந்தருக் 

கியமு மீந்து 
கருச்சுடு மஞ்செ ழுத்துங் கனிந்து நூற் 

றெட்டு மெண்ணித் 
தரிச்சிடுஞ் சானு பாதத் தரையுற 


மடித்து வேளை 


30 


யெரிச்சிடு சதா சிவத்தை வேதாபி 

முகமாய் நோக்கி , 
148 அழைத்தவர் வாக னாதி வரிச்சனை 

யறியே னெந்தாய் ! 
மழைத்தகண் ணுமையாள் கேள்வ ! வானவர் 

தலைவா ! நாயேன் 
பிழைத்தது பொறுத்து நின்றாட் பெய்நிழ 

லாள்வா யென்றும் 
தழைத்ததோர் மனுவாற் பூவைத் தண்புன 

லோடு நல்கி . 
148 கைவந்த வில்வத் தாலே கடவுள் மேல் 

முக்காற் றொட்டுத் 
தைவந்து பின்னி சானஞ் சத்தியோ 

சாதி யந்தம் 
மெய்வந்து செபித்துச் சாத்தி விருப்பொடும் 

பணிந்து முக்கால் 
நைவந்து சூழ்ந்து போற்றி நாயகன் 

முன்னர் வைகி . 


31 


32 


32 

கும்பகோணப் புராணம் 
150 ஆயிர மஞ்செ ழுத்து மகங்குழைந் 

தெண்ண வேண்டும் 
ஏயுமைஞ் நூற தேனு மிதனுளும் 

பகுந்த தேனும் 
மாயுநெஞ் சோடு மெண்ணி மகிழ்ந்தரிச் 

சனையு நல்கிச் 
சேயபூ சனைக ளெல்லாந் தெளிவுறச் 

செய்த பின்னர் . 
151 குட்டமே முதல நோயுங் கூற்றுவன் 

பயமும் வெந்தீச் 
சுட்டெரி பிரம கத்திச் சூழலுந் 

தீரு மென்று 
உட்டெளி மனாவைக் கூறி யுன்னிமுக் 

காலு நாளும் 
சிட்டனி னால யத்தின் றீம்புனல் 

பருக வேண்டும் . 


33 


34 


152 நெய்யுடை யடிசி லேனு நீரடைக் 

காயே யேனும் 
ஐயனுக் களித்த பின்ன ரருந்துவா 

னன்றி யிந்தப் 
பொய்பெறு பௌத்த னன்பு புரைபடு 

வயிற்றி னிட்டான் 
நெய்விடு மலந்தின் றானா மிழிகுவ 

னிரையத் தன்றே . 


35 


153 நித்திய கன்ம முற்றும் நேர்ந்த பின் 

சைவர் தம்மை 
எத்திசை யெனினு நேடி யீக நல் 

லன்ன மாதி 
முத்தியை யளிக்கு மீது முகமனன் 

றுண்மை யன்பர்க்கு 
உய்த்திடி லீச னார்க்கே யுதவிய 

தொக்குங் கண்டாய் . 


36 


சிவபூசை யுபகரணங் கூறிய வத்தியாயம் 


33 


154 அன்பராஞ் சைவர் தம்மை யருத்திய 

பின்னோ முன்னோ 
இன்புற நுகர்த லென்னி லீசனே 

யிவனென் றெண்ணி 
மன்பெறு தூப மாதி வழங்கிமுன் 

னருத்து வானேல் 
தென்புல வாண ரெல்லாஞ் சிவகதி 

சேர்வார் திண்ணம் 


37 


155 அன்றிமற் றவர்க ளோடு மகத்தினிற் 

சிவனை யுன்னி 
ஒன் றிமுன் னருத்திதனை தானு முடனிருந் 

துணலு மாகும் 
துன்னியிர்க் குயிராய் ஞானச் சோதியாய் 

விபுவா யெங்கும் 
நின்றருள் வானுக் கென்றே நீரொடு 

நுகரு விப்பான் . 


38 


156 பின்னர்வாய் பூசி நெஞ்சிற் பெருகுமா 

றெழுத்தும் பேணிச் 
சின்மயச் சிவனை யுன்னிச் சிவசரித் 

திரமுங் கேட்டு 
நன்னயப் போடு சாயா னத்த 

சையுஞ் செய்து 
துன்னிருள் நடுநாட் பூசை துளங்கிடா 

தியற்றல் வேண்டும் , 


39 


157 புலரும்வைகரை யெழுந்து பூதிமெய் 

யெங்கும் பூசி 
மலருநெஞ்சகத்து ளம்பொன் மணியணை 

யுமையா ளோடும் 


5 


34 


கும்பகோணப் புராணம் 


குலவு வெண்ணி புகரலுங் குறு நகை 

வதன் னாகும் 
நிலவணி வேணி யானை நிமலனை 

நினைந்த பின்னர் . 


40 


158 நற்சிவ தீர்த்தந் தானே நயப்புட 

உடல் வேண்டும் 
புற்புத நீர்மற் றொன்றும் புகுந்துட 


( டை லாகா 


சிற்சிவ தீர்த்த மெங்க னென்னி 

னிசெப்பக் கேண்மோ 
தற்பர னென்னத் தோன்றுந் தண்புனற் 

றடம தாமே . 


41 


159 பூந்துழா யலங்கன் மாலை பூவை 

வண்ணத் தன்னான் 
ஏந்தலே முதல விண்ணோ ரியக்கர்கந் 

திருவ ரானோர் 
காந்தள் மெல் விரலாள் பாகன் கண்ணுதற் 

குறிக ணாட்டி 
ஏய்ந்த நீர்த் தடங்க டொட்டா ரவைசிவ 

தீர்த்த மென்பர் . 


42 


160 


மறைவிளை யாடுஞ் செந்நா வசிட்டனத் 

திரிமுன் னான 
உறுதவ முனிவர் முன்ன ருஞற்றிய 

தவத்தினாலே 
சிறுநகை கோட்டி வெய்ய தீயின் முப் 

புரமுஞ் செற்றான் 
குறியரிச் சித்துத் தொட்டகுள முறு நற் 

றீர்த்த மாமே , 


43 


160 - வது பாடல 4 - வது அடி 3-4 சீர்கள் சரியாகவில்லை . 


சிவபூசை யுபகரணங் கூறிய வத்தியாயம் 


35 


161 


தானவ ரரக்க ராதி தரணியி 

லுதித்து மாறுயுர் 
மானவர் யாவரேனும் வளரொளிப் 

பவள வேணிக் 
கூனல்வெண் டிங்கள் குழகனாங் 

குறியைப் பூசித்து 
ஆனமெய் யன்பாற் செய்த வாவியுந் 

தீர்த்த மாமே . 


44 . 


162 சாம்பவ தீக்கை பெற்ற சைவனே 

யிலிங்கஞ் சூடுவபூசை 
யாம்பணி புரிக வல்லா னரிச்சிக்க 

லாகா வாய்மை 
பாம்பணைத் துயின்ற மாயன் முதலியோர் 

பயந்த தீக்கை 
மேம்படப் பெற்ற பின்னர் விமலனை 

யரிச்சித் தாரே 


45 


163 


ஆகையாற் சைவ தீக்கை யாதரத் 

துடனே பெற்ற 
ஓகையாற் பூசை செய்யு மொள்ளியர் 

தமக்கே நாளும் 
பாகையே கைத்த தீஞ்சொற் பாகனு 

நல்கு மன்னோர் 
சேகறப் புரிந்த தீர்த்தஞ் சிவனரு 

டீர்த்த மாமே . 


46 


164 துளப்புறு மசுத்த மேனுந் தூய்மைய 

தேனு மோரான் 
குளப்படிப் புனல் தேனுங் குழகன் முன் 

வைகிற் றென்றால் 
அளப்பருங் கங்கை யாதி தீர்த்தங்க 

ளதுவென் றெண்ணி 
உளப்படுத் தாடி னோர்க ளெரள்ளொளி 

நெறியிற் சேர்வர் . 


47 


36 


கும்பகோணப் புராணம் 


வேறு 


165 இவ்வாறு நூலுரைத்த சிவதீர்த்தக் கரையேகி 

மைவாழு மிடற்றானை யுமையொடு மனத்திருத்திக் 
கைவாழு முகத்தானை முகத்தானைக் கைதொழுது 
செவ்வாறே யாசமனத் துறைமுடிப்பர் செவ்வியோரே 

48 
166 ஐம்புலவெங் குறும் படக்கு மருந்தவத்தோய் 

கேட்டியால் 
சம்புமகே சாயசிவ நமவென்று தான் முக்கால் 
வெம்பு நுரைய காறியிருந் துளுந்தமிழ்து விய நீரைச் 
செம்பதுமக் கரத்தள்ளித் திருந்தவருந் தியபின்னர் 

49 
167 நீறுபுனைந் தெழுங்காலை நிறுத்து பிரா ணாயாமம் 

மாறுபடா வகையி னுன்னிர்.... னுக் கருக்கிய நீரைப் 
பேறுமனு மொழிந்தளித்துப் பெருகுநறும் புனலாடி 
ஊறுபுன லுள்ளழுந்தி யொண் சிவனை நினைந்துருகி 

50 


168 மன்னுமகா தேவாய நமவென்னு மந்திரத்தை 
உன்னுகவெட் டுருவின்றே லொல்லும்வகை 

தான்செபிக்க 
என்னையெனி லந்தமனு யாதொருகன் மங்களுக்கும் 

துன்னியகா ரணபூத மென்றுமறை சொற்றிடுமே 51 
169 அம்மனுவா லகலிடமி யற்றியகனக் குறையேறி 

தம்முடனீ றணிந்தக்க மணிபுனைந்து சந்திபுரிந்து 
இம்மையருள் வில்வாதி யுடன் பூசை யியற்றியபின் 

வெம்மை முழங் கழற்கரும் விதியோடு மியற்றிடுக 52 
170 சித்திரையே முதலாய செப்பியபங் குனியத்தம் 

பத்திபெறு கனம்மெல்லாம் பரமனுக்கே பாலிக்கச் 
சுத்தமுறு நாலுவன்னத் தூயோரு மென்மறைகள் 
புத்திபூ ருவமாகக் கூறுமுனி புங்கவனே 

53 


171 


சிவபூசை யுபகரணங் கூறிய வத்தியாயம் 

37 
புனலாடன் முதலாய புண்ணியங்கள் யாவேனும் 
அனலாடி திருவடியா மம்புயத்தே யடைவிப்பான் 
பனிலான கன்மபலன் பரமனெ திருமன்றி 
இனவானோர் யாரேனு மீயவவர்க் கேலாதே 54 


172 மூலவாகமத் தறையு முப்பொருளுந் தெளிந்தருளால் 
சீலமறைப் பொருடேர்ந்தார் திருந்திய நற் 

கன்மமெல்லாம் 
ஆலமுகந் தவனடிக்கே யடைவிப்பார் கையினால் 
ஏலுமுயர் செய்கையெல்லா மீசனுக்கே செயவேண்டும் 

55 


173 வழுத்துமறை யிவ்வண்ணம் வாய்த்தமேவு 

படச்சொலவும் 
அழித்தமரர் தமைப்போற்றி யானை மறந் தார்புரியும் 
விழுத்தவங்கள் வெவ்வினையாம் விமலனையே 

குறித்தியற்றும் 
கொழுத்தபவ மானாலும் நல்வினையாய்க் கூறிடுமே . 

56 


வேறு 


174 குதிகொளுந் தரங்கக் கடலக முதல் ... வ் 

வண்டகோ டிகட்கும் 
அதிபதி யாவ ருருத்திரக் கடவு ளமாருக் 

கவ்வதி காரம் 
துதியெவ னென்னில் வனச மெல்லிலை 

புனற்றிர டன்னை 
மதிகொ ணித்திலத்தின் மதிக்குளர் போலுமென 
மறைவழங் கியதன்றே 

57 
175 எவனிடை யுலகம் சத்தி யிருக்குமவ் 

விறைவனே யிமைப்பில் 
புவனகோ டிகளுண்டாக்கி நின்றளிக்கும் புங்கவன் 

புல்லுயிரெ வைக்கும் 


38 


கும்பகோணப் புராணம் 


அவனடி தாங்கு மென்ப வவ்வுரை 

யெவ்வ மென்னில் 
தவலரும் பீசமொடுங்குழி முனைக்கு மாகையாற் 

சங்கரன் தலைவன் 


58 


173-198 ஆம் பாடல் முடிய ஐஞ்சீர் , ஆறுசீர் , எழுசீர் 

இவைகள் கலந்து வருகின்றன . 


176 ஆய (வனப்பிகந் துயர்ந்து வரும்பொரு 

ளகிலகோடிகளும் 
ஆயவன் தானே புகலிட முயிர்கட்க 

ருடரும் வியாபி மற்றற 
( தோயவ ) னான் மறைக்கு மாருயி ரவனே 

யரிபிர மாதிக டலைவன் 
ஆயவன்றானே யுலகெலாந் தன்னு ளடக்கிய 
தாசி வனுமால் 

59 
177 ( தட ) மாய் வியுவா யாண்டபூரணமாய்ச் 

சோயிச்சை யிலங்கசிற் 
சுடராய் நித்தமா யருவ முருவுமா யமலநிர் 

மலரூபியு மாய்ச் சித்தமும் 
தொடரா வொளியுமா யடியவர் திருந்திய வர்ச்சனைக 

ளெளிதாய் வித்தக 
வடிவாஞ் சதாசிவ மெய்ப்பொரு ளாமென 
மறைவி ளிக்கும் . 

60 


178 புகலரு மறைக்கு மரிபிரம ருக்கும் புகழ் 

மனம்வாக்கிற்கு மெட்டாது 
அகிலகோ டிகளைத் தன்னுளடக்கி நின்றிலங்கு 

பேரொளியாமா 
நகரெறி பொருளுக் கிரண்டுள வுருவ 

நிட்கள் சகளமென்று 
உரைப்பத் ( தகுதிசான்று சதாசிவ மொன்றாமென 
மறைசாற் றியதன்றே 

61 


39 


........... 


சிவபூசை யுபாரணங் கூறிய வத்தியாயம் 
179 ஆங்கவன் றானே பூ தபரவன்னு மருமறைச் 

சிரத்துமெய்ப் பொருளும் 
மேவ வுலகு மகம் புறந் தழுவியுட 

னிருந்து மொண்சுடரும் 
ஈங்கிது வென்னுஞ் சுட்டிறந் திலங்கு 

மிறைவனு மிமைய . 
மாங்குயிற் பிள்ளை பழித்தசின் மொழியாள் 

மணாளனுமென வுளம்ம திப்பார் 


62 


63 


180 அப்பொரு டனக்கோர் படிவ மீசான 

மாதிய மூப்பற்றுச் 
செப்புசிற் சாத்தி புஞ்சமென் றுரைப்பர் 

தேவர்க்கு மரிச்சனை பொருளாம் 
வைப்பொளிர் படிகந் தன்னு ளெவ்வுரு 

மடக்கும் 
பாதொப்ப வெவ்வுலகுந் தன்னுழை யடக்கி 

யோங்கு நற் சிவமென வுரைப்பர் 
181 எவ்வகை யொருட்கு மாடகமம் பொற்கடவுள 

ரெவர்க்கும் 
கொவ்வைவாய் பவழக் கொடியனா டழுவக் 

குழைந்தவ னுதவிடுஞ் செல்வம் 
செவ்வனே பெற்றுத் திரிதருமவர் பரமெனத் 

தெரித்தல் 
கவ்வைசேர் வந்தி மகன் முயற் கொம்பாற் 

ககனவாரி தொடல்கடுக்கும் 


64 


182 அந்தமெய்ப் பொருளொன் றால்ருமறை யாகம் 

மனுக்கள் 
தந்தன் ன தனாற் சருவவித்தி யேசன் னானெனச் 

சாற்று வாய்பெயரும் 


179- இப்பாட்டில் சில அடிகள் சீர்கள் குறைந்தும் கூடியு 

முள்ளன . 
181 - ஆம் பாட்டும் சீர்கள் குறைந்துங் கூடியுமுள்ளன . 


40 


கும்பகோணப் புராணம் 


முந்துபூ தாதிபதி பிரமாதி முழுமுத 

லமுத 
வந்திசெய் துருகிப் பழிச்சிய வள்ள லவனென 

மறையெலாம் வழுத்தும் 


65 


....... 


183 ஐயவிவ் வுரைதா னரிபிர மாதிக்கு 

மேல் குமோர் 
பசுமண் கடத்தின் மேலடுக்கல் வைத்திடல் 

மானுமெப் பொருளும் 
உய்யவே யளிக்கும் நாதருபக மாமொள்ளொளி 

குடிலையே தவிசாய 
மெய்யுயிர்தற் குளாடியி னிழல்போல் விளங்குநற் 
சதாசிவ விமலன் . 

66 


சுனை 


184 அறம்பொரு டான மேமமா ரழலின் 

வையினருந் தவங்குயிற்றல் 
திறம்படு வேள்வியிவை யெலாமிறைக்கே செலுத்துக 

செலுத்திடி லுவந்து 
கறங்கெனச் சுழலும் பிறந்தைவே ரறுத்துக் 

கணிக்கொணாப் பயன்பெற லளிக்கும் 
பிறங்குசித் துருவாஞ் சதாசிவ மென்னப் 
பேசிய துபநிடம் பெரிதும் . 

67 


185 தேற்றருஞ் சுருதி சாற்று நல்ல மங்கள 

திங்கள் வேணியன்றனக் கென்றே 
ஆற்றிடல் வேண்டுந் தவரணி வானவர் 

முன்னெடுத்த நற்குலத்து ளோரெவரும் 
மாற்று மற்றைக் கடவுளர் பழிச்சலம் 

தந்தி யுவட்டெடுத் தூற்றிக் 
கூற்றெனப் பிளிறுங் களிற்றுரி போர்த்த 

குழகனே பரமெனக் குறிக்க . 


68 


சிவபூசை யுபகரணங் கூறிய வத்தியாயம் 

41 
186 சித்திரை முதல் பங்குனி யீறாந் திங்களிற் 

றிங்களங் கண்ணி 
தத்து நீர் வேணிப் பவளவெற் பனுக்சுே 

தண்புனல் படிதலே யாதி 
உய்த்தநல் லறங்கள் சிவமனு வதனா லுதவிட , 

வேண்டுமென் றுரைத்தான் 
புத்தமிழ் தனைய தமிழ்முனி யென்னப் புண்டரீகக் 
கண்ண னயற்கே. 

69 


187 மந்திரம் பகவா னென்று காரணப்பேர் 

வகுத்தனர் மறைவரம் பறிந்தோர் 
எந்துவென் றுரைக்கிற் பூரணச் செல்வ 

மெறுழ்வலி புகழி ருந்தியந் 
தந்தமா ஞான மிகுவயி ராக்கியந் 

தானிவை யுடைமையாற் பகவான் 
இந்துசே கரற்கே யுரித்தது முதலா 

யியம்புவர் முனிவ ரெப்பெயரும் . 


70 


189 தகருறு மதியிற் பகவனே விராட்டுத் 

தையல்பார்ப் பதிமண வாள ! 
விகலெறி விச்சித்திரச் சிருட்டிசெய் விமல ! 

வெந்தையே யீசவென் றெவர்க்கும் 
நிகரெறி மகாருத்திர நம் வென்று நிகழ்த்திய 

மந்திரம் நவின்று 
( பவகதி) சிவதீர்த்த மாடலே முதல்ப 

ரமனுக் களித்திடல் வேண்டும் . 


71 


189 மால்விடை மதியி லரிபிர மாதி 

வந்திக் குரைகழற் பகவ ! 
சேல்விழிக் கிரிசை புணர்மகா தேவ 

தேவா ! நமவென்றும் 


6 


42 


கும்பகோணப் புராணம் 


சால்புறு மனுவால் பாசிறர வெற்குத் 

தண்ணளி புரிகெனச் சுருதி 
நூல்புரி தருமம் யாவையு மழற்கண் 

ணுதலினோர்க் களித்திடல் வேண்டும் . 


72 


190 துங்க மாமணித் திங்களிற் பகவ ! துதிகேள் 

சேவித சரண ! 
பங்கயன் முதல் கடவுளர் மகுட சிகாம 

ணியணி பதாம் பேர்ச் 
சங்கரி சகிதம் கேசபூ தேச சம்பு 

கங்கர நமவென்றும் 
இங்கித மனுவாற் றண்புன லாடன் முதலிய 

வீந்திடல் வேண்டும் . 


73 


191 கற்கட மதியிற் பத்தவாற் சல்லிய ! 

கண்ணுதல் பூதர நம் 
சற்குண! தாட்சா யணிமண வாள ! 

சக்கிர சத்திய நம வென்றும் 
கற்குமந் திரத்தாற் றெள்ளுநீ ராடல் 

கருதிய வாறெலா மிறைக்கே 
ஒற்கமி லன்போ டுதவிடல் வேண்டு 

மென்றனர் மறையெலா முணர்ந்தோர் . 


74 


192 ஆவணித் திங்கள் லர்கதிர்க் கற்றை 

யருட்பக நேத்திர தாரி 
தேவர்கள் சூடா மணிய மரேச செழுஞ்சுடர்ச் 

சுயம்பிர காசா ! 
தாவில்சீர் நித்திய வாரியை கேள்வ ! 

தாணு வீசா ! நமவென்று 
நாவரு மனுவால் கருமம் நாதனுக் 

களித்திடல் வேண்டும் . 


75 


43 


193 


சிவபூசை யுபகரணங் கூறிய வத்தியாயம் . 
கன்னிமா மதியிற் றிருந்து களித்திட 

லருட்பக ! கருதரும் விசுவா ! 
பன்னகா பரண ! விந்துவிற் பிராணபவ ! 

விபுவாகிய பரமா ! 
அன்னையா மிமவதி மணவாள ! வருட்சோம 

நமவெனு மனுவால் 
மன்னுநீர் மூழ்கல் முதலிய கரும் வளனெலா 

மளித்திட மதிப்பார் . 


76 


194 ஐப்பசித் திங்க டன்னிலெம் பகவ ! 

வகில நேத்திரவா ! வனக ! 
ஒப்பறு பொம்மென் முலையாள் சானி 

யுயிர்க்கு யிராய பூதேச ! 
வெப்புறு திரிபு ராந்தக ! நாமம் 

விளம்பிய மந்திர மதனால் 
செப்பு நீர் குடைதன் முதலிய கன்மஞ் 

சிவன் தனக் களித்திடல் வேண்டும் . 


77 


195 விரிச்சிக மதியிற் பகவ ! வெம்பாவ 

வினாசக ! வெரிவாய் மடுத்து 
வரிச்சுரும் பிடரும் பூங்குழ றவற்கை 

மகிண ! நல்லொளிவிடு மின்னில் 
திரிச்ச கோடீர ! சோபனே முதன் முச் 

சுடர்த்திரி லோசன ! நமவென்று 
அரிச்சனை மனுவா லறனெலா மையற் 

களித்திடல் வேண்டுமென் றரைந்தார் . 


78 


196 மார்கழித் திங்களின் னருட்பகவ ! 

மதியம்புனை சச்சிதா னந்த! 
பேர்பெறு பவானி யின்னுயிர்க் கணவ ! 

வெழிலு றுபவ நமவென்றும் 


44 


கும்பகோணப் புராணம் 


சீர்பெறு பனுவால் செபந்தவ மோமஞ் 

சிறப்புறு மரிச்சனை முதலா 
நாருறு முளத்தா லளிக்கவிச் சகத்து 

நாதனுக் கெனமறை நவின்ற . 


79 


197 மகரமா மதியிற் பகவ ! மன்னுயிர்க்கு 

மகிழ்வுறு முத்திவீ டளிக்கும் 
தகர வார்குழ லிமயம் பிகாபதி ! 

சீர்தருமத னாந்தக ! நமவென்று 
அகமகிழ் மனுவா லெச்சமே முதலா 

டிறனெலா மளித்திடல் வேண்டும் 
புகர்முகத் தந்தா வளம்புடைத் துரித்துப் 

போர்த்தவெம் புண்ணியர் தமக்கே . 


80 


198 மாசிமா மதியிற் பகவ ! வெண்ணிகந்த 

மங்கள சரண ! வீசான ! 
ஆசறு சகத்துக் கருடரு மப்ப! வகில 

கோடி கண்முறை யீன்ற 
பாசிழை மடந்தை சிவை மணவாள ! 

பாவுமை காந்த ! வென் றுரைக்கும் 
பூசித மனுவாற் றினம்புரி கருமம் 

புண்ணியற் களித்திடல் வேண்டும் . 


81 


199 பங்குனித் திங்க ணல்லருட் பகவ ! 

பரிதரு விச்சுவ பதியே ! 
மங்களங் கொடுக்குஞ் சங்கர ! வுமையாள் 

மங்களை நாயக ! வரக 
கங்கண நீல கண்டனே ! நமவென் 

றுரைத்தனு. தினம்புரி கருமம் 
துங்க வாடகப் பொன்மேருவிற் குழைத்த 

தூயனுக் களித்திடல் துணிபே . 


82 


சிவபூசை யுபகரணங் கூறிய வத்தியாயம் 


45 


வேறு 


சந்தக்கலி விருத்தம் 
200 திங்கடோறு மண்ணறன் சிறந்தமந் திரம்புகன்று 

அங்கணீரின் மூழ்கினா லடையு நல் லறங்கடாம் 
எங்குநன் முயற்சியா லியற்றுகன்மம் யாவையும் 
சங்கரன் னிடத்திருத்த லழிவுறாது சத்தியம். 


201 புடவிமீது கற்பகப் பொதும்பர் நீழல் வைகுமேர் 

விடமகற்றி யமுதுகுக்கும் வெவ்வராவி னல்குலாள் 
படமுலைக்குவ டைத்திளைத்த பாவையம் பொனின் 
கடகமுன்கை யிந்திராணி தழுவுகாமம் வேண்டி 

னோன் . 84 


202 ஐந்துகோல் செலுத்துமெங்க ளாடல்வேடன் 

வேனில்வாய் 
இந்துவாழு மோலியா னிணையடிச் சரோருகத் 
தந்துணர்ப் புரோச நன் மலர்கள் முப்பதாயிரம் 
புந்தியோடு சாத்தவே புணருமிந் திரபோகமே . 85 


203 முதிரும்வேனி னிலவுகான் முருகுகொப்பளித்திடும் 

புதிய மல்லிகைத் தொடையல் புண்ணியற் களித்திடில் 
மதுமலர்ச் சரோருக மலர்ப்பொகுட்டு வட்டணை 
அதீபதன ன ( ர )சளித்து வைக்குமைய மில்லையே . 86 


204 உருகுமா தரத்தினோடும் வருடகால மொப்பிலாப் 

பெருகுகங்கை முடியணிந்த பிஞ்ஞகன் மலர்ப்பதம் 
தருகுசப்புன் நன்மல ரரிச்சனைக டந்தவன் 
குருகுவாய் கிழித்தகொண்ட லென்னவே 


குலாவுவான் . 87 


203 - ஆம் பாடல் இறுதியடி சீர் நன்கமையவில்லை . 


46 


கும்பகோணப் புராணம் 


205 


கூதிர்கால முக்கணற் குறித்தலர்ந்த தாமரைப் 
போதினா லரிச்சனை புரிந்தியற்று புண்ணியன் 
மோதிருட் பிழம்பறுக்கு மொய்கதிர்ப் படலை சூழ் 
ஆதபன் னிகர்த்திலங்கு மம்பொன்வைய 

மேறுவான் . 88 


206 முன்பனிப் பிலிற்று காலை முகிழ் செய் வெள்ளெருக் 

கினால் 
பின்பணிந்த செக்கர்வேணி வித்தகன் னடித்துணை 
அன்பளித் தரிச்சனை யுஞற்றுவா னலர்மதிப் 
பொன்புனை விமானமூர்ந்து வானின் மீது பொலிகு 

வான் . 

89 


207 சிவகணத் தலைமையை விரும்புகின்ற செவ்வியான் 

தவமியற்று பின்பனிசெய் காலையூடு சங்கரன் 
பவமகற்று பூங்கழற் பதயுகத் தரிச்சனை 
நவமுயர்த்த கணவிரம் நயந்தளிப்ப நண்ணுவான் . 

90 


208 செப்புமா றிருதுவின் திங்க ளோரிரண்டினும் 

முப்பதா யிரம் மலர் முகிழ்த்த நாளினிம்மலர் 
தப்பிலா தரிச்சனை சங்கரற் களித்தவன் 
ஒப்பிலா துரைத்தநற் பதங்களெய்து முண்மையே . 91 


209 கூடுமா றிருதுவிற் குறித்தபூக்க ளின்மையேல் 

வீடுநல்கு கூவினையின் மெல்லிய செம் பல்லவம் 
தோடுலாவு கொன்றையந் தொடையலாற் களித் 


திடும் 


ஆடவன் விழைந்தநற் பதங்கண் முற்றுமடைகு 

வான் . 


92 


47 


சிவபூசை யுபகரணங் கூறிய வத்தியாயம் 


வேறு 


210 பொங்கு கார்த்திகைத் திங்களிற் பூந்துணர் 

கொங்கு லாவிய தும்பைக் கொழுமலர் 
சங்க ராய நமவெனச் சாத்துவான் 
எங்கு மாதி யிருந்தவன் றன்பதம் . 


93 


94 


211 தனுவு ரைத்த மதியினில் சங்கரன் 

மனுவு ரைத்து மணங்கழ் வெள்ளெருக்கு 
இனிய நன்மலர் கொண்டருச் சிப்பரால் 

புனிதன் ( நற்பொன்னன் ) புண்டரிகபதம் . 
212 விதான பாகிதி யதையில் விரும்பியே 

நி ( தா ) ன மாகிய நெட்டிலை வேய்மலர் 
சதாசிவாய வென்றன் பொடு சாத்துவான் 

பிதாவு மாகிய பிஞ்ஞகன் றன்பதம் 
213 மாசித் திங்கண் மகேச நமவென 

வாச (மா ) மலமர் ( கொடு வந்திக்க நா டொறு ) 
பூசிக்கப் போற்று மெய் வன்னியா ! 
ஈச ! சங்கர ! வென்றரிச் சிப்பரால் . 


95 


96 


97 


214 ( அசைவின் ) மதிக்குப் புரோசத் துவரினால் 

விசைபெறு மிருடாய நமவென 
விசையி லெற்று மதிமல்லிகை யலர் 

இசைபெறு திரிசூலருக் கீகுவார் . 
215 ஆனித் திங்களின் மாதவி யம்மலர் 

பானிற்கு மொழிப் பார்ப்பதி பங்கனை 
வேனி லாடி விரைசெய் மலரினால் 
கானிற் குஞ்சிலைக் கையனை யற்சிப்பார் . 


98 


216 வள்ளு குர்ச்சின வாளரி மாமதிக் 

கள்ள றாக்குட மல்லிகை கத்திகை 
தள்ளருந் திறற் சம்புவை யாதரத்து 
உள்ளிய வன்பொடு பூசை யுஞற்றுவான் , 


99 


48 

கும்பகோணப் புராணம் 
217 கன்னித் திங்கட் கதிர்குசப் பூவினால் 

உன்னருந் திரிலோசன வொண் மனுப் 
பன்னிப் பூசை பயிற்றுக பல்லுயிர்த் 
துன்னி நின்றருள் சோதி துணைப்பதம் . 


100 


218 ஐப்பசிக் கள்ளலர் பாரிசா தத்தின் 

வைப்பு மாபதி யேயெனு மந்தரம் 
செப்பி யற்சனை செய்திடிற் றீவினை 
தப்பும் வெந்திறற் காலனுஞ் சார்ந்திடான் . 


101 


219 சித்திரைக்குச் செழும்பவ ளக்கொடி 

யொத் திருந்த சடையனை யொள்ளிய 
கொத்து லாவு மருக்கொழுந் தாலருள் 
வைத்த காலாந் தகனை வழுத்துவான் . 


102 


220 ஏற்று மாமதி பங்குனி யீறதாய்த் 

தோற்று நாடொறுந் தூய நற் செந்தளிர் 
வீற்று வீற்றந்த நாமம் விளம்பியே 
ஆற்று வேணியற் கன்பொடு சாத்துவான் . 


103 


221 


சேர்ந்த பத்தொடு நான்கின்றி திதிவரின் 
கூர்ந்த கையயரந்த கரை குழகனுக்கு 
ஆய்ந்து சாத்த லறிந்தறி யாப்பவம் 
தீர்ந்து நற்சிவ லோகபூஞ் சேர்வரே . 


104 


222 திங்கள் வாரஞ் சதுத்தெசி சேர்ந்திடல் 

கங்கை சூடுங் கேசன் முற்றுனை 
அங்கணிற்கர வீரத்தரிச் சித்தால் 
துங்க முத்தியிற் சேர்குவர் தூயரே . 


105 


223 அட்டமி மதிவா ரம் நல்லா திரை 

ஒட்டு நாட்கெவு ரீசனற் றோள்கழல் 
சட்டமாய் பொன்னூமத்தை சாத்தினால் 
கட்டறுத் தருண் முத்தியுங் காண்பரே . 


106 


சிவபூசை யுபாரணங் கூறிய வத்தியாயம் 


49 


224 ஆதிரை விதிபாத நல்லட்டமி சேர் தினத்தின் 

அருச் சுனத் தே மலர் 
பூத நாயகன் புண்டரீகப் பதம் 
மீது சாத்திடில் வீட்டின்ப மேவுவார் . 


107 


225 


பூரணை திருவாதிரை பூண்மதி 
வார நல் விதிபா தத்தில் விட 
பாரணற்கு வெள்ளு மத்தை பாலித்தால் 
யாரெனாது நல்வீட் டின்ப மெய்துவார் . 


108 


226 மதிக்கிழ மையு வா திரு வாதிரை 

விதிக்கு நல்விதி பாத மேய நாள் 
கதிக்கு நற்க ரவீரங் கவுரிதன் 
பதிக்க ளித்தவன் சேரும் பரகதி 


109 


227 மன்னு மாவணி மாதப் பவூரணைப் 

பன்னும் வெண்பட்டு நூலாற் பவித்திரம் 
சின்மயச் சிவன்றாள் மலர்ச் சேர்த்தினோர் 
மின்மயச் சிவலோ கத்தில் மேவுவார் . 


110 


228 ஆவணி யிற்பவுத் திரமைம் பதும் 

ஆவணியு நானூற் றுடன் மானிடப் 
பாவணியு மளவை வெண்பட் டுநூல் 
சேவணி யுந்தூ சற்குச் சேர்ப்பரால் . 


111 


229 கருது முத்திரையின் காமன் புரிகுவோன் 

பருதி கோடி யெழுந்தன பண்ணவர்க்கு 
அரிது நைமித்திக மிதுவா மெனச் 
சுருதி நாத்தழும் பேறவுஞ் சொற்றீதால் 


112 


223 எதுகை நன்கமைய வில்லை . 


7 


தடலை பூசி 
50 

கும்பகோணப் புராணம் 
230 சாசினி யெவ ரேனுங் கனிசதுத் 

தேசிதோறு நற்செங் கையி ரண்டுகொண்டு 
ஆசில் சாலவலரி யெடுத்தர்ச் சித்தால் 

ஈச னுக்கருண் முத்தியை யெய்துவார் . 
231 கடலை யீரைம்பது தாங்கை கொண்டவி 

நடலை யின்றி நயப்பொடு பூசிக்கும் 
விடலை முத்தியி னாயகன் மெய்ம்மையே . 


113 


114 


ன 


232 கோதும் பையரி நூறுகை கொண்ட 

காதும் பைப்பணி கங்கணற் கர்ச்சனை 
ஓதும் பையவுஞற் றிடிலன் பர்செய் 
மாதும் பையணி வண்பாதஞ் சேர்க்குமே . 


115 


233 எள்ளு நூறுகை கொண்டன வந்தியென் 

சள்ள றாமலர்க் கொன்றை யங்கணன் 
வள்ளல் பூங்கழற் பங்கயம் வைத்தவன் 
கொள்ளை கொண்டவன் முத்தியங் கோயிலே . 


118 


234 நூறு கைகொண்ட நுண்ணிய வையெடுத்து 

ஆறு சூடிய வங்கணன் றாண்மலர் 
ஊறு மன்போ டரிச்சனை யுய்த்தவன் 
வீறும் வீட்டின்ப மேவுவன் மெய்ம்பே . 


117 


235 உழுந்து நூறு கைகொண்டன வண்சிவக் 

கொமுந்தின் றாளி லரிச்சனை கோலினான் 
அழுந்து மாணவப் பவ்வத்தி லாழ்ந்திடான் 
எழுந்து முத்தி யெனுங்கரை யேறுவான் . 


118 


236 கடுகு நூறுகை கொண்டகன் கவரி 

இடுகு நுண்ணிடை யேந்திழை கேள்வன்றாள் 
படுகு வர்ச்சனை செய்யிற் பவமெலாம் 
முடுகு முத்தித் திருவை முயங்குவான் . 


119 


51 


சிவபூசை யுபகரணங் கூறிய வத்தியாயம் 
237 முற்க நூறு கைகொண்டன முன்னோர் நாள் 

பற்கு னர்க்கருருள் பாண்ட ரங்கனடி 
கற்கு மர்ச்சனை செய்யிற் கருதரும் 
ஒற்கமில் முத்தி வீட்டி லுறுவனே . 


120 


238 


கூறுமாதிரை யட்டமி கூடு நாள் 
சீருருத்திரஞ் சொல்லிச் சிவன்றனக்கு 
ஆர்சுவைக் கனியாம் பழத்தாட்டினால் 
ஏர்பெறுஞ் சிவமுத்தி யிலெய்துவான் . 


121 


239 


ஊழ்முறை சதுத்தேசிவந் தொன்று நாள் 
வாழிருத்திர மந்திரத் தானின்பால் 
நாழிவள்ளலுக் காட்டிடில் நாளுமுப் 
பாழறுத்தின்ப வீட்டிற் படர்குவான் , 


122 


240 நாவினாற் சீருருத்திர நாடொறும் 

பாவுசீர்ச் சதுத் தேசிப் பயின்ற நாள் 
ஆவினாழிநெய் யண்ணலுக் காட்டினான் 
மேவிவீற் றிருப்பான் முத்தி வீட்டிலே . 


1231 


241 ஆன ருத்திர மந்திரத் தன்பொடும் 

தானவத்த சதுத்தெசி தோறு மெம் 
தா ) னி னாழியி னாட்டினாற் சேர்குவன் 
பானல் வாயுமை பங்கன்றன் பாதமே . 


124 


242 செயிரொழித் தசதுத் தெசி செய்தவப் 

பயிர் விளைத்தவு ருத்திரம் பன்னியான் 
தயிரி னாழியிற் றாணுவைத் தன்னுயிர்க்கு 
உயிரை யாட்டி லுதவுவன் முத்தியே . 


125 


243 வருக ருத்திர மந்திரஞ சதுத்தெசி 

சருக்கரை யாரு னாழியிற் றாணுவை 
உருக்கு மன்பொடு மாட்டிய வுத்தமன் 
அருக்க கோடியின் முத்தியை யாளுமே . 


126 


52 

கும்பகோணப் புராணம் 
244 ஆளு மட்டமி தோறு மெய்யன் பினால் 

ஆளி கோத்தின் னமையு ருத்திரம் 
பாளை வார்குழற் பங்கனை யாட்டினால் 
மூளு மங்கள முத்தியின் முன்னுவான் . 


127 


வேறு 


245 வானொழுகுந் தேவர்களு மேக்கறுப்ப 

வட்டமி நாள் மருவுதோறும் 
தேனொழுகி மணங்கொழிக்குஞ் தீஞ்சுவையின் 

மாங்கனிச் செவ்வேல்போன்று 
மீனொழுகு விழியாடன் மணவாளன் 

சேவடியின் விளங்கச் சாத்தில் 
ஊனொழுகும் பவ நீக்கி யுயருமருட் 

சிவலோகத் துறைகுவாரே . 


128 


246 பூங்கமுகும் பழுத்தகனி புலியடிப் 

போல்பு கழ்செம் மீரத் 
தேங்கனி நா வற்கனிகள் சீரிலந்தைக் 

கனியிவையாற் செய்ய சோமன் 
பாங்கனிமை யவர்க்கதி பனவனுக்காய்க் 

கூற்றுதைத்த பகவான் றாளிற்கு 
ஆங்கனி யன்பொடு புனைந்தால் வினையொழித்துச் 
சிவபதமுந் தருவன் றானே . 

129 


247 வெண்டயிரு நறுநெய்யும் விரவிய செஞ்சோற் 

றாலும் விழைதீம் பாலும் 
கொண்டபசு நெய்யோடுங் குலவிய செஞ்சா 

லியனக் குழு வினாலும் 
கண்டசருக் கரைகலந்த நெய்யடிசி 

றன்னாலுங் கடவுள் பாதம் 
கண்டுவிருப்புடன்சாத்திற் சிவலோக 

மெளிதாக மருவ லாமே . 


130 


53 


சிவபூசை யுபகரணங் கூறிய வத்தியாயம் . 
248 மாம்பழத்தின் பிழிந்தசாறு மருவுபசு 

நெய்யடிசில் மகிழ்ந்து சாத்தத் 
தாம்பழுத்த வன்புடனே சதபுருட 

வாகரந் தந்த வன்னம் 
மேம்பழுத்த சேதாவி னெய் நூறு 

பாலடிசில் விரவ வேண்டும் 
காம்பழுத்து பசுந்தோளி யிடப்பாகன் 

ககனபூசை கருது வோரே . 
249 கடலேழு மொருகுடங்கை யுளுந்தழுந்து 

புனலாக் கருதிக் கொண்டோன் 
மிடலாருஞ் சிவயோகிக் கியம்பினா 

னிவைபூசை விபர மென்னாத் 
தடமேறுங் குடவளைகள் பவளமலர்க் 

கொடியூடு தவழ்ந்துபூக 
மடலேறி முத்துயிர்க்குங் குடந்தையின் 

லயற்குரைத்தா னம்பரத்துழாயோன் . 


131 


132 


சிவபூசை யுபகரணங் கூறிய வத்தியாயம் 


முற்றும் . 


54 


கும்பகோணப் புராணம் 
சிவபுண்ணிய முரைத்த வத்தியாயம் 


வேறு 


250 கொல்லே றுயர்த்த காமாரி குலவா 

லயத்திற் பணிந்தேகி 
நல்லா னெய்யாற் சுடரேற்றி நயந்த 

வடியாற் கருள் பூத்து 
மல்லே றடர்த்துச் சினக்கரியின் மருப்பொ 

சித்த மாயனுக்கும் 
செல்லா தரியவொளி மயமாஞ் சிவலோ 

கத்திற் சேர்ப்பானே . 


1 


251 


செற்றார் புரங்க ளெரிமுட்டச் சிறுவா 

ணிலவு நகைமுட்டக் 
கற்றா ருறையு மாலயத்திற் கனிந்தா 

ரகிலி னறும்பு கையும் 
வற்றாதினிய மணங்கமழ் குங்கிலிய 

முதன்மகிழ் ந்திட்டார் 
பெற்றா ரரிய சிவலோகங் கடல் 

சூழலகிற் பிறவாரே . 


2 


252 முருகார் மலரின் றொடையாலு முனியா 

தொளி மென்று கிலாதும் 
கதலிகமு காலுந் திருந்து கரும் 

பின்னிரை யாலும் 
பெருகாத ரவாற்கிளர் கரத்திற் பிறங்கு மலங் 

காரம் புனைந்தோர் 
அருகா வொளிசூழ் சின்மய மாஞ் 

சிவலோகத் தடைவாரே . 


3 


252. இப்பாட்டில் சிலசீர்கள் குறைந்துள்ளன . 


சிவபுண்ணிய முரைத்த வத்தியாயம் 


252 பண்டா லிலையிற் றுயில்வோனும் பதுமா 

லயத்தினுறை வோனும் 
கண்டா தரிக்கக் கிடையாத கழலா 

ரடிகளா லயத்தில் 
தொண்டா லைந்து வன்னத்தாற் சுதையாற் 

றுலங்கக் கவின் செய்வோர் 
கொண்டார் சிவலோகத் தரசு குழக 

னருளாற் குவலயத்தே. 


254 பெருகிடு குமுதலாய பிழிதே னொழுகிற்றென 

மிழற்றுஞ் சீரியாழ் முதல் 
கருவிகளுஞ் செந்தார்ப் பசிய விளங்கிள்ளை 

நாரிபாக னாலயத்து 
இனியம் பவளித் தநற் றவத்தோர் 

பாரி லணுகார் 
சிவலோகங் காணியாகப் 

பயில் வாரே . 


5 


255 விடியி லெழுந்து சிவாலயத் திலலகிற் 

றூர்த்து மெழுகிடு மழுகெறிந்து 
படியும் பசும்புல் முதலாய துகட்கா 

டகற்றும் பரிவுடையோர் 
முடிவு முதலு மில்லாத முக்கண் 

மூர்த்தி மூவர்க்கும் 
அடிக்களமையுஞ் சிவலோகத் ததிடைவா 
ரிடையா ரருந்துயர்க்கே . 


6 


256 கும்பமதியிற் சிவன் றனக்குக் கூர்ந்து 

கிருத கம்பளத்தால் 
இம்பர் மதிப்பப் பூசனை செய்யேந்த 

லெவர்க்கு மேற்தாய் 


56 


கும்பகோணப் புராணம் 


உம்பர் தமக்கு .மணுகாத வொளியாய் 

விமான வுருவாகிச் 
செம்பொன் சுடர்சூழ் மணிமயமாஞ் 

சிவலோகத்திற் சேர்வானே . 
257 பொதிய முனியிச் சரிதமுயர் சிவயோகிக் 

குப்புகன்றா னென்று 
அதிக மறைகள் விளையாடு மணிநாவயனுக் 

கருள் செய்தான் 
குதிகொ ளலைசூழுல கேழுங் குதட்டிக் 

களிவாயுண்டு மிழ்ந்து 
மதிமண்டிலத் தினடுவிருக்கு மாயன்குட 

கிழக்கிடை யிருந்தே . 


சிவபுண்ணிய முரைத்த வத்தியாயம் 


முற்றும் 


57 


கிருதகம்பள விதி கூறிய வத்தியாயம் . 


258 திங்களஞ்சடை யெந்தை தன் திருவருளிருக்கும் 

மங்களஞ்சிய மெனுங்குறு முனிவ ரனடியாம் 
பங்கயந் தொழுஞ்சிவ விரதியனுக்குப் பரிவால் 
மங்களம்புரி கிருதகம் பளமுறை வகுப்பாம் . 


1 


259 வானிறத்தன கருமைய நிறத்தன வாமா 

மானிறத்த வெண்ணெய் யன்றெடுத் துருக்கப் 
பானிறத்த மென்றுகிலினால் வடித்தபின் பகர்கொல் 
மேனிறத்த முந்நூற்றினோ டைம்பதும் விதியே . 2 


260 அறைந்த நூற்றுமூன் றைம்பது நாழியா லளந்தும் 

பறைந்ததுத் தமப்புனித பாண்டத்தி னிற்பயிலக் 
குறைந்த காரெலி பூசயே முதலிய குறுகாது 
உறைந்தபாண் டத்தோடெடுத் தருட்புனிதனை 

யுன்னி . 

3 


261 சாயுங்காலையிற் கண்ணுதற் சினகாஞ்சி சார்ந்து 

மேயவர்ச் சனை புரிவனென் றெந்தை முன் விளம்பி 
ஆயுநெய்முதற் பொருளெலாம் விதிமுறை யாடிப் 
பாயுமால்விடைப் பாகனுக் கரிச்சனை பயிற்றி . 64 


262 உம்பரும் புகழ்ச்ச கலமாயுறைந் திடுங்கிருத 

கம்பளந் திருமேனி மேற்க வினுறச் சாத்திப் 
பம்பு தீப மேமுதலிய பூசனைப் பசும்பொற் 
கொம்பனா ளுமைபாகனுக் கருண்முறை கொடுத்தே . 5 


உண் 


263 பண்ணி காரமே முதலிய வருக்கங்கள் பயிலும் 

ணு மாரமுதனைய நையவேத்திய முவப்பபொடு 
அண்ண லுக்களித்தருக் கியங்கொடுத்தகிற் றூபம் 
எண்ணு தீபநீ ராஞ் சனம்விதிமுறை யீந்து . 

6 


8 . 


58 

கும்பகோணப் புராணம் 
264 சரிடபத்தினாற் றிலத்தினாற் பசும்பொற் றாமரையால் 

அருள் தருஞ்சரணாம்புயத் தருச்சனை யாற்றித் 
தெருள் தருஞ் திரிகரணமுந் திருத்துபு தெளிந்து 
பொருள் தருந் திருவைந் தெழுத்தை யய்யன்முன் 

புகன்று . 

7 


265 வலம்புரிந்து முக்காற்பணிந் தெழுந்துடன் வழுத்தும் 

பலன்புரிந்திடும் பூசனைப் பியின்றிரைப் பாவை 
அலம்புவேணியா கொண்டெனை யாளெனவளித்துச் 
சலம்புரிந்து கண்டுயிலை நள்ளிரவெலாந் தணந்து . 8 


266 பின்பு நற் சிவசரித்திரங் கேட்டிருள் பிரியும் 

முன்புவைகறை யெழுந்து தண்புனலிடை மூழ்கிப் 
பொன்பொருங் கருமா திகண் முடித்தருட் புனிதன் 
அன்பர்சைவரை விளித்தறு சுவையன மளித்தே . 

9 
267 

வாரணத்துறு மொக்கலோ டருந்திடிற் பரிவால் 
ஆரணத்திது கிருதகம் பளமென் றறையும் 
ஏரணத்திரு மாசியி லிள நிலா விரிக்கும் 

பூரணத்தினம் புரிவரென் றருந்தவர் புகன்றார் . 10 
268 கிருதகம்பள பூசைமேற் கிளக்குறுந் தருமம் 

இருநிலத்திலைப் புத்தியு முத்தியு மீதே 
தருமசத்த னேற்பாதி மற்றதிலும் பாதி 
பெருமிதத் ததிற்பாதியு மாமெனப் பேசும் . 11 


269 சொல்லுமிவ்விதி கிருதகம் பளமிது தொலையாச் 

செல்வமுந்தரும் பாவகோடிக ளெலாந் தீர்க்கும் 
அல்லலற்றுயர் முத்திவீட் டின்பமு மளிக்கும் 
மல்லன்மா ஞாலத்தி லுதித்தவரிது செய்மதிப்பார் , 12 


| 


270 வாரொறுத்தபூண் முலையுமை பாகற்கு மகிழ்ச்சி 

கூருமிங் கதுவெனத் திரைக்கடலெலாங் குடித்த 
மேருவொத்தநற் றவங்குறு முனிவரன் விளம்ப 
யாரிழைத்தருஞ் செல்வமுற் றாரென வியம்ப , 


13 


கிருதகம்மள விதி கூறிய வத்தியாயம் 59 
271 அதிரும்வார் திரைக்கையினா லிருகரை யரைத்த 

முதிருமாரத் தின்கலவையு முத்துமா லிகையும் 
எதிரிலார் கலியிறைவ னுக்களித்து மேலவர் 
( அதிதி ) யினோர் மருங்கியல் கதைகேளென 

நவிற்றும் . 14 


272 அருந்தவங்கள் மற்றியாவையு மொருங்குட 

னடைந்து 
திருந்துமோ ருருவெடுத்தென விளங்கிய தெய்வப் 
பெருந்தவத் துயர்க வுதமன் னதிப்பால் 

இருந்து நோற்றனன் வினை நோக்கியோ ரேந்தல் . 15 
273 முள்ளரைச் செழுந்தாமரை முதல்வனோ வன்றிப் 

பள்ள நீர்த் திரைக்கங்கை சேர்வேணி யெம்பரனோ 
உள்ள மோர் கிலன்யார்கொலன் றையமுற் றோர்ந்து 
தள்ளருந்தவக் கோதம னென்றடி தாழ்ந்தான் 

16 
274 வேதபாரக ! வாகமப் பொருளெலாம் விரிக்கும் 

சாதகா ! முனிபுங்கவா ! சரணசர ணென்னக் 
கோதமன் மகிழ்ந்தாசி சொற்றாரெனக் கூறத் 

தீதில் பேர் சுமேதாவென மறையவன் செப்பும் . 17 
275 வந்தென்னை யென்றுரைப்ப நல்குரவெனும் வடவைச் 

செந்தழற்படு குழியில்வீழ்ந் தஞருறாச் செல்வம் 
தந்து முத்தியு மளித்தருள் தருமமே தென்ன 

உய்ந்துவானெறி கேட்கவந் துற்றன னென்றான் . 18 
276 சுருதியே முதல் நூலெலா முரைத்தது சொல்கேம் 

பருதியாயிர கோடிவந் துதித்தென சரனை 
வருதியானமோ டருச்சனை நாடொறு மகிழ்வால் 

புரிதியேலது புத்தியு முத்தியும் புணர்க்கும் 19 
277 போகம்வந் தளிபப்து புவனகோ டிகளுக்கு 

ஏகநாயகன் சிவார்ச்சனை யல்லதொன் றீயாதீ 
யாககோடியோர் கூவிளைய ருச்சனைக் கெதிரோ 
மோகமாயிது புகன்றிலென் சத்திய மொழிந்தேன் . 20 


60 


278 


கும்பகோணப் புராணம் 
உண்மையாகவே நெக்குடைந் துருகிநெஞ்சுவந்து 
பெண்ணொர்பாக னுக்கரிச்சனை யன்பொடும் பேணி 
எண்ணிறந்தவ ரடைந்தனர் செல்வமற் றென்னா 
அண்ணல்வே தங்கணான்குமே தனித்தனி யறைந்த 

21 


279 ஒப்பிகந்துமற் றுலப்புறா தளக்கவொணா துயர்ந்த 

தப்பில் செல் வங்கடருவது சிவார்ச்சனை தானே 
இப்புவிக்க ணென்றுரைத்திட விகத்திலே யிழைத்துச் 
செப்பினோர்க் கலா லெய்துமோ வெனமுனி 

தெரிந்தே 22 


- 


280 சீலமோடனு தினமுமே காமுறு சிந்தை 

பாலலோசனன் சரணமே லரிச்சனை பரிவால் 
கோலமாயையின் குணங்கள் விட்டிழைத்தவர் 

கொள்வார் 
ஏலவே வருநிதிச் செல்வமு மிகுத்தே 

23 


281 ஒண்டதவத்தினாற் றனை நினைந் துருகிய வுள்ளப் 

புண்டரீகத் தில்வீற்றிருந் தருளிய புனிதன் 
அண்டருக்கெலா மரியனே யாயினு மடியார்க்கு 
எண்டிகழ்ந்திட வெளிவந்து செல்வமு மீவான் 


24 


282 அன்ன தன்மையான் மாசிமா மதியினி லடுத்த 

மன்னு பூரணை வந்த நாள் விசும்பில்வாழ் குநர்க்கும் 
இன்ன தன்மை யென்றறிவுறா வெந்தையை யிறைஞ்சிச் 
சொன்ன பூசையாங் கிருதகம் பளத்தினைத் 

தொடங்கில் 25 


283 மன்பதைக் கெலாநரேந் திரனீயென மதிப்பப் 

பொன்பதிக்கு மேம்பட்ட நற்றிருவொடும் பொலிந்து 
முன்புதித்த நின்செயலுணர்ந் திடுமுதுக் குறைவும் 
அன்பருக்கெளியான்றரு மருளினா லடைவாய் 26 


கிருதகம்பள விதி கூறிய அத்தியாயம் 61 
284 முடங்குவர் கடற்றிரையெலா மெண்ணினு முடியாது 

அடங்கினான் மறைக்கி ருதகம் பளத்தினா லானைத் 
திடங்கொள் பூசை செய்திரு நிதிச்செல்வமுற் றவரை 
இடங்கொள் பாந்தண்மேற் கிடந்த பாரின் 

னரென்றெண்ண 

27 


வேறு 


285 வெய்ய பாவங்களைக் கடிந்து மிடியாங் 

கோடை நெருட்பவியப் 
பெய்யுஞ் செல்வ மழை பொழியும் பிறங்கிடு 

தருமமுறை யென்ன 
ஐய ! கிருதகம்பளத் தையரி ( க் ) குரைத்தபடி 

யாற்றி லுய்யும் 
செல்வஞ் சிவனுதவு மென்ன வவனு 

முஞற்றி னான் . 


28 


286 மேலை யுளதோர் கதையுண்டு சுமேதா 

வறிதி விரும்புகோ 
மேலு மிடவெம் பிணியா னொந்திரங்குங் 

கன்ன னாம் 
சீல மறையோன் சாபால மென்னுந் 

திருப்பேருப நிடதம் 
சாலும் பொருள்தேர் சுனாகசதைக் கண்டு 

பணிந்து சாற்றினான் . 


29 


287 


கூட கன்னன் சுனாகசா சொற்படியே 

யிழைத்துக் குவலையத்தில் 
நீடு செல்வ மளவிறந்த நிதிகள் 

பெற்று நெடுமாட 
கூட சாலை மாளிகை சூளிகைக் 

ளாங்குல மணிப்பில் 
தேடும் பசும்பொன் மயத்தாலுங் குயிற்றி 

யுலகிற் சிறந்தானால் . 


30 


62 

கும்பகோணப் புராணம் 
288 சேலும் வெருவி வனம்புகு தச் சேவ்வேல் 

புகரிற் செலவழிக்கும் 
பாலுந் தேனும் போல் மொழியார் பணைத்தமுலை 

மென்றட மூழ்கிக் 
கோலும் பசும்பொன் கிண்கிணிக் காற்குதலைத் 

தீஞ்சொற் குமரர் தமை 
ஏலுநூற்றைம்பதின்மரைப் பெற்றிந்திர 

போகத்தினின் மிக்கான் . 


31 


289 கொள்ளக் குறையா நிதிச்செல்வங் குலவுசெல்வச் 

செருக்கி லிறுமாந்து 
பிள் ைச் செல்வம் புகழ்ச் செல்வம் 

பேறுநோக்கி பிஞ்ஞகனாம் 
வள்ளல் சரண கமலத்தி லமைந்தா 

ரொடு மகிழ்ந் துமறை 
தெள்ளுங் கிருதகம் பளத்தைச் செய்வான் 

மாசிப் பவுரணையில் 


32 


290 இருள் பிட் டெறியு மெரிமணியா லெந்தை 

யீசற் கெஞ்ஞான்றும் 
மருள் பிட் டெறியு மர்ச்சனைகள் வகுத்துக் 

கோடி வில்வத்தால் 
அருள் பெற் றருச்சித் தாலரி முதலளவில் 

மலராற் சிறப்பித்துத் 
தெருள்பெற் றிரண்டு நிதியு மேவல் 

கேட்குந் திருவுற்றான் . 


33 


291 வாழு நாள் கடொறும் பசும்பொன் மாளிகைகள் 

சூளி கைகள் 
சூழு மதில் பொன் கோபுரங்கள் முதலாய 

பவளத்துளி ரெழுந்து 


63 


கிருதகம்பள விதி கூறிய அத்தியாயம் 
வீழுஞ் சடையோன் றனக்கரிய விலையில் 

மணியாற் புனைந்திருளைப் 
போழு மளவாற் சிவலிங்கம் புரிந்தான் 

பெருகும் புகழோனே . 


34 


292 நிருத்தம் பயில்வோனா லயத்துள் நிகழு 

மகேசுரர் தமக்குக் 
குருத்த சுடர்சூழ் நவமணிகள் குலவு 

தானம்மிகப் புரிந்து 
முருத்த முரற்க ணவனுக்கு முதிரும் சுவைத் 

தீம்பாற் குடம்பொன் 
செருத்தன் மடை நல்லா னிரைகளிலக்க 

மேலுஞ் சேர்த்தானே . 


35 


293 தீம்பாற் கடலின் மடையுடைத் தாலென்னச் 

சிவனுக் காடேகம் 
ஆம்பா லியற்றிப் பத்து நூறுவித்த 

நாழியா னெய்யும் 
ஓம்பா னறவு மவ்வளவே யுவப்புற் 

றாட்டிருக் கிருதகுளம் 
ஆம்பா லடிசில் நைவேத்திய மகிழ்வோ 

டளித்து வழுத்துவான் . 


36 


294 முப்பா னடுத்த வயிரமா முனிவர் 

சைவர்க் கறுசுவை யோடு 
ஒப்பாற் றினமு மளித்தவர் களானா 

லெடுக்குமணி யளித்துத் 
தப்பா தியற்று நாளழன்று தந்த 

விலக்கத்தை நற்புதம் 
அப்பார் சடையா னடியார்கள் சிவயோகிகள் 

வந்தடைந் தார்கள் . 


37 


64 

கும்பகோணப் புராணம் 
295 அடைந்த வவர்க ளடிபரவி யன்பிற் 

பழிச்சி யமரேசர் 
கடைந்த வமுதும் புளித்த கலக்கருனை 

முதற்சுவை யனமும் 
தொடர்ந்தே யுதவி யவரவர்க்குச் சுமைவியந் 

திலக்கமணி யளித்தான் 
படர்ந்த புகழான் கூட கன்னன் 

செல்வம்யார் பகருவார் . 


3E 


296 இவ்வா றுரைத்த கவுதமன் சொலினிய 

வமுதம் செவிமடுத்துச் 
செவ்வே நிற்குஞ் சுமேதாவுந் திருந்து 

கிருத கம்பளத்தை 
அவ்வா றழைத்துச் சிவனருள் வாரிதியின் 

மூழ்கியருஞ் செல்வம் . 
மெய்வா றடைந்து பெரும்போகந் துய்த்து 

வீட்டின் மேவினான் . 


39 


297 இருக்குவேத முதனூல் களியம்புங் 

கிருதகம்பளத்தைத் 
திருக்கு நீங்கக் கண்ணுதல் பாற்செலுத்து 

பூசைப் பயனாலே 
பெருக்கு நிதியு மிந்திரற்கு மேலாம் 

வாழ்வு பெற்றுவினை 
முருக்கு முத்திவீ டடைந்தா னென்று 

முனிவன் மொழிந்தானால் 


40 


298 விண்ணோர் தமக்கும் பெறலரிய செல்வ 

முத்தி வேண்டினோன் 
நண்ணார் புரங்க ளெரிமூள நகுகும் 

பேசன் சரணத்தின் 


65 


கிருத கம்பள விதி கூறிய வத்தியாயம் 


கண்ணார் கிருதகம்பளத்திற் பூசை 

பெருகுங் காதலால் 
பண்ணா நிற்கும் பனவன் பெருமைசேடன் 

றனக்கும் பகர்வரிதால் 


41 


299 விந்த மலையின் செருக்கறுத்த விறலான் 

யோகி விரதி தனக்கு 
இந்த வகையாற் கும்பேசன் பூசை 

யெடுத்துக் கூறினான் 
அந்த முறையே யிறைவ னருளமுத 

மிருக்கு நிதியறைபோல் 
முந்து குடந்தையிருந் தயனுக் குரைத்தான் 

றுளப முடித்தோனே . 


42 


கிருதகம்பள மகிமை யுரைத்த வத்தியாயம் 


முற்றும் . 


9 


66. 


கும்பகோணப் புராணம் 


சீதகும்பமும் தில பூசையு முரைத்த வத்தியாயம் . 


300 மின்மாமதி மூன்றாகி விரும்பு மாவணி யீறாக 

வாணாள் காறு 
நன்னீரருங்கடி விரைகள் சேர்த்தியே 

னைவெண் டூசு 
தன்னா லிடை விடா தொழுகச் 

சூழ்ந்து தேனலர் 
கொன்றை யார்க்குச் சீதகும் பத்தைச் 

செய் தோன் . 


1 


301 நிருமித்த வகையிற் செல்வ நீணில 

வரைப்பிற் றுய்த்துப் 
பருமித்த களிற்றை யட்ட பண்ணவ 

னருளி னாலே 
ஒருமித்துக் கடக்க லாகாவூழ் வினை 

சிமிழ்ப்பு நீங்கித் 
தருமத்திற் பயனா முத்தி வீட்டினைச் 

சாரு மன்றே . 


2 


302 இன்னமொன் றுரைத்துங் கேண்மோ விருந்தவக் 

குணக்குன் றன்னாய் 
பொன்னுருக் கனைய தொய்யற் பூமுலை 

மயிலே யன்னாய் ! 
தன்னுயிர்க் கணவன் முக்கண் டாணுவுக் 

கியற்றும் பூசை 
மன்னுசங் கிராந்தியான் மகாமா மதியின் 

மன்னோ. 


303 கள்ளறா முல்லை வேய்ந்த கூந்தலங் 

கரும்பு மென்றோள் 
அள்ளிலை வேற்க ணல்லா ளாருயிர்த் 

துணைவா ! நாயேன் 


சீதகும்பமும் தில பூசையு முரைத்த வத்தியாயம் 


67 


எள்ளினாற் பூசை செய்வே னென்று 

சங்கற்பங் கூறி 
தெள்ளு தீம்பால் முன்னாய திரவியந் 

தன்னி லொன்றும் . 


304 


நாழியிற் குறைபடாது நயந்துமஞ் 

சனமு மாட்டிச் 
சூழிமா முகத்து வெய்ய துளைக்கை மான் 

றோலி னானை 
ஊழியின் முதல்வன் றன்னை யொள்ளிய 

வில்வத் தாலும் 
வாழி நன் மலரினாலு மகிழ்ந்தரிச் 

சனைகள் செய்தே . 


5 


305 ஆரமு தனைய தீம்பா லடிசில் முக் 

கனிக ளாதி 
ஏர்பெற வெள்ளை யெனினுங் காரக 

நிறத்த தேனும் 
சீருறு மெள்ளு நன்னீர்த் திருத்துபு 

கழீ இய பின்னர் 
கூருறு நூறு நாழி குறைபடா 

துவந்து சாத்தி 


6 


306 அருக்கிய முதல நல்கி யைங்கணைக் 

கிழவன் றன்னை 
முருக்கிய கண்ணி னானை யியற்றவிம் 

முறையே பூசை 
திருக்கிளர் விழுக்க ணசீயத் திங்களங் 

கன்னித் திங்கள் 
இருக்கு நல் லயன மெல்லா மெள்ளினாற் 

பூசை செய்வார் . 


7 


68 


கும்பகோணப் புராணம் 


307 முதலுக முதலாய நான்கு முதிருக 

முதித்த நாளும் 
திதமுறு பத்து நான்கு மனுக்கள் 

சென்மித்த நாளும் 
கதமுறு பன்னகேசர் கதிர்களைத் 

தீண்டு நாளும் 
பதமுறு திலத்தி னாலே பரனை 

யர்ச்சிக்க வேண்டும் . 


8 


308 யுகங்களு மனுக்க டானு முதித்த நாள் 

கூறு கென்ன 
அகங்குளிர் யோகி கேட்ப வறைகுவான் 

முனிவர் வேந்தன் 
உகந்துறு மதியி லுற்ற சுக்கில 

பக்கஞ் சேர்ந்த 
சகந்துதி நவமி நன்னாட் டலையுகம் 

பிறந்த நாளே . 


9 


வேறு 


109 விடைவரு மதியிற் சுக்கில பக்கம் 

விரும்பி திருதிகை தன்னில் 
அடைதருந் திரேதா யுகம் புரட்டாதிய 

தனிடை பூருவ பக்கத்து 
உடையதோர் பத்து மூன்றெனுந் திதியிலுறு 

துவாபரயுகம் பிறக்கும் 
கடையுக மாகிச் சிவனிசி கழித்த கருதமா 

வாசியிற் பிறக்கும் . 


10 


310 மனுவொரு பத்து நான்கு முற்பத்தி 

மருவுநாள் சித்திரைப் 
பருவம்பீனு மறிமதியிற் சுக்கில பக்கம் 

பெருதிரிதியை தன்னில் 


69 


சீதகும்பமும் தில பூசையு முரைத்த அத்தியாயம் 
பனுமதி மிதுனப் புவூரணையாம் பருவத்திற் 

பின்னு மதியில் 
புனிதவெண்ணிலவாஞ் சுக்கில பக்கம் 

புணர்ந்திரு தசமியுமே 


11 


311 ஆவணியபரபக்க வட்டமி யிலடுத்தநற் 

கன்னிமா மதியில் 
பாவிய திதிகை யைப்பசி மதியிற் 

பயிறருசுக் கிலப்பக்கம் 
ஆவணி நவமி கார்த்திகைத் திங்கள் 

வழங்கிய சுக்கில பக்கம் 
தாவிய பன்னிரண் டெனுந்திதியிற் றரணியி 

லெனமொழி யலாம் . 


12 


-- 


312 மகரமா மதியிற் சுக்கில பக்கமருவு 

மேகா தசி கும்பம் புகுமதி 
இரதசத் தமிதன்னிற் புகழும் மதியுவாத் 

தன்னிலி கலமீனப் 
பங்குனிப் பருவ மியற்றி பத்து 

நான்கதனு ளகலிடம் 
புரக்கு மனுக்களுற்பத்தி யான நாளி 

வையென வறைவார் . 


13 


313 தென்புலத் தவர்கட் கூட்டு நாளுரைக்கேம் 

செப்புதொண்னூற் றின்மேலதாம் 
அன்புறு பன்னிரண்டு வாவுகங்க ளடுத்திடு 

முற்பவ நான்கு 
மன்பயின் மனுக்க ளுதித்த பன்னான்கு 

வருமதியுதய மீராறாம் 
இன்பவை திரிதிபத்து மூன்றென்ப வேழில் 

விதிபாத மத்துணையே . 


14 


| 


70 

கும்பகோணப் புராணம் 
314 மாளையம் பதினைந்தாயிழை மார்கழி சத்தமி 

மதியில் மன்னிய சுக்கில பக்கத்து 
ஆளுறுந் நதையோடும் பதினாலு மடுத்திடு 

மாளைய மென்ப 
கோளறு மனுவட்டகம் பனிரண்டு குலவிய 

பிதிர்தின மென்ப 
வேளுடன் பொடித்த வெரிவிழித் தவனைவிழை 

வொடுமெள்ளிறை புனைவார் . 


15 


315 மொழிந்த விந்நாளி லெள்ளினானை முகமனோ 

டரிச்சனை புரியில் 
அழிந்துவெவ் வினைபோய்த் தென்புலத்தவர் 

கட்களித்திடும் பயனெலாமடையும் 
வழிந்த தேன் பருகிப் புரையெறிந்த ( ர ) ற்றுவண்டுசூழ் 
கொன்றையந் தொடையல் 

16 


316 வில்வம்நற் கொன்றை மல்லிகை முல்லை 

வெறிகமழ் சண்பங் கோங்கு 
பல்லவம் புன்னையாத்தி மந்தாரம் பாடலஞ் 

செருந்தி செவ்வந்தி 
வில்லுறழ் ஞாழல்வன்னி ( யும் ) பன்னீர் விரையுறு 

மலரிபைந் துளபம் 
சொல்லிய மலர்சூழ் நந்தனவனஞ் செய்தூயவன் 

பெருமையார் தொகுப்பார் . 


17 


317 வெண்கடு கள்ளியிருகை கொண்டனவால் 

விமலனை யரிச்சனைபுரியில் 
எண்கடும் பாவங் கோடி செய்திடிலு 

மெரித்திடுஞ் சிவாலயந்தனை 
தெண்கடல் வரைப்பி லெடுக்குநர் கோடிதீவினை 

யாயினுஞ் சிதைக்கும் 
பெண்பகு பாதி மேனியன் பூசைப் 

பெருமையார் பேசுவார் . 


18 


71 


சீதகும்பமும் தில பூசையு முறைத்த வத்தியாயம் 
318 ஆர்கலி யுலகம் புகழ்குடமூக்கி லண்ணல் 

கும்பேசுர னடியில் 
சீர்திகழ் பூசைபுரிந்தவர் பெருமை யெம்மனோர் 

செப்புதற் கெளிதே 
வாருறு பொம்மன் முலையுமை கேள்வன் 

மகிழ்சிவ புண்ணியம் புரிந்தான் 
ஏர்கெழு காதை யற்புதமான தியம்புவன் 

கேட்டியென் றுரைக்கும் . 


19 


சீதகும்பதில் பூசை கூறிய வத்தியாயம் 


முற்றும் 


72 


கும்பகோணப் புராணம் 


சிவனாம மகிமை யுரைத்த வத்தியாயம் . 


319 தோட்டு மலர்ச் சில்லோதித் தூமுறுவல் 

மின்னடைந்த தோற்றம் போலும் 
வாட்டுகொடி யிடைமடவார் வருமுலைவெங் 

களியானை மைந்தர் மார்வம் 
பூட்டுமலர்க் கணைசுமந்து பொருமதன 

னரசிருக்கும் பொங்கர் சூழ்ந்த 
தீட்டுபுகழ் நிதமெனுந் திருநாட்டி 

லொருமறை யோன் றீம்ப னாவான் 


1 


1 


320 கருகுபெருங் கொடும்பாவ முருவெடுத்துத் 

திரிந்தனைய காளை காமம் 
பெருகுறுவெந் துயரலைப்ப நள்ளிருளிற் 

பிறர்மனையிற் பேதை நல்லார்த் 
துருவியவர் முலைமுகட்டிற் றுயின்று நலங் 

கவர்ந்துழலுந் துச்சன்யாரும் 
வெருவருவெங் கொலைகளவு பலகோடி 

யனுதினமும் வெகுண்டு செய்வான் . 


2 


321 தறுகண்ண னவன் புரியுந் தீவினைக்குப் 

பரிகாரஞ் சாற்ற வென்றால் 
நறுமலர்மே லரசிருக்கு நான்முகற்கு 

முடியாது நயக்கு நல்லார் 
உறுகொலைக ளொருகோடி பிரமகத்தி 

யொருகோடி யொளிரு மம்பொன் 
பெறுகரவு மொருகோடி யெத்தனையென் 

றவன்பாவம் பேசு வோமே . 


322 பார்மகளு முதுகுளுக்கக் கொடும்பாவப் 

பயிர்விளைக்கும் பாவி யோர் நாள் 
வார்தருகள் ளயின்றுவரு மயக்கத்தால் 

களியானை மதங்கொண் டாப்போல் 


சிவனாம மகிமை யுரைத்த வத்தியாயம் 


73 


கூர் தருவெங் கணையெடுத்து வார்சிலையுங் 

குனித்திருளிற் குறுகி மூதூர் 
சீர் ( த ) ருமந் நாட்டவைக்குள் றிருநகரி 

யொருபுடையிற் சேர்ந்தா னன்றே . 


4 


323 நிலவலையம் பொது நீக்கித் தன்னுயிர்போ 

லெவ்வுயிரு நேரே நோக்கும் 
தலையளிமான் மறுமன்னர் முடிசூட்டுங் 

கனைகழற் பொற்றாளன் றண்ணென் 
கலைமதிய முடிக்கணிந்தோ னடியார்க்கே 

யேவல்செயுங் கருணை மேரு 
அலர் தருதன் புகழ்பரப்பு நிடதநாட் 

டரசனரு ளாழி யன்னான் . 


324 ஆங்கவன்றன் றிருமனைவி வடமீனு 

முடிவணங்கு மரிய கற்பால் 
ஓங்குவடன் கணவனுயி ரிரண்டு 

முலைகள் சுமந்துருக் கொண்டன்ன 
தீங்குதலை மழலை மொழித் திருவிளையா 

டுயில்கொள்ளச் சினவேல் மன்னன் 
பாங்குதுயில் கொளும்பொழுது மறையவனு 

நள்ளிருளிற் படர்ந்தா னன்றே . 


6 


325 படர்ந்தவனு முத்தி நல முருக்கொண்டு 

துயின்றனைய பணைமென் கொங்கை 
மடந்தையவண் மன்னர்பிரா னென்றூழ்வலிப் 

பொற்றோளை மணிவல்லி போலும் 
தொடர்ந்தெழுதன் பெருங்காதல் சிமிழ்த்ததென் 

வளைக்கரத் தாற்சூழ்ந் துபுல்லி 
உடங்குதுயில் புரிவாளை கண்டழலின் 

னிடுமரக் கிலுருகி னானே . 


7 


10 


74 


கும்பகோணப் புராணம் 


326 உருகினான் முறையொன்று முணர்கிலான் 

மயிலனையா ளுருவைக் கண்ணாற் 
பருகினா னெனநோக்கிப் பதைத்துமனஞ் 

சருகாகப் பஞ்ச பாணத்து 
உருவிலா னெனவுடலந் துலங்கினான் 

பெய்கவரந் தோற்று போலக் 
கருகினா னுயிருவரத்துக் காம நலம் 

பெறுவ தெங்கே கருதினானே . 


8 


327 அருந்தவங்கள் பலவிழைத்து மமர்க்களத்தி 

லுயிர்விடுத்து மாழி நீந்தி 
வருந்துபிணி யுழந்து நிதி யீட்டுவது 

மாடவர்கண் மயிலஞ் சாயல் 
திருந்திழையா ருடைநெகிழ்த்து நலங்கவர் தற்கா 

மென்னத் தேறி மன்னன் 
பொருந்துமனை யாளெனவு நினையான் மெய் 

தழுவுதற்கே புகுந்து மேவி . 


9 


328 உயிர்தெறும்வெங் கொடுங்காமத் துயர முழந் 

தமுழ்தனைய வுருவி னாளைக் 
கயிலெடுத்துத் தழுவாமுன் கண்டிறைவன் 

சினந்திருகிக் கனன்ற வேலை 
துயிலுணர்ந்து வான்வயவர் துன்றினர்கண் 

மறையவனுந் துளங்கி யோடும் 
அயர்வொடுதிக் குணராம லகப்பட்டான் 

மன்னவனும் வாள்கைக் கொண்டான் 


10 


329 தடறுரீ இக் கரும்பாந்தள் செந்நாக்கு நீட்டியெனத் 

தாரை வாளால் 
உடறுணியச் சிதைப்பனென வோங்குதலு 

மறையவனு முறையோ யோர்கான 


329- முதலடியில் சென்னார்க்கு என்றுளது . 


சிவனாம மகிமை யுரைத்த வத்தியாயம் 


75 


மிடறுருவப் பிற்கரர்வென் நிருபனவ் வுரையை 

விரகால் நோக்கிப் 
படவரவக் கச்சார்த்த பரனும் வீற்றிருந்த 
பரிசு தேர்ந்தான் 

11 
இறுதியடியில் பரனும் மீற்றிருந்த என்றும் உள்ளன . " அரகரா 

வென விருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . 


வேறு 


330 அவ்வுரை கேட்டுண் ணடுங்கி யமலன்மல 

ரடி நினைந்து 
மெய்விதிர்த்துக் கெட்னேனிவ் விரகறியே 

னெனச்சொல்லி 
கைவாளை விட்டெறிந்து கறைக்கண்ட 

னடியரையோ 
இவ்வாறு செயநினைந்தே 

னென் செய்தே னெனவழுதான் 


12 


331 என்குலத்துக் குள்ளோர்க ளோ நிறையந் 

தனில்வீழ 
வன்கண்மை புரிவேற்கும் மதுரமணி 

வாசகமென் 
புன்செவியிற் புலப்படுத்த புண்ணியனுக் 

குபகாரம் 
அங்கணிலத் துளதேயென் றகங்குழைந்தா 

னவ்வரசன் . 


13 


332 புண்ணியங்க ளொருகோடி சனனத்திற் 

புகுந்தோறும் 
எண்ணிய நன் னூல்வழியே யிழைத்தவருக் 

கேயன்றி 
அண்ணலரன் றிருநாம மாபத்திற் 

சொலவருமோ 
கண்ணறைய னி ( ன் ) பெரியோர்க்கோ 

பத்துணிந்தே னெனக்கலங்கி . 


14 


76 


கும்பகோணப் புராணம் 


333 அந்தோசின் மயனான வனடியா 

ரடியார்கள் 
வந்தருளு மெனப்பணியா வல்வினையேன் 

றனக்கிந்தச் 
சிந்தாத வல்லிருள்வாய்த் திவினையு 

நல்வினையாய்த் 
தந்தானிப் பெருந்தகையா னரனாமஞ் 

சாற்றியே 


15 


334 எந்தைசிவன் றிருநாம மிவன் முகத்தி 

லெழக்கேட்டேன் 
பந்தமறுத் தெனையாளும் பரமனெனக் 

கிவனானான் 
வெந்தெரியும் கொடுநரகில் வீழ்ந்திடுவெம் 

பவக்காட்டைச் 
சிந்து பெருஞ் சுடர்வாளா மரனாம 

தெரிக்கையால் . 


16 


335 திருந்திய நல் லறன்களுக்குஞ் சிவனுருவந் 

தெரிப்பதற்கும் 
பொருந்தியபோ கங்களுக்கும் புகலரிய 

வீட்டினுக்கும் 
தருந்தகைய காரணமா மரனாமந் 

தாணுவருள் 
இருந்தவ னுக்கல்லாம் லியம்பவவர்க் 

கெளிதாமே . 


17 


336 பிறவியெனும் பெருங்கட லுக்கொரு 


நாவாய்ப் 


பிறைமுடிக்கு மிறைவனுக் குருவாகு 

மெப்பொருட் குமேலாகு 
மறையெவைக்கு முயிராகு வமுதுமா 

வெனுநாமம் 
உறுபெருமை பிறவற்றுக் கில்லையென்ப 

ருரவோரே . 


18 


சிவனாம மகிமை யுரைத்த வத்தியாயம் 


77 


337 நள்ளிருளிற் றிருவனைய நங்கையிவண் 

முலைமுகட்டில் 
கொள்ளுதுயில் புரிவேலை கூறரிய 

திருநாமம் 
தொள்ளையுறு முணர்வினனாஞ் சூழ்வினையேன் 

தெளியும்வகை 
தெள்ளியெடுத் துரைத்தாற்கும் கைம்மாறு 

தெரியேனே . 


19 


33 : காமமரும் பொருடருமங் கருதரிய 

தொருவீடு 
சேமுற வளிப்பேனேற் சினத்தபிழை 

தீருமெனத் 
தூமமரு மலர்க்குழலி துணை முலையின் 

சுவடணைந்த 
சாமியிவ னெனமறையோன் றாள்பணிந்தான் 

றார்வேந்தன் . 


20 


21 


339 பணிந்தெழுந்து பயந்தீர்த்துப் பனவனி 

கைமலரை 
அணிந்தமணிக் கடகக்கை யம்புயத்தே 

வைத்தருளிக் 
திணிந்தசுடர் மணிவேய்ந்த திருமனையிற் 

கொடுபோகித் 
தணிந்தவுளத் தாதரவாற் சதுமறையோன் 

றனக்குரைப்பான் . 
340 அடியேனின் னெவ்வரைக்கு மாள் வினையிற் 

றரும்பொருள்கள் 
முடிவாக நினக்களிப்பேன் மூர்க்கனேன் 

பிழைபொறுத்துக் 
குடியாக விருப்பா யென்றன் சரிதங் 

கூறினான் 
விடிவாகு மவ்வளவு மருள் கொழிக்கும் 

விறல்வேந்தன் . 


22 


78 


கும்பகோணப் புராணம் 


23 


341 நல்வினையின் பயன்றானோ நரபதிவெவ் 

வாளுருவிக் 
கொல்வினைசெய் யமைதியினிற் குழைந்ததுவென் 

றதிசயித்தான் 
வில்லினைப்பொன் மேருவினில் வைத்தவன் தன் 

மெய்யன்பு 
சொல்லுருவு கொண்டனையான் றொடர்புணர்ந்த 

மறைபோனே . 
342 சிவசரிதங் கேட்பித்த திறல்வேந்தன் 

புலர்காலை 
நவசரித மணி நிதிய மவன் வேண்டு 

வன நல்க 
அவசரிதம் மறையவனு மவைகவர்ந்து 

தொல்லை நாள் 
பவசரிதம் நீங்குசிவ பத்திமா 

னாயினான் . 


24 


343 உருக்கு நற் சிவபூசை யுரைத்தசிவ 

புண்ணியத்தின் 
வருக்கமினிச் செய்வலெனு மா தரவும் 

வழிபாடும் 
பெருகியநெஞ் சகமறையோன் றனை நோக்கிப் 

பிஞ்ஞகன்றன் 
திருக்கிளர் நல் வருளுன்னித் திறல்வேந்த 

னதிசயித்தான் . 


25 


344 பொதுக்கடிந்து புவிகாக்கும் புரவலனம் 

மறையோனை 
முதுக்குறைவோ யெனவுவந்து பொருளளித்து 

முன்னவற்கு 
மதிப்புறு நல் லாலயங்க ணித்திலத்தால் 

வச்சிரத்தால் 
கதிர்ப்பசும் பொன்னாலு மவற்கொண்டு 

கட்டுவித்தான் . 


26 


79 


சிவனாம மகிமை யுரைத்த வத்தியாயம் 
345 ஆகமநூல் விதிப்படியே யமலனருட் 

குறியமைத்துச் 
சேகறு நல் ஓபசாரத் திருத்தநனி 

யேவித்தான் 
பாகமுட னெரியசும்பொற் றகளியிடைப் 

பசுநெய்யால் 
தாகமுட னெருகோடி. சுடர்விளங்கத் 

தான் வைத்தான் . 


27 


346 தீபதண்ட மொருகோடி செழுங்கனகத் 

தாலியற்றிக் 
கோபநிகர் துவரிதழாள் கொழுநனுக்கே 

குறித்தளித்தான் 
பாடமகற் றிடுநந்த வனம்பலகோ 

டியும்பதும் 
நாபநிகர் வயவேந்த னயந்தன்பால் 

புரிவித்தான் 


28 


347 இன்னபுரி மன்னவன்றன் னியனோக்கி 

யெழின் மறையோன் 
சொன்னமய மாலயத்திற் சிவலிங்கத் 

தோற்றுவித்துத் 
தன்னறியாப் பருவத்திற் றான் புரிந்த 

சதகோடி 
முன்னவினை தொடக்கறுத்து முழுமுதல்வன் 

றான் பெற்றான் . 


29 


348 விணாள்பட் டொழியாமே விமலனுக்கே 

தொழும்புபுரிந்து 
ஊணகு மாரமுதம் கைத்தாலு 

முறைபிறழ்ந்து 
கோணாத செங்கோலா னருளாலே 

குலமறையோன் 
நீணாக மணிந்தபிரான் சிவபுரத்தில் 

நிலவினான் 


30 


80 


கும்பகோணப் புராணம் 


சந்த விருத்தம் 
349 வன்னச்சுடர் விடுமாமணி வயங்கும் 

முடிமன்னன் 
முன்னைப்பவ மதிலேசிவ முயல் புண்ணிய 

மதனால் 
சின்னக்கொடி யிடையாள்புணர் சிவபூசை 

விருப்பும் 
பன்னற்கரு சிவபத்திய நிதியுதந்தனிப் 

படைத்தரன் 


31 


350 தன்சீர் புகழ் நன்னாட்டுறு சதுவன்னரை 

விளித்து 
மன்சீர்பெறு சிவபூசை தவன் மேவுற வளித்து 
மின்சீர்பெறு சிவபத்தி விரும்பாதவர்ச் 

செறுத்துக் 
கொன் சீருறச் செய்தான் குறிகுலவும் 

பிரதிட்டை 


32 


கொய்தாரணி முடிமன்னவ ரளக்குந்திறை 

கொணர்போது 
உய்தாரணியு மதுயர்சிவ லிங்கம் 

துண்டோ ? 
மெய்தானுரை செய்வீரென விலையென்றிட 
வைதானெரி சினத்தாலென மறலா னதிவிறலான் 33 


352 என்னேயும தரைசும் மெழிலுடம் 

முமதிருப்பும் 
மின்னேர்சடை யுடையானடி விரும்பாதவர் 

வாழ்வும் 
கொன்னேயென வொறுத்தே சிவலிங்கங்கள் 

கொணர்ந்தே 
மன்னாலயம் வகுத்தேயதில் வைத்தான் புகழ் 

வைத்தான் . 


34 


சிவனாம மகிமை யுரைத்த வத்தியாயம் 


81 


353 அந்நாட்டினில் வாழ்வார் தமை யானன்பரி 

லமைத்தான் 
கொன்னாட்டுமுத் தலைவேலுயர் குழகன்னடி 

மறவான் 
ஒன்னார்ப்பொதுக் கடிந்தேபுவி காத்தானொளிர் 

பூணான் 
பன்னாளுறு மயிலன்னவர் பணைமென்முலை 

படிந்தே 


35 


354 அஞ்ஞறுகிண் கிணிக்காலழ கருண்மைந்தரை 

யளித்தான் 
விஞ்ஞான கலர்விச்சைகள் மிகவும்பயில் 

வித்தான் 
மைஞ்ஞான்றக ளத்தன்னடி மருவுஞ்சிவ 


பூசை 


எஞ்ஞான்றினு மவர் செய்திட வியைவித்தன 

னிறைவன் . 


36 


355 விறல்பெற்றதி சூரத்தன மிகுமக்களை 

நோக்கித் 
திறலுற்றன ரிவரென்றருள் செம்மாப்பொடு 

நோக்கித் 
அறையுற்ற தரங்கக்கட லகன்ஞால 

மளிப்பான் 
முறையுற்ற பசும்பொன்முடி முன்னிப் 

புனைவித்தான் . 


37 


356 புவியங்கவர் முறையேபொதுக் கடிந்தாடரப் 

புரிந்தே 
நவியங்கர னடிபூசனை நயப்போடு 

மிழைத்தே 


11 


82 


கும்பகோணப் புராணம் 
குவியும்முள முடையானர பதியுங்கொடு 

விடமே 
அவியும்மிட றுடையான் மலர்க்கானிழ 

லுறைந்தான் 


38 


357 பெருமன்னவ னருள் பெற்றதொ ரஞ்நூறு 

மகார்கள் 
திருவும்மதி விறலும்புகழ் வரினமுஞ்செய 

மகளும் 
உருமன்னிய தெனமா நில முவப்போடு 

புரிந்தார் 
உளமன்னிய சிவபூசைசெ யன்பாளரு 

மானார் 


39 


358 பணியாமற மாமன்னர் பசும்பொற்றிறை 

கொடுகை 
அணியாவுறு துயில்கொண்டிடு மகன் முன்றிலவ் 

வரைசர் 
தணியாதடு சினமாரச மன்னன் போடு 

சொல்வான் 
அணியாருல கெல்லாமீன்ற ருடாய்போ 

லளித்தான் 


40 


359 ஆற்றார்சடை யைன்றிரு வடியார்க்கடி 

யவராய்ப் 
போற்றார்க்கருங் கூற்றாயடி புகழ்வார்க 

ளருடிகழ்வார் 
நீற்றார்சிவ தருமங்களு மொருகோடி 

நிகழ்த்திக் 
கோற்றேன்மொழி பாகன்னருள் கொண்டே 

யிருந்தனரால் 


41 


358-இறுதியடி மீருடாய என்று காணப்படுகிறது . 


சிவனாம மகிமை யுரைத்த வத்தியாயம் 


83 


360 கடமூக்கொரு கைமேருவை யுரித்தானுளங் 

களிக்கும் 
குட .. மூக்கினி லிருந்தேயடல் கொடுகயிடவர் 

மதுவாம் 
வடமூக்கரை யழித்தான்விடம் வல்வாளெயிற் 


றுரகப் 


படமுக்குய ருலகந்தனி படைத்தான்றனக் 

குரைத்தான் . 


49 


361 அண்டாருறை தருமுப்புர மழல்பெற்றவெண் 

ணகையால் 
கண்டான்றிரு வருள்பெற்ற கருணாகர 

நிருபன் 
செண்டார்சரித் திரம்வார்கட றுளியாமென 

கணபதியே 
கொண்டான்சிவ யோகிக்குமுன் னுரைத்தானெனக் 
குறித்தே. 

43 


சிவனாம மகிமை யுரைத்த வத்தியாயம் 


முற்றும் 


கும்பகோணப் புராணம் 


வாணலிங்க மகிமை யுரைத்த வத்தியாயம் . 


வேறு 


362 மதியும் பணியும் பகைவிண் டகல வளைவேணிப் 

பதியின் பூசனை யெவ்வுழி செய்தாற் பயனுண்டாம் 
இது நன்கறிவோய் கூறுதியென்ன விறையோன்றான் 
குதிகொண் டுறையு மிலிங்க மதன்பாற் 

கொளுமென்றான் . 

1 


363 தேனும் பாலும் போலு மொழிபங்கன் சிவலிங்கம் 

தானு மனேக முண்டலை சூழ்ந்தகடன் மீதே 
கூனும் பிறையா னெச்சிவ லிங்கங் குலவுபுல் 
ஏனுமளித்தாற் கருள மீதிங்குரை யென்றான் . 

2 
364 முன்னொருகால் வெவ்வாள் வலிவாணன் 

முதலோரைப் 
பன்னரும் பூசனை செய்த விலங்கம் படர்தீர்த்தம் 
நன்னிரு மதையினில் வைகுமதன்பால் நண்பாலே 

உன்னரு மர்ச்சனை செய்தவர் சிவனெனவுயர்வாரே. 3 
365 இழுதைய னாகிய வென்னையு மாட்கொளு முறை 

யேனாம் 
முழுமுத னாற்குல மாமணி யுள்ளொளி போன் முன்னி 
எழுதரு மச்சிவ வாணலிங் கத்தெஞ் ஞான்றும் 
வழுவுத லன்றி யிருந்தருள் செய்வோ 

னிதுவாய்மை 4 


366 அச்சிவ லிங்க வரிச்சனை செய்தவர் யாரேனும் 

சிற்சிவ சோதியி னுள்ளொளி போலத் திகழ்வாரே 
கொச்சையின் மானிடர் யாவர் புரிந்தருள் 

கொண்டாரென்று 
உச்சிகை கூப்பிய மாமுனி கேட்ப வுரைப்பானால் 

5 
363- இரண்டாவது அடி சூழ்ந்தகை என்று காணப்பெறுகிறது . 


85 


வாணலிங்க மகிமை யுரைத்த வத்தியாயம் 
367 முற்படு காலையில் வெங்கொலை வேடுவன் 

முதிர்சீற்றம் 
எற்படு காட்டெரி யன்னவன் வெவ்வனி 

லெழுகானிற் 
புற்புதல் முடிய புன்குடில் கட்டிப் 


புகுவான் 


6 


கற்கன மாகிய நிருமத லிங்கங் 

கண்ணுற்றான் 
368 வெய்யிலி னோரா வெறுவெளி யிடைவைகிய 

விரைவாசம் 
செய்துணர் நாவற் கனிநிற மாகிய 

குழகன்றான் 
மெய்யுரு வாகு மிலிங்கங் கண்டு 

விரைந்தோடிக் 
கையி லெடுத்துக் கல்லென வுள்ளிக் 

கடுவன்றான் , 


7 


என் 


369 தன் சிறு புல்லின் புன்குடில் வைத்துத் 

தறுகண்ணான் 
றன மென்றிங் கேகின ரைக்கொன் 

றெளிதாக 
நன்குயிர் வாழ்க்கைப் பொருளவ் வழி நயப் 

பாலே 
புன்றொழில் செய்ய நினைந்து மகிழ்ந்தான் 

புலைவேடன் . 


8 


370 ஆறலை கள்வ னந்நெறியோ ரலார் , 

தம்மைக் 
கூறிய நன்மொழி கொண்டு திரும்பிக் 

குடில்மேவித் 
தேறுற வைத்துக் கண்படை செய்யச் 


சிரமீதே 


நூறு வனச்சிவ லிங்கங் கொண்டு 

நொடிப்போ தில் 


8E 


கும்பகோணப் புராணம் 


371 அங்கவர் கைப்பொருள் கொண்டு மகிழ்ந்தே 

யவர்நேய 
லிங்கம் தன்பாற் கண்டுறு தெண்ணீ 

ரிடைவிட்டே 
பொங்கவல் கவிக்கொண் டனுதினமும் 

புனவில்வம் 
தங்கு நற் கடிப்புன னாடில் வைப்பான் 

றணவானால் . 


10 


372 வெம்பியவாள்வரி வேங்கையை யொத்திடும் 

வில்வேடன் 
பம்பிய மென்றளிரோடு குழைத்துப் 

படர்வில்வம் 
கொம்பி னெடுத்துக் கொள்ளுவ ரென்று 

குறிப்பாலே 
செம்பொரு ளின்குறி மூடுவனுற்ற 

தினந்தோறும் . 


11 


373 மறையவர் முதலிய நெறிவ ... ருயிர் 

வாழ்வாரைச் 
செறியிரு ளொப்பான் கொன்று களிக்குஞ் 

சிவலிங்கம் 
மறைதரு பெருமனெ .... னிவ்வளவுண்டெனி 


லவர் தம் 


முறைபடு சென்னி நெருங்க நொறுக்கு 

முறையாமால் . 


12 


374 ஆயமறை யாளரை யாறலை வேடுவனங் 

கையால் 


சேயொளி லிங்கஞ் சென்னி நடுங்கச் 

சிதையாவி 


87 


வாணலிங்க மகிமை யுரைத்த வத்தியாயம் 


மாயுன ரெல்லவருஞ்சிவ லோகமகிழ்ந் 

தேறித் 
தாயனை யானருள் பெற்றுரை கின்றனர் 


13 


தணவாரே . 


வேறு 


375 இத்தகைய வந்நாளில் வனசரனவ் 

வனசரிப்பட் டொழுகு வோரை 
மத்தகம் வெண் முளையுட னொன்றாக 

முருக்கியுயிர் வாழு நாளில் 
பொய்த்தவ னான மறையா ளனிரும்பாவப் 

பயிர்விளையும் புலமே யன்னான் 
அத்தமுறு மக்கானில் வந்தனனங் 

கவற்காணூ வாளி யன்னான் . 


14 


376 நலவார்த்தை நவின்றழைக்துக் கொடுபோகிப் 

பூசுரனை நடுங்க வீழ்த்திக் 
கொல்வாடகையப் புரிகுவன் வாணலிங்கத் 

தாலவனைக் கொன்றான் வேதம் 
சொல்லாடகை நீத்தவனு மாருயிர்விட் 

டானவனைச் சுழறிக் கண்ணார் 
வல்லாடகை பெரியங்கிப் படுவாயாம் 

நமன்றூதர் வந்து சூழ்ந்தார் . 


15 


377 மணிக்கயிற்றா லென்பொடியச் சிமிழ்த்தார்க 

ளுளறிமிக வாய் விட்டார்த்தான் 
கணக்கரிய பேரிடும்பை துய்ப்பித்துக் 

கொடுபோகிக் காலன் முன்னர்ப் 
பிணிக்கயிற்றோ டுடன்விடுத்தா ராங்கவனும் 

பூசுரனைப் பிறழ்ந்து நோக்கிக் 
கணிக்கரிய சித்தகுத்தன் றனை நோக்கி 

யுருமேற்றிற் கழறு வானால் . 


16 


88 


கும்பகோணப் புராணம் 


17 


378 அம்மறையோன் புரிதரும் மெவ்வளவை 

தீவினையெவ் வளவையின்னோன் 
செம்மையனோ பாமரனோ திருந்துலகி 

லிவன்புரிந்த செய்தி யெல்லாம் 
பொம்மென நீ கூறுகெனச் சித்திரகுத்தன் 

தெரிந்து புகலு கின்றான் 
அம்மறையோன் புரிபாவ மெத்தனையென் 

றறைகுவனியா னளவின் றாமால் . 
379 நெடும்பாவ மனேகமுள விழைந்தகன்ற 

பன்னாட்கள் நெறியில்லாக் 
கொடும்பாவி யிப்பனவன் பிரமகத்தி 

முதலான கொலைகள் செய்தே 
படும்போது போகாமே யனமருந்தா 

னீர்பருகான் பவஞ்செய் வோர்க்குள் 
தொடும்போதி லிவன் முன்னே கொலப்பட்டா 

னென்றாலுஞ் சுகிர்த முண்டாம் . 


18 


380 


வாணலிங்க தெரிசனமும் பரிசனமு 

மாபத்தில் வாய்ந்ததென்றால் 
ஆணவச்சே றது வொழிப்ப வருள் கொ ( டு ) க்குமவ் 

விலிங்க மடுத்த றன்னால் 
கோணியிழைத் தீட்டியவெம் பாவமெல்லாம் 

வெந்ததனாற் குறுக மாட்டாச் 
சேணிலொளி யிவனாகும் பருதியெதி 

ரிருளென்னச் சிதைக்கு மம்மா . 


19 


381 நிருமதயிை னிலிங்கேசன் சன்னிதியிற் 

றன துயிரை நீங்கினார் 
பொருவருமச் சிவலிங்க முன்னெந்த 

விதமுயிரைப் போக்கி னாலும் 
இரு நிலத்தி லெவரேனு முத்தியுறுஞ் 

சத்தியமீ திசைத்தேன் முக்கால் . 


20 


89 


வாணலிங்க மகிகை யுரைத்த வத்தியாயம் 


382 அன்றியுமவ் வாணலிங்கத் திருமேனி 

தைவந்த வமைதி தன்னில் 
பொன்றிடுமே லெவனேனுஞ் சாரூபத் 

துறுமி துவும் புகலு முண்மை 
மன்றலிங்கத் தணிமையினிற் கொடி தருக்கள் 

கூர்வாளால் மடிந்திட் டாலும் 
சென்றிடுநல் வீடெனின்மா னிடர்முத்தியிற் 

சேர்தல் திண்ண மாமே . 


21 


383 


செந்நெறிதந் தருள் கொழிக்கும் நிருமதைமா 

நதியிருக்குஞ் சிவலிங்கத்தின் 
சந்நிதியிற் கிடா துகிருமி பதங்க 

ளுயிர்தணந்திட் டாலும் 
மன்னியவீட் டின்னபமுறுங் கணிதமென் 

றுரைப்பரிந்த மகிமை யுற்ற 
சின்மயமாம் வாணலிங்கச் சிறப்புரைக்க 

வாரறிவார் சிவனல் லாதே . 


22 


384 வில்வமொரு கிளையேனு மக்குறியி 

னருச்சனைகள் விழைந்திட்டானேல் 
சொல்லிய மூன்றைறக்கோடி மற்றலிங்கத் 

தரிச்சனையின் சுகிர்தம் வாய்க்கும் 
மல்லல் நிரு மதலிங்கத் தரிச்சனை செய் 

வான்கு லத்தின் வந்தார் 
எல்லா மல்லலுறும்வெந் நிரையத்தடையார்க 

ளெனமறைக ளறைந்த வன்றே 


23 


385 அறிந்துமறியா திழைத்தவனாம் பவகோ 

டிகளும் மின்ன லிங்கம் 
செறிந்ததெரி சனங்கிடைக்கிற் சிதைந்தோடு 

மக்குறியிற் சிந்தை கூர்ந்து 


12 


90 


கும்பகோணப் புராணம் 


நிறைந்தவரிச் சனைபுரிந்தால் வேதபாரகர் 

கோடி நெறியி னோரை 
மறிந்த கொலைக் கொடும்பா மக்கணமே 

வந்தொழிந்து மாயு மன்றே 


24 


386 யாதொருவ னிவ்விலிங்க மரிச்சனை நற் 

கூவினையா லிழைத்திட் டானே 
ஓதுமொரு கோடிசென்மத் துஞற்றுமைந்து 

பாவமு மொழியு மன்றிப் 
பூதபவ மானாலும் புதியபவ 

மானாலும் புகலொ ணாத 
ஆதியதி பாவமுவ பாவமனு 

பாவமெ லாம கன்று . 


25 


387 தமராகி யறவோர்க்குத் தண்ணளியா 

லினித்தமொழி தழையச் சாற்றும் 
யமராச வாணலிங்கத் தியன்மகிமை 

யெளியேனுக் கியம்ப வென்றால் 
அமையாது முனிவரற்கு மளப்பரிதித் 

தகையவென வசல மீன்ற 
உமைநாதன் வாணலிங்கச் சிறப்புரைத்தான் 

சித்தகுத்த னுவந்தா னந்தோ . 


26 


388 இப்பருசு கேட்டியமன் வாணலிங்கத் 

திடிப்பதனா லிறந்தான் றன்னை 
முப்புவனங் களும்பழிச்சு மூர்த்தியிவ 

னென்னப் பணிந்து முகமன்கூறி 
ஒப்பிலொளி மணியிழைத்த தனதுசிங்கா 

தனத்தேற்றி யுருகு மன்பால் 
தப்பிலரிச் சனைபுரிந்தா னவ்வேலை 

சிவகணங்கள் சார்வ ரன்றே 


27 


389 கெம்பீரத் துடனட்ட காசமுடன் 

பலபேர்கள் கிளர்ந்து பொங்கி 


91 


வாணலிங்க மகிமை யுரைத்த வத்தியாயம் 
அம்பொட்டம் புறங்கொடுப்ப மாணிக்க 

மானமுங் கொண்டணைந் தாரம்பொன் 
கொம்போடு வீற்றிருக்குங் குளிர்சடையான் 

சிவகணங்கள் குளிர நோக்கி 
வெம்பாது மறையவனைப் பூசைபுரிய 

மன்னவையின் மேவி னாரே 


28 


390 சிவகணங்கள் வானோக்கித் திருகுசினக் 

கூற்றுவனுஞ் சிந்தை கூர்ந்து 
பவகுணங்க ணவை நீக்கும் பரனீவி 

ரெனப்பூசை பயில வன்னார் 
நவகுணங்களமுதமொழி நயத்தாலே 

மறலியொடு நவில்வா ரெங்கன் 
தவகுணங்கொள் சிவபூசை பயிலாரை 

யெரிநரகிற் றள்ளு வாயால் 


29 


391 


மலமயமாயச் சுழித்திழியு மடுவில்விடுத்து 

கண்டாய் மறைகள் பாடும் 
குலவுசிவ லிங்கத்தைக் கையினாற் 

றீண்டாரைக் குழக னாமம் 
பலமுறையுங் கூறாரைப் பரமனுருவா 

மஞ்செழுத்தும் பயின்றி டாரைத் 
திலகமெனுங் வெண்ணீறு மக்கமணித் 

தாழ்வடமுஞ் சேர்த்தி டாரை 


30 


392 உருத்திரமா மந்திரத்தைப் பவமகற்றுஞ் 

சிவனடியை யுன்னி டாரை 
கருத்திருத்திப் பணியாரைக் கண்ணுதலைத் 

துதித்து மனங் களித்தி டாரை 
எரிந்தொருக்கு மலமயமா மடுவில் முகங் 

குப்புறவிட் டெற்றுவா யென்றுரைத்து 
அரியமறை யவனை மானமிசை 

யேற்றி யவனொருவிப் போனான் 


31 


92 


கும்பகோணப் புராணம் 


393 கயிலையினில் வீற்றிருக்குங் களங்கனியின் 

மிடற்றனெழில் கனியுந் தீஞ்சொல் 
மயிலை யொரு பாலமைத்த வள்ளலருட் 

சந்நிதியின் மறைவல் லானை 
இயலவருள் கோடுவிப்ப வங்கவனைக் 

கணங்களுக் குப்பதியாய் வைத்தான் 
எயிலையெரித் தவனடிகள் பரவியவன் 

பல்லூழி யிருந்தான் மாதோ 


32 


394 கலைமறையோ ருயிர்செகுத்துப் பல்லுயிர்க்கு 

மரந்தைசெயக் கருதி நாளும் 
கொலை புரிவோ ரானாலும் வெங்கூற்றுயிர் 

பிழிந்து குடிக்கும் வேலை 
தலைமைபெறு வாணலிங்கத் தரிசனந்தான் 

பரிசனந்தான் றந்து தென்றல் 
உலைவில்சிவ கணத்தலைமை யுற்றூழி 

கயிலையினி லுவந்து வாழ்வார் 


33 


395 


பரசிவ முருவதுவே வாணலிங்க 

வுருவமெனப் பகர நாளும் 
திரமுறவே தொட்டாலு மதிபாவ 

கோடிகளுஞ் சிந்தையுமம் மயமாக்கும் 
வரமுறுமச் சிவலிங்கந் தொடவருதல் 

கிட்டாது மருவுமார்பிற் காதல் 
வரமல கமெனக் கற்றவர்க்குங் 

கிடையாத கதியைக் காட்டும் 


34 


396 ஆயிரம்பொற் சிரமுடையோனகங் குழைந்து 

பூசிக்க வருளைச் செய்யும் 
தூயசிவ லிங்கமிகு கையேந்தித் 

தொடற்குரிய சுகிர்தஞ் சொல்கேம் 
பாயிர நான் மறைவிதித்த புண்ணியங்க 

ளொருகோடி பலசென் மங்கள் 
395-3வது அடியில் தடவருதல் என்று காணப்படுகின்றது . 


93 


வாணலிங்க மகிமை யுரைத்த வத்தியாயம் 


போயிரங்கு முளத்தோடு புரிந்தவர்க் 

கல்லாது பொருந்தி டாதே 


35 


397 எவ்வெவர்க்குந் தொடலாமோ வெனிற்சுருதி 

யியவர் தம்மை யியம்பினார் 
செவ்வனுரு சிவலிங்கஞ் தொடலாமற் 

றல்லா தார் தீண்ட லாகா 
சைவனிறை யருளியம் மாதிசிவமந் 

திரத்தாற் றாரை வாட்கண் 
கொவ்வையிதழ்க் கனிபாகன் சிவலிங்கந் 

தொழல் முத்தி குலவுந் தானே 


38 


398 மதிக்குமவ னிருமதையி லிங்கமணி 

நாத்தழும்ப மகிழ்ந்து வாயால் 
துதிக்குமவ னர்ச்சனைகள் தொடங்குமவன் 

பெருமையருட் சிவனே சொல்வான் 
விதிக்குமுப நிடஞ்சுருதி யாகமும் 

புகழ்ந்தேத்தும் விமல லிங்கம் 
குதிக்குமலை கடலவனி நாலுவன்னத் 

தரும்பூசை குணித்தல் வேண்டும் 


37 


399 இருவினையி னிடரகற்றி மலபரிபா 

கத்தை யடைந்த சனபாதம் 
மருமலர்க்கீழ் வீட்டின்ப வளந்துய்க்கும் 

விருப்புடையான் வாண லிங்கம் 
திருமலியர்ச் சனைபுரிவா னெனப்பொதிய 

குறுமுனிவன் செப்பினா னென்று 
உருகுமுளத் தரிபிரமற் குயர் குடமூக் 

கிருந்து மகிழ்ந்துரைத் தானன்றே 


38 


வாணலிங்கச் சிறப்புரைத்த வத்தியாயம் 


முற்றும் 


94 


கும்பகோணப் புராணம் 


வேடன் கதிபெற்ற வத்தியாயம் . 


வேறு 


400 ஆகமத் துறை யறிந்த யோகியும் 

வேக முறைவவ் வேடன் பிற்சேயும் 
மோக மற்றவன் மொழிதி யாலென 
ஓகை யிற்குறு முனிவ னோதுவான் 


1 


401 சுருதி நாத்தழும் பேறச் சொற்றிடும் 

நிரும் தைக்குறி தன்னி னேர்பட 
வருநெறிச் செலுமவர் கடந்தலை 
குருதி கக்கவே குத்தி வைகுவான் 


2 


402 இக்கொலைத் தொழில் புரியு மேறனான் 

மைக்கொடிக் கானல் மருவுபே ராசையால் 
தொக்க மாமரத் தொகுதி யாலிருள் 
புக்க கானகப் புதலின் வைகுவான் 


3 


403 அந்த நாளிலவ் வடவி யூடுபொன் 

தந்த நான்மறை கற்ற தாபதன் 
முந்தி னார் தமை முளையெ யிற்றராச் 
சிந்தை யன்னவன் றெரிய நோக்கினான் 


4 


404 அடுத்து மற்றவர்க் கன்பினாலுடன் 

படுத்து மேவுறப் பன்ன சாலை முன் 
விடுத்து நற்சிவ லிங்க வெற்பினால் 
நடுக்க வாங்க வர்தலை நறுக்கினான் 


5 


405 நருக்கி ரத்தமா ரிலிங்கம் நல்ல நீர்ப் 

பெருக்கி னாற்கழிப் பின்னர் வில்வத்தின் 
குருக்கு நற்றழை கொண்டு முடினான் 
தரக்கு நேரெனக் கொள்ளுந் தன்மையான் 


6 


95 


வேடன் கதிபெற்ற அத்தியாயம் 
406 மீளி வேடனங் கிருந்த வேலைவாய்க் 

கூளி பாறு சூழ்குருதி கொட்டிடும் 
வாளி யேறிடும் வரிவிற் றாங்கிய 
ஆளி போற்சில ரடைந்திட்டார்களே 


7 


407 

உறுகொ லைக்களத் துற்ற வந்தன 
துறுவிடக் குகன்கண்டு சோக மோடு 
எறுழ்வ லிப்புயச் சிமைய மேந்திய 

கறுவு நெஞ்சினார் கருதினாரரோ 
408 இருபிறப்பர் நம் முன்ன ரேகினார் 

பெருகு நற்றவங் கொண்டு பெட்புறக் 
கருகு மெய்யினிவ் வேடன் கண்ணுறாப் 

பருகி னானுயிர் ரென்று பன்னினார் 
409 என்று மிங்ஙனம் வைகி யீங்கிவன் 

கொன்று ளார்பல ரென்று கொட்புறா 
துன்று வெஞ்சினத் தவர்கள் சூழ்ந்தனர் 
கன்று போர்செயக் கணைதி ருத்தியே . 


9 


10 


410 தடறு 


11 


தடறு ரீயினிர் தடிற்று மேகம்போல் 
உடலும் வாளெடுத் தோங்கு வார்களும் 
அடரும் வெங்கணை யரவ நாழியின் 

புடையில் வாங்கிவில் பூட்டு வார்களும் 
411 எழுது சித்திர மென்ன நின்றனர் 

முழுது மோரசை வின்றி மோகித்தார் 
தழுவி லாவிறன் மள்ளர் பின்னரும் 
தொழுதி யாயிரம் பேர்க டுன்ளினார் 


12 


வேறு 


412 அணைந்திடு மாயிர மசலம் போல்பவர் 

குணங்கொள் விற்குழைத் தவர் நின் றகொள்கையும் 
நிணங்கவர் வனசர னிலையும் பார்ப்பனப் 
பிணங்களுங் கண்டு ளம்பெற் றார்களே 

13 


96 


கும்பகோணப் புராணம் 


413 அதிசயித் தென்னிவர் வைத லென்றுதம் 

மதிமயக் கிஃதென மதித்து வேட்டுவர் 
பதியுயிர் செகுத்துமென் றுந்துப் பாய்கணை 
குதைவரிச் சிலைகுனித் துதையக் கோலினார் . 


414 கொப்புறக் கோலினார் குயவன் செய்திடும் 

திட்பமார் பதுமையிற் றயங்கி ( ரைான் 
நட்புறு மரிச்சனை நயந்த வேடனை 
எட்டக வென்னினும் மகிமை யென்னிலான் 


15 


415 கார்முகில் கருமலை வளைத்த காட்சியில் 

போர்புரி செருநர்கள் போர்க்க வஞ்சிய 
வார்சிலை வேடனும் மருக்கந் தீர்ந்தனன் 
சீர்கெழு வயவர்கள் செய்கை நோக்கியே 


16 


416 நோக்கிய புளிஞனு நுனித்து நாடினான் 

ஆக்கிய வதிசய மென்கொ லாமிவர் 
தூக்கிய கைகளும் சுடரும் வாட்களும் 
வீக்கிய சிலைகளு வெறிய வாமென 


17 


417 அசைந்தில கைகளு மழன்று போர்செய 

இசைந்தில நெஞ்சமு மென்று வெற்பிலும் 
உசந்திடு மொய்ம்பரை யுருத்து நோக்கியுள் 
கசிந்திடு வனசரன் கழறு வானரோ 


18 


418 ஆன்றபோர் வலிமத வானை யன்ன நீர் 

மான்றனிர் படைக்கலம் வழங்க லீரெவன் 
ஏன்றவென் றனைக்கண மெய்துமுங் கள்பால் 
தோன்றிய துரைமினென் றெடுத்துச் சொற்றனன் 19 


419 அவ்வுரை கேட்டனர் வாளுழவ ராரினும் 

வெவ்வலி வேடர் விரும்பிக் கூறுவார் 
எவ்வுல கத்தினு மெங்க டோள்வலிக்கு 
ஒவ்வுறா வுன் முகந் தோய்ந்து காட்டுமே . 


20 


வேடன் கதிபெற்ற வத்தியாயம் 


97 


420 தொல்லை நான் மறையவர்ச் செகுத்த தோடங்கள் 

புல்லுமுன் றனைக்கொலச் சூழ்ந்து போந்தனம் 
ஒல்லையி லெங்கள் பாலுல கெலா ந்தெறும் 
எல்லையி லெறுழ்வலி யீச னல்கினான் 


21 


421 அளவிறொன் மாமறை யந்த ணாளரை 

உளநனி பதைப்புறக் கொன்ற வுன்னுழைத் 
தளமுறு மெங்களைச் செயிக்கத் தக்கவுன் 
வளமுறு மெறுழ்வரி யெங்கன் வாய்த்தவே 


22 


422 எங்களைப் பார்வையால் வென்ற வெந்தையே 

மங்கள ரூபக வனச ரேச நீ 
திங்களஞ் சடைமுடித்தேவ னேயெனப் 
பொங்குள மதித்துப் புகழி னாழியாய் 


23 


423 உன்றனக் குவமையிவ் வுலகத் துள்ளெவர் 

கன்றிய விடமுணுங் காள கண்டனுக்கு 
ஒன்றிய வுருவத்தி லிதுவு மொன்றென 
நின்றநின் பெருமைதான் புகழறற் பாலதோ 


24 


424 போர்முகத் தெங்கள் பொற் புயத்தின் வெவ்வலி 

யார்முகத் தினுங்குறை யாதுகா ணின்று 
தார்கெழு மார்பினாய் நினக்குத் தாழ்ந்தது 
சீர்கெழு வலியெவ னென்னிற் செப்புகேம் 


25 


425 மதுகயிடவரைமுன் செற்ற மாயனை 

எதிர்விளை யாட்டென வென்று மிந்திரன் 
திரிதரப் பொருதுபின் காட்ட வார்த்தனம் 
துதிசெய்கந் திருவர் தந் தொல்லவை நோக்கினோம் . 

26 


426 ஐயமன் றெங்களுக் கவனிமே லெதிர் 

செய்யமற் றொருவரு மின்று செருச்சிலைக் 


13 


98 


கும்பகோணப் புராணம் 


கையினோர் விரற்குமுன் காட்ட நின்றனம் 
உய்யுமிப் புயவலி யுற்ற தோதுகேம் . 


27 


28 


427 உருத்திரக் கடவுட னுபயபா தத்தின் 

கருத்துறு மரிச்சனை களித்து நாடொறும் 
அருத்தியிற் செய்தலா லண்ண லீந்திட 

ஒருத்தரு மிணையிலா வலிமை யுற்றனம் . 
428 சத்திய வுலகமே முதலத் தாவறும் 

எத்திசை யுலகமுஞ் சரிக்கு மெங்களுக்கு 
உத்தம நின்முக வொண்பொற்றாமரை 

இத்திசை நோக்க நல்வினை யிழைத்தனம் . 
429 பகனெனு மாதபன் றன்னைப் பண்டொர் நாள் 

உகவிழக் களைந்திடு மொருவ னீயெனத் 
தகவுள நினைந்தனந் தமுற்கண மான்மழுப் 
புகவிடுத் தெங்ஙனம் போந்த தைய்யனே . 


29 


30 


430 வேத முணர்கிலா விமல னாயகி 

மாதவ நின்புகழ் மதித்து வந்தியாது 
ஏதமே புரிந்திடு மெம்மை நின்கையால் 
காதுதல் கடனெனக் கைகள் கூப்பினார் 


31 


431 மறையவர் போலயா மாய வுன்கையால் 

பொறையுடற் றடிதரப் புந்தி செய்கவே 
மறைய வென்கொலன் றுன்னி லின்பமாம் 
முறைப்படு முத்தியின் முயங்கு வாமரோ 


32 


432 முத்தியை யெய்திட முக்கண் மூர்த்தியாம் 

அத்த! நின் றெரிசன மமையு மங்கையால் 
வைத்திட லென்னெனி லுன்னை மாய்த்திடப் 

புத்தியி னினைத்தவெம் பாவம் போக்குவம் . 
433 இவ்வுரை கூறியா யுதங்களை விட்டெறிந்து 

அவ்வயிற் பொருநரா மன்பர் பூதியால் 


33 


99 


வேடன் கதிபெற்ற வத்தியாயம் 


செவ்வுய ரக்கமா லிகையாதீயினும் 
வெவ்விய வேடனை விரும்பித் தாழ்ந்தனர் 


34 


434 மதித்தனர் சிவனென மகிழ்ந்து வில்வத்தால் 

அவித்தன ரரிச்சனை மீட்டுந் தாழ்ந்து தாம் 
துதித்தனர் சிவசிவ வென்று சூழ்ந்தெமைச் 
சிதைத்திடு சம்புவே யெனவுஞ் செப்பினார் . 


35 


வேறு 


435 


ஆய வேலையில் வெள்ளி வெண்முகிற் குவட ணையும் 
சேயவாதய கோடி யாயிரங் களிற்றிரண்ட 
தூயமேனியும் பவளவாய் வெண்ணிலாச் சுடரும் 
பாயுமான் மழுக்கரங்களு மவிர்சடைப் பரப்பும் . 36 


436 வள்ளவாய்ச் செழுங்கமலம் போலன்ன மதியும் 

கொள்ளைவண் டினமுரன் றிடுங்கோ மாலிகையும் 
வெள்ளிமால்வரை கால்கள் பெற்றாலென விளங்கும் 
துள்ளுமால் விடையிவர்ந் தருடோற்றமுந் துலங்க 

37 


437 தருவிசும் பியபொன் வரையுயிர்த்த பொற்றளிரின் 

வருபசுங் கொடிபடர்ந்த பொற்றோண் மலைவனப்பும் 
சருவிசுந் தெறிசரண வாரிசங் களுங்கவின 
இருவிசும் பிடைத்தோன் றிருவர்க்கு மரியான் . 38 


438 நந்திபிரிங்கி மாகாளர் குண்டோதர னயந்து 

முந்துபற்பல கோடி நற் சிவகண மொய்ப்ப 
இந்திராதி முப்பத்து முக்கோடியா மிமையோர் 
வந்துவந் திருபக்கமுஞ் சூழ்ந்தனர் வயங்க . 


39 


439 நெடில்படுந் துறுகற்சுர வனத்திடை நினைக்கும் 

அடியருக் கருள்புரிகுவா னிவனென வறையும் 
மடியினான் மறைதொடர் மெய்தொழும்பா 

மேற்பரிந்து 
முடிதுளக்கினன் வந்தனர் முக்கணெம் மூர்த்தி . 40 


100 


கும்பகோணப் புராணம் 


440 தொண்டு போற்றிய தொழும்பர்கள் விடையின் மேல் 

கண்டு களிகூர்ந் தருளானந் தக்கனியை 
உண்டமுதத்தரிற் குளிர்ந்தன ருடலம் புளகாங்கம் 
கொண்டுநோக்கின ரென்றுகொ லென்றதிசயங் 

கொண்டார் . 41 


441 எழுந்துபோகிய தருக்கள் வேர்பறிந் துடனெதிர் 

விழுந்ததா மெனப்பணிந்தனர் விதிர்விதிர்ப் புற்று 
பொழிந்தகண்க ணீரூற்றினர் பிறந்தையாம் புணரி 
அழுந்துவோங்ளுக் காடர வேண்டிற் றோவைய . 42 


442 என்று நெக் குடைந்துருகினர் பதரின ரெனிலேம் 

ஒன்றுமோர்கி லோம்பிரமன் மான் முதலி யோருழிச் 
சென்று தேடியுங் காண்கிலாய் செழுமதிக் கொழுந்து 
துன்று வேணியா வென்று வாட் பொருநர் 

துதிப்பார் . 43 


வேறு 


443 சங்கரா ! போற்றி ! யெங்க டாணுவே ! 

போற்றி யார்த்த 
பொங்கரா ! போற்றி ! முக்கண் புண்ணியா ! 

போறி ! யானைக்கு 
அங்கார வடர்த்த கொண்டற் கரியவா ! 

போற்றி ! யார்க்கும் 
துங்கரா ஒத்த கால சூதனா! 

போற்றி ! போற்றி ! 


44 


444 எழில்குவிந் தனைய கொங்கை யிள நலங் 

கனிந்த தீஞ்சொல் 
மழலைய பசும்பொற் றோகை மனோரதா ! 

போற்றி ! யேவல் 
தொழில் புரிந் திறைஞ்சுந் தேவர் துணைவனே ! 

போற்றி ! தொண்டர்க்கு 


101 


வேடன் கதிபெற்ற வத்தியாயம் 
அழிவிலாப் பதங்க ணல்கு மப்பனே ! 

போற்றி ! போற்றி ! 


45 


46 


445 ஐங்கணைக் கிழவ னங்க மடலைசெய் 

திட்ட நெற்றிச் 
செங்கணா போற்றி ! தக்கன் றீகம் 

முற்ற தேவர் 
பங்கமுற் றிரங்கச் செய்த பகவனே ! 

போற்றி ! கொன்றைக் 
கொங்கவிர லிங்கற் றிண்டோட் குழகனே ! 

போற்றி ! போற்றி ! 
446 பாற்றினஞ் சுழலும் வெற்றிப் பரசுபா 

ணியனே போற்றி ! 
நீற்றொளி பழுத்த மேனி நின்மலா 

போற்றி ! திங்கள் 
கீற்றொளிர் பவள வேணிக் கேடிலாப் 

பொருளே ! போற்றி ! 
தோற்றமு மீறு மில்லாச் சூழ்சுடர் 

மூர்த்தி ! போற்றி ! 
447 வேதமு மளக்கலாகா விண்ணவர்க் 

கதியா ! போற்றி ! 
கோதக லமுதே ! போற்றி ! கூற்றுயர் 

முடித்தாய் போற்றி ! 
மாதவர்க் கரசே ! போற்றி ! மறிகடற் 

பிறவி யென்றும் 
வேதனை தவிர்த்தாட் கொள்ளு மின்பரு 

பகனே ! போற்றி ! 


47 


48 


448 சருவலோ கேச போற்றி ! சருவவித் 

தியேசா ! போற்றி ! 
சருவதே வேச ! போற்றி ! சருவபூ 

தேச ! போற்றி ! 


445-4வது அடி கொங்கை விலங்கல் - என்று காணப்பெறுகிறது 


102 


கும்பகோணப் புராணம் 


சருவவந் திதனே ! போற்றி ! சருவசம் 

பன்னனே ! போற்றி ! 
சருவவே தாந்த ! போற்றி ! சருவசற் 

குணனே ! போற்றி ! 


49 


449 நிராகார ! விமலா கார ! நிற்கு ! 

நிமலானந்தா ! 
வராகர ரவணையோற் கெட்டா வண்ண ! முக் 

கண்ண ! வண்ணா! 
திராகாரம் பொருகா வெந்தீ 

வணாலோ காதார ! 
விராகார வண்ணையட்ட வித்தகா 


போற்றி ! 


50 


450 சோதி ரூபக ! சக்கிறே ! - துரந்தரா ! 

சகுண ராச ! 
வாதி தாதி நாதா ! வம்பிகாபதி 

பதியீ சான ! 
பாதி மேனிய கெம்பிர ! பத்த 

வா சல்லி 
ஆனந்த ! பூடண ! சித்தேச ! 

புண்ணியா ! போற்றி ! 


51 


451 புவன கோடி கட்கா தாரம் 

புனிதநீ நினக்கா தாரம் 
எவனிவ ணறியெந் தேவ வந்தித 

னென்ப ருன்னைத் 
தவலோ சனனின் றன்மை சதுமுகன் 

றானுந் தேரான் 
அவனியிற் பசுக்க ளோ நின் னளந்தன 

ரறிகு வாரே . 


52 


450 - 4 - வது அடி எதுகை சரியாக இல்லை 


வேடன் கதிபெற்ற வத்தியாயம் 


103 


வேறு 


452 என்று நின் றுருக்கமுட னன்ப ரென்றுமெதி 

ரொன்றிலாத பொருளாவன 
நின்ற வில்வமது கொண்டு பூசைவழு 

வற்றியற்றி மகிழாவன 
நின்றவர்களு மறிகின் றிலா தவ விரகின்ற 

சோதி யடியைத்தனம் 
என்றிறைஞ்சும வன்பு கொண்டு தழல் கொண்ட 

மெய்ய னறைகுவான் . 


53 


453 


ஆனந்த வெள்ள மதுரித் ததேவ 

வமிர்தம் பொழிந்தனைய 
ஆனந்த மானசிவ சங்க ரன்மணி 

வாய்மலர்ந்து மொழிகுவான் 
தேனந்த மான மலர்கொண்டு பூசை 

தெரியும்படிக்கு முயல்வீர் 
ஊனந்த மாய போகங்க ளொன் று 

முணராது நமையுறுவீர் . 


54 


454 பாபங்க டானு மணுகானிவ் வேடர் 

பதியும்பின் னமையடைகுவான் 
தாபங்கொ ளாவி யிவனான் மடிந்த 

சதுவேதரும் பின்னருளால் 
தீபங்கொண் முத்தி யடைவார்க ளென்று 

திருநின்றதக் கன் முயலும் 
யூபங்கொள் வேள்வி சிதையப் புரிந்த 

வுமைகேள்வ னின்று மொழிய 


55 


வேறு 


155 


கூற்றுருக் கொண்டதன்ன கொலைபுரி புலைஞன் 

கையால் 
பாற்றின ராவி வேத பாரகா வமிர்தத்துத் 


104 


கும்பகோணப் புராணம் 


தேற்றமொன் றானு மில்லாத் தீயனு முத்தி யெய்தச் 
சாற்றுவ தென்னை ஐயா வென்றடி தாழ்ந்து 

சொன்னார் . 56 


456 இவனிருமதையி லிங்க மென் றிடை யறாமற் கொண்டு 
தவமுறும் பனவர் சென்னிததையணங் குறுத்தி 

நெய்த்தோர் 
பவமறக் கழீஇய பின்னர் பன்னமார் குடிலின் 

வைத்தும் 
சிவமுறு வில்வந் தன்னாற் திருந்துபு மூடி 

வைத்து . 57 


457 நித்தியமுயிரைக் காக்கும் நிதியெனக் கொண்டு 

மேவிப் 
புத்தியிர் தரத்தினோடு மனுதினம் புரிந்து நோக்கி 
வைத்தது நமக்கு மாளுமகிழரிச் சனைக ளாயது 
எத்திற மென்னிற் சொல்கோ மிருந்தவக் குணக் 

குன்றன்னீர் . 58 


458 வார்புனல் கழியதெல்லா மஞ்சன மாயது 

வில்வத்து 
ஆர்கி ளையான் மறைத்த லர்ச்சனை யாகும் பன்னம் 
கூர்குடில் வைத்தல் கோயிற்குலவி தாடத்தில்கூடும் 
ஏரிலிங்கத்தி னாமே யிடைவிடாதிருத்த றன்னால் . 59 


459 அனுதினம் நிதியமென்றிவ் வனசர னன்பினோக்கல் 
தினமுறு சேவை யாய்த்துச் சிந்தித்த லறியான் 

மாய்த்துப் 
பனவரும் வாணலிங்கப் பரிசனந் தெரிசனந்தான் 
மனமுயிர் விடுமவ்வேலை கிடைத்தலால் விடுவார் 

முத்தி . 

60 


460 


வாண லிங்கத் தின்பூசை மகிமையின் 

வண்ண மென்றே 


105 


வேடன் கதிபெற்ற வத்தியாயம் 
கானவில் வேடன் றன்பாற் காட்டினங் 

கருதிக் கொள்வீர் 
கோணிலீர் பண்டு நம்மைக் குறித்தரிச் 

சனைகள் செய்து 
பேணிய வதனால் பெற்றீர் பிறங்குவீ 

ரியங்க ளெல்லாம் . 


461 தன்னையுந் தன்னைச் சூழுந் தானையுந் 

தயங்கா வண்ணம் 
துன்னிய ஞாட்பிற் காத்துத் துன்னலர்ச் 

செகுத்த னீகம் 
சின்னபின் னங்கள் செய்து செற்றுயி 

- ரச்ச மின்றி 
மன்னிய தஃதே வீர மீது நம் 

வரத்திற் பெற்றீர் 


62 


462 ஒதுங்குற முகுந்த னாதியும் பர்க 

ளுன்று கண்கள் 
பிதுங்குறப் பொருத வுங்கள் பெரிய 

வீரியங்க ளெல்லாம் 
மதங்கிளர் வாண லிங்கப் பூசைசெய் 

வனச ரன்பால் 
பதுங்குறப் புரிந்த தென்றா லினியெவன் 

பகர லாமே . 


63 


463 எத்தன்மை யுறுவ ரேனு மீனமே 

புரிவ ரேனும் 
வைத்தன்ன தீக்கை பெற்ற மாதவத் 

துயர்வ ரேனும் 
சுத்த நல் வாண லிங்கப் பூசனைத் 

தொடங்கு வாரே 


14 


106 


கும்பகோணப் புராணம் 


சித்தவீ ரியங்க ளெல்லா மவருழைச் 

செல்லா வன்றே . 


64 


464 சொற்றவிம் மொழிக ளெல்லாஞ் சத்திய 

முக்காற் சொன்னோம் 
மற்றிது வென்னை யென்னில் வாண 

லிங்கத்தை வெய்யில் 
பற்றிடா தெடுத்துத் தண்னென் னீழலிற் 

பதித்திட் டாலும் 
இற்றுவெம் பாவ மெல்லா மெரிந்துவெண் 

சாம்ப ராமே . 


65 


465 காரிரு ளுருக்கொண் டன்ன கடுஞ்சினக் 

கரிய கூற்றம் 
மூர்த்தியின் களத்தி னார்த்த வுடைமணி 

யோசை கேளான் 
சாரு டாந்தம் நம்பா லடைகுவ 

னிதுவுஞ் சத்தியம் 
பார்திகழ் வாண லிங்கத் தரிச்ச 

னைபயின் றானே . 


66 


466 என்னையிக் கூற்றின் றேற்ற மென்னி 

னாமியம்பக் கேளீர் 
பொன்னவிர் திதலை பூத்த புணர்முலைக் 

கொம்பன்னா ரோடு 
மன்னியர் முறையு மிந்த வாண 

லிங்கத்தை யேந்திப் 
பன்னமார் புல்லால் வேய்ந்த படர்குடில் 

வைத்திட் டாலும் 


67 


467 வைய்யகத் தெனினு மிட்டி வாய்த்த 

மண்டபத்தி னேனுந் 
துய்யகற் கோயி லேனுஞ் சோதியில் 

விலிங்கந் தன்னைச் 


107 


வேடன் கதிபெற்ற வத்தியாயம் 
செய்ய நற் பதிட்டை செய்தார் செறியும் 

வெம்பாவ கோடி 
மொய்யிருட் கங்கு லென்றூழ் மூர்த்தியைக் 

கண்டா லொக்கும் . 


68 


468 நறவு கொப்பளிக்குஞ் செய்ய நளின 

வட்டணையி னும்பர் 
இறையென வைக வேண்டி லெழிலுறு 

வாண லிங்கம் 
முறையுற நிறுவி னானேன் முன்னிய 

முடியும் பொற்றோள் 
எறுழ்வலிக் காமன் றந்தை யிரும்பதங் 

கருதி னோனும் 


69 


469 இலைத்தொழிற் பைம்பூ ணார்ந்தங் கெழில்குடி 

யிருந்த பொம்மன் 
முலைக்குவட் டிந்தி ராணி முயங்கிய 

தோளி னான்பொன் 
தலைப்படக் காமித் தானுந் தண்ணளி 

வாண லிங்கம் 
நிலைப்படு பதிட்டை செய்தா னினைத்தது 

வாய்க்குங் கண்டீர் 


70 


470 மணிகிடந் திமைக்கு மல்குல் வளரொளி 

வல்லி போலும் 
அணிநலங் கவற்று நல்லார் 

முலைக்குவடு பாயப் 
பிணிமுறுக் குடைந்த தண்டார் விஞ்சையர் 

பேறு வேண்டின் 
திணிசுடர் வாண லிங்கந் திருந்திய 

பதிட்டை செய்வார் 
471 பொருங்கைமாக் களி நல் யானைப் புரவலர் 

மகுட கோடி 


71 


108 


கும்பகோணப் புராணம் 


தருங்கதிர் மணிவினீ ராஞ்சன மென்னத் 

தயங்குஞ் செங்கால் 
கருங்கழற் சக்கிர வர்த்தி காமரு 

போகம் வேண்டின் 
வருங்கதி வாண லிங்கப் பதிட்டையை 

வயங்கச் செய்வார் . 


72 


472 


காமுற்ற பதங்கள் யாவை யவையெலாங் 

கடிதின் வாய்க்கும் 
போமுற்ற பாவ கோடி வினையெனும் 

பவ்வந் தூரும் 
நாமுற்றும் பகர்வந் தன்னை நம்முடை 


யுருவ மெல்லாம் 


சேமித்த வாண லிங்கப் பதிட்டையைச் 

செய்யவல் லார்க்கே . 


73 


473 வீட்டையு மவர்க்கே நல்கும் விருப்புளோ 

மென்று கூறித் 
தோட்டிள முல்லை வேய்ந்த தூன்றுறுங் 

கூந்தற் செவ்வாய்க் 
கோட்டிளங் கொங்கை யோடுங் கொழுங்கதிர் 

விரிக்குங் கோடி 
சேட்டிளம் பருதி யன்னான் மறைந்தனன் 

றேவ ரோடும் . 


74 


474 அத்திசை நோக்கி நோக்கி யலம்வரு 

முள்ளத் தோடு 
பத்தியால் வேடன் தன்னைப் பணிந்தனர் 

முகமன் கூறி 
தத்து நீ ருலகத் துள்ளே சிவார்ச்சனை 

தழைக்கச் செய்தே 
முத்தியும் பெற்றா ரந்த முதுக்குறை 

வயவ ரெல்லாம் . 


75 


109 


வேடன் கதிபெற்ற வத்தியாயம் 
475 கொலைத்தொழில் மறந்து வேடன் கொடும்பவங் 

கோடி கோடி 
நிலத்திடைப் புரிந்து கெட்டே னென்செய்கே 

னிமல் வென்று 
மலக்குறு முள்ளந் தேற்றி வாண 

லிங்கத்திற் பூசை 
உலக்குறா திழைத்துப் பின்ன ருத்தமன் 

றாளே சேர்ந்தான் . 


76 


476 வெம்புறு மனந்த கோடி தீமையை 

விளைத்த வேடன் 
நம்பனைத் தீண்ட றன்னா னவையெலாந் 

தீர்ந்தே யுய்ந்தான் 
செம்பு மொண்பரிச வேதி பரிசத்தாற் 

செம்பொ னாகி 
இம்பரி லிங்கங் கண்டோ மெனக்குறு 

முனிவன் சொன்னான் 


77 


477 விசும்புறை யமரர் தாமும் விழைந்திவ 

ணுறையச் செம்பொன் 
தசும்புறு மாட கூட சாலைசூழ் 

குடந்தை மேவும் 
பசுந்துழாய் படலை வேய்ந்த பருதியம் 

பகட்டு மார்வன் 
அசும்பு நீர்க் கண்க டூற்று மயனுக்கன் 

றுரைத்தா னம்மா . 
வேடன் கதிபெற்ற வத்தியாயம் . 


78 


முற்றும் . 


110 


கும்பகோணப் புராணம் 


வாணலிங்க மகிமை கூறிய வத்தியாயம் 


வேறு 


478 ( இ ) ன்னுங் கேட்டியிவ் வாணலிங்கத்தின் 

மன்னும் பூசை மகிமை யெனக்கடல் 
முன்னமோர் குடங்கைக் கோண முதுக்குறைத் 
தன்னை யொப்பவன் சாற்றுதன் மேயினான் 


1 


2 


479 கொழிக்கு நல்லருள் வாணக் குறியின் மேல் 

செழிக்கு மர்ச்சனை செய்யில்வில் வேள்பட 
விழிக்குங் கண்ணுத லோனும் விருப்புறும் 

சுழிக்குஞ் சென்மக் கடலையுந் தூர்ர்க்கலாம் 
480 இன்ப வீடுறக் காதலித் திட்டவர் 

புன்ப வங்களைப் போக்கும் புனிதனை 
அன்பருக்கரு ளாழியை யக்குறி 
மன்பி றங்க வரிச்சனை மன்னுவார் 


3 


481 


சகள நிட்கள மாகுமத் தாணுவில் 
அகள மான வரும்பொருள் வைகிடும் 
துகளொ ழித்த வரிச்சனை துன்றிடில் 
நிகள மாகிய வல்வினை நீங்குமே . 


5 


432 ஆத பங்களி லாயிருர் துன்புறும் 

ஏத மங்கொழி யப்புய லேயெனப் 
பூத மாரி பொழிபவ னரிச்சனை 

நாத வாண லிங்கத்தி னயக்கவே 
443 இடந்தலைப் படுநா ரியரின் பமாம் 

விடந்த லைப்படும் வீணருக் கம்மலை 
மடந்தை யைப்புணர் வாண லிங்கத்தின் மேல் 
தடந்த லைப்படும் பூசைசஞ் சீவியே 


6 


வாணலிங்க மகிமை கூறிய வத்தியாயம் 


111 


484 விட்டி டாத பிறந்தை விழுமநேய்க்கு 

அட்ட மூர்த்திநல் வாணலிங் கார்ச்சனை 
உட்டெளிந் திழைத்ததா லொள்ளியர்க் கெல்லாம் 
சட்ட மிட்ட வமிர்தசஞ் சீவியே 


7 


485 


மாது பாகனை வாணலிங் கத்தினில் 
ஓது மர்ச்சனை செய்தவ னுள்ளுயிர் 
மோது பாவங்களற்றுயிர் முத்தனாம் 
ஈது சத்தியஞ் சத்திய மென்பவே . 


8 


486 


நாக வாதனையு நமனாடுறு 
மாண வாத னையும்மரு வானருள் 
பரமனை வாணலிங் கார்ச்சனை பண்ணினான் 
முரண றுத்தடை வானுயர் முத்தியே . 


487 அவ்வி யவிப சாரநல் லன்பு சேர் 

செவ்வியர்க் கன்றிச் சிற்சிவ ரூபத்தை 
வவ்வியசுடர் வாணலிங் கார்ச்சனை 
இவ்வி யனுல கத்தருக் கெட்டுமோ . 


10 


488 அளவிறந்த தவங்க ளசலமேல் 

உளைவ லின்றியு ஞற்றினார்க் கன்றிமுக் 
களைக டிந்திடு வாணலிங்கத்தின் மேல் 
விளையு மர்ச்சனை கிட்டிடின் மெய்ம்மையே 


11 


489 வித்தகன் சிவபூ சைக்கு மேலென் 

வைத்த நற்றரு மந்தவ மாமறை 
சுத்த னாகமத் தும்மிலைச் சூளுரைச் 
சத்தி யம்மிது சத்தியஞ் சத்தியம் . 


12 


112 


கும்பகோணப் புராணம் 


490 பரனை யேபதி யென்று பணிக நம் 

அரனை யேபொரு ளென்றரிச் சிக்க நல் 
உரனின் மேலுறு மஞ்செழுத் துன்னமான் 
கானை யே நினைக் கக்கதி நல்குமே . 


13 


491 


என்று வார்கட லுண்டு நல் லின்னிசை 
துன்று செந்தமிழ்ச் சொற்றவன் கூறினான் . 
ஒன்று நற்சிவ னுண்மை மிர்தினைக் 
( குன்று போ லுயர் மாதவன் கூட்டுண 


1 


14 


வாணலிங்க மகிமை கூறிய வத்தியாயம் 


முற்றும் 


113 


பதிநிர்ணயங் கூறிய வத்தியாயம் 


வேறு 


492 அருமறையின் பொருளு மாகமத் துள்ளுறையு 

மறிந்தருளிற் றெரிந்தசிவ விரதியனு மலர்மேல் 
திருமருவு மணிமார்பன் முதலியபுத் தேளிர் சிறந் 

திருக்கப் பித்தனெனுந் தேவனையே பணிகென்று 
உருகி மனங் களிகூர வுரைத்த தெவனென்னா 

வுரைக்குமுனி புங்கவனு மும்பர்களு முன்னாளில் 
பொருவருநற் கேதாரந் தனிலிமையத் திருந்து 
போந்தனர்கள் புண்டரீகத் தயனொடும் 

பொருந்தி 1 
போந்தவய னுடமரர் கேதாரத் திறையைப் 

பூசை புரிந் தகங்குழைந்து போற்றின ரங்கிருந்தார் 
ஆந்தவர்க ளுறைகாலத் தருட்காசி முதலா 

வமலனுறை சிவதலங்களவைதெரிசித் தருளால் 
சாந்தகுணத் தரிகமலப் பொகுட்டிருந்த தையறனக் 

குவட்டுமுக டுழக்கத் தழைந்துகளி கூரவொளி 
மாந்தளிர்மெல் லடிக்கவுரி யுயிர்க்கணவ 

னென்றுமகிழ்ந் 
திருக்குங் கேதாரம் வணங்கிடவந் தடைந்தார் 2 
494 ஆகமத்தி னுரைத்தபடி யரன்கமலத் தாளரிச் 

சனைகள் புரிந்து மனங்கரைந் துருகி யன்போடு 
ஊகமுறு முருத்திரமந் திரங்களினாற் றுதித்தே 

யுவந்து பணிந்தெழுந்து பிரதக்கண முஞற்றித் 
தாகமுட னஞ்செழுத்து மெண்ணிமுகில் வண்ணனரு 

வருஞ்சீ ருருத்திரமுந் தகைமையொடுஞ் செபித்தே 
ஏகமுறு பரசிவனை யுன்னியவ ணிருப்ப 
விமையவரு மலர்வது மிகுந்தவனைக் காணூ 

3 
492 - முதலடி துன்றுறையும் என்று காணப்பெறுகிறது . 

15 


114 

கும்பகோணப் புராணம் 
495 கருணை மழை பொழிந்தளிய கமலமலர் பூத்துக் 

கதிரிரவி யொளிமழுக்குங் கவுத்துவமும் புனைந்து 
தெருளுமருட் சிவஞானக் கரைக்குளனும் பூதி 

திருந்திய பரரனந்தத் திரைக்கடலின் மேய்ந்து 
தருணமுகிலைக் கொடிபடரும் வன நிறம் புரையுந் 

தாழ்வரையின் கால்விழுந்து தடிற்றணங்கினோடும் 
வருணமணி நிறம்படைத்த முகிலிருந்த 

தேய்க்குமாயனைக் 
கண்டயன் முதலோர் மையலுற்று மகிழ்ந்தார் . 4 
496 ஆடகப்பொற் றகடணைத்த தனையமலர்க் கமலத்தரை 

சிருக்குஞ் சதுமுகனு மமுதவச னருமே 
பாடகப்பொற் றிருவிருந்த பகட்டெழின் மார்பகனைப் 

பணிந்தெழுந்து சூழவந்து கைகூப்பிப்பகர்வார் 
நாடறிய சிவபூசை நயப்பு மருளன்பும் 

நன்கறிந்து முதுக்குறை வினாயக நீ யடியேம் 
தேடரிய சருவசெகற் காரணமா யுள்ள 
களமுந் 
தீண்டரிய செம்பொருளின் தியானமெ 

தெப்படியே , 5 


497 அப்பிரமே வண்ண மிருக்கு மதினியல்பு 

மகளசகளத்தையுமிங் கறியுறவே யறைகென்று 
இப்புவியி லென்வுயிரு முய்யவவ ரியம்பவே 
NL நிறம் பழுத்தனைய மணிவண்ண னிலகும் 
துப்பினிறக் கோடீரத் துடையபரம் பொருளைத் 

தோன்றாமற் றோன்றியருடுணைவனைக் கைகூப்பித் 
தப்பிலனு பூதியினில் விழுந்துமணி நாவுந் 
தழுதழுப்பத் தொழுதிதையத் திருத்தியிது 

சாற்றும் . 

6 
498 வேதமுநல் லாகமமும் விளம்பியது தானும் 

விரகறிந்த படிமொழிய வினையமி லனம்மா 
பூதபரம் பரையுயிர்க்கு மெட்டாத பொருளைச் 
சொல்லரிய புனித னையா ரறிவார் 


115 


பதிநிர்ணயங் கூறிய வத்தியாயம் 


ஓதரிய வுவமையி லாப்பொருள் விசும்புக் 

கொப்புண்டாகி லப்பொருளு முவமையுட னுலவும் 
கோதகற்று மானந்த சாகரத்தைக் கொள்ளையிடு 

7 
மவனடி யார்க்கல் லாது குறிக்க . 
499 முக்காலங் களுங்கடந் தெப்போது முளதாய 

முடிபுமடி நடுவிளமை மூப்புயர்பு மின்றாய்த் 
திக்காரு மறிவரிய வகண்டித மாயெங்குஞ் 

செறிந்த பொருளெவ் வெவைக்கு மேலாகிச் 
சித்தாயப் புக்காரு மொடுங்குதற்குப் புகலிடமா 
யதற்கோர்புக லிடமற் றெவ்வுயிரும் புணராமற் 

புணர்ந்தே 
எக்காலு( மொ ) ப் பரிதாய்க் குணங்களின்றி 

யிலங்குயிருக் குயிராகி யிலகுமது சிவமே . 8 
500 வாக்குமனக் கெட்டரிய வச்சிவ மேயான 

மாமலத்திருளிலாப்புண்டு வருவிடையே போகம் 
போக்கியமும் வருவாயி லுணராது மயங்கும் 
புணர்ப்பொரு விதனையுணர்ந்து போற்றி 

மலமறவே 
ஆக்குமரு ளாலுருவு சோயிச்சை யாய்த்தானே 

யடைந்தவ ரணுகுவ ரெவ்வண்ண மென்னில் 
மேக்குயர்வித் துரும்பொரு பக்கமொரு பக்கம்வில் 

லுமிழிந்திர நீலம்விரவி நிமிராத வன்றே . 9 
501 விகலமின்றி நிறைபொருட்கு விகாரமெ துவென்னில் 

சோயிச்சை யென்னெனி னல்லா னேய 
நிகலமின்றி யுருகிய காலவருண மொழிந்ததுவே 
நிறம்படைக்கு முறைந்த பொழுதத்து வுறழ 

நிகழும் 
பகரவருமச் சுடருக்கு நாமமெவ னென்னிற் 

பனுவருய ரேதச்சாய விருபாக்கப் பெயரால் 
அகிலவுரு வாமவனவ் வகிலத்துக் குள்ளா 
மடியோ மெல்லாமவ னையரிச்சிக்க வேண்டும் . 10 


116 


கும்பகோணப் புராணம் 


502 விருப்பாக்கப் பெயருடைய சிவனவனே பிரமம் 

விளம்பிடி லெம்மனோர்க் கும்விரவா தேயென்னில் 
பொருவார்க்குங் கூடாது நாமெல்லா மவன்பால் 
புணரியிடைத் திவலையினிற் தூமிரங்கள் 

போல்வோம் 
திருவாக்குஞ் சுத்தமா யெவரே வாக்குமேலாய்த் 

திருந்துபாற் பரமவனே பிரமமெனத் தெரிக்கும் 
உருவாக்கு மெமக்கெல்லாங் காரண மற்றவனே 
யொப்பரிய விருபாக்கன் காரணசூனியனே 11 


503 சத்தாகிச் சித்தாகி யானந்த மயமாந் 

தாணு வினைச்சி தானந்த மெனச் சாற்றும் 
முத்தியி னிற்கூ டாதோ வெம்போல் 

வார்க்கென் னிலுதித்த பொழுதின் ? 
நித்திய மற்றரனுக் கதுவுரையா ரித்தகையிற் 

சிவனித் தியனென் பவற்றா லேயிறை 
சத்து நம்மனோரு ருவங்களெல் லாங்குற்ற முறுசடம் 

வற்குச் 
சிற்சத்தியு ருவங்கூடும் துவாகையாற்சித் 

தென்று குறிப்பார் . 12 
504 ஊனந்த முற்பத்தி யுற்ற நமக் கெல்லா 

முபைய நடுச் சிறிதின்ப முறுவானுக்குயர்வாம் 
ஆனந்த வுருவமே யறைந்த வதனாலே 

யறிந்துரைப்பர் சச்சிதா னந்தசிவ னென்றே 
தானந்தப் பரப்பிரம தத்துவஞ் சிவனுக்கலால் 

சாற்றிடிலெம்மனோர்க்குங் கூடாதுசத்தியம் 
வானந்த முறுந்தேவர் முதலியமற் றெவரும்வழிப் 

பட்டேயவ னருளான் மலமகற்றி மதிப்பார் . 13 
505 நிற்குணத்தி னிலக்கணமுஞ் சிறிதறிந்த படியா 
னிகழ்த்திடுவ னென்னிலிந்தப் பெயர்தோய்ந்துந் 

தோயான் 
505 

முதலடியில் திடுவ னில்லித்தப் பெயர் என்று காணப்படு 


கிறது . 


பதிநிர்ணயங் கூறிய வத்தியாயம் 

117 
எற்குயிர்க் குயிராகி மறுவிடினு மதுபோ 
லுறுதுயர மிறையடையா னென்கொலென 

வுரைக்கில் 
அற்குலவும் வெண்ணிலவுக் கம்புயங்கா முறுவோ 

னருந்துய ரேற்றகங் கருகுமன் னிலக்கிலவாம் 
சிற்குணத்த னாகையாற் றத்துவங்களன்று செறிந் 
திடுமுக்குண மின்றி நிற்குணத்திற்சேரும் . 

14 


506 


காரண வதீதமெனக் கழறுவர்க ளதனாற் 

கருதரிய நித்தியமெங் கண்ணுதலுக் கடுக்கும் 
ஏரணவுந் துரியமென விருக்குரைப்ப தென்கொ 
லியம்புகெனி லவத்தைகளைக் கடந்திருக்குமி 

றைவன் 
ஆரணங்கண் மொழிந்தனவிவ் வண்ண நாத்தழும் 

பவன்பல்ல சத்தியமுக் காலுமிது சத்தியம் 
பாரணத்திற் பாலடிசில் லவணமுடன் பஞ்சபா 
தகனில்லயின் றவனிம்மொழி பழுதென் றறை 

15 


வான் . 


507 


தொலைவிலியா யெவ்வுலகு மொடுங்கிய வப் 

பொழுதுஞ் 
சுடருருவாய் நின்றமையா லேகனெனச் சொல்வர் 
கலைமுதற் றத்துவ வுருவமின்றாதல் கண்டுகருத்த 

ருநிராமய னென்றுரைப்பர் கருத்துடையோ ரலகில் 
உலகெவைக்கு மவனாதார மவனுக்கா தாரமின்றிய 

நிராதார மறைவ ரிலகியசின் மயத்து 
உருவா மீசனை நன்குணந்தோ ரியம்பிடுவர் 
பரம் மாகா யமென விறைக்கே . 

16 


508 எவ்வுயிர்க்குங் கலையாதித் தத்துவங்களியைவித் 

தியன்றவினைக் கீடாகச் சுகதுக்க நிகழ்வித்து 
அவ்வுயிர்க்கு முயிராகி நிற்குமெவ னென்னி 
லடுத்தவுரு வின்றிய காலங்கள் வினையளிக்கும் 


118 


கும்பகோணப் புராணம் 


செவ்வியனு மவ்வியல்பிற் றோன்றாமற் றோன்றித் 

திருவுமின்றிச் செயலளிக்குந் திறத்தால் 
ஒவ்வொருவர்க் கில்லாத பரமசிவன் றனக்கே 
யுரைக்குநர் நிராகார னெனமறைக ளுணர்ந் 

தோர் . 17 


509 


உலவாது சுருதிதின மோலிடுமச் சிவனேயுல 

கிலுயிருய்ய வுள்ளத் துன்னுமரு ளாலே 
கலையாதி தத்துவத்தைச் சேட்டிருக்குஞ் சத்திகலந் 

தருளுந் திருமேனி கவின்றொளிர்க் கொண்டான் 
விலகாது நெருப்பிலெழும் வெம்மை நிகர் சத்திமேனி 

யெதுபொருட் டென்னின் விளம்புவன முதலாயப் 
பலவாகும் பசுக்களுக்கும் நல்வினை யொன்றிருந்தபரி 
சதனா லிறைவனுக்குப் பதிந்திச்சை யுள தாய் 18 


510 பவனாதி பெயரா லுமாபதிதா னென்றும் 
படைத்தளித்துச் சங்கரித்தும் பயில்வனெவ 

னென்னில் 
இவனாதி யென்னை முதற்பசு வர்க்கம் 

தன்னை யின்னருள் செய்விளை யாட்டில் 
பவனாகி யீன்றுகவி னாருமிடனா யெனமுன்னோர் 
யார்க்குங் களை கடிந்து மகிழ்ந்தளிப்பான் 

கடைமுறையில் 
அரனாயத் தவமாருமெ னைமுதலோர் யாவரையும் 
நொடியிற்றவிடு பொடிபடமுடிப்பன் 

விளையாட்டிற் சரித்தே . 19 


511 முத்தொழிலு நொடிவரையி லியற்றிடுமவ் விறைக்கு 

முயங்கிவரச் சாம்புதலு மிலதாமோ வென்னில் 
நித்தியனாய் நிட்களனாய் விகாரமின்றி யிருக்கு 
நிருமலற்கு நிகழுமோ நிகாழாதிங் கென்னில் 


பதிநிர்ணயங் கூறிய வத்தியாயம் 

119 
உத்தமனுக் கிதனாலே பயனென்கொ லென்னி 

லொன்றுமிலை சகசமிது நிச்சயமென் றுரைக்கும் 
இத்தகையன் விளையாட்டுப் புரியுமோ வென்னி 
லெனமுன்னோர் களிக்கவரு மின்னருளென் 

றுரைப்பர் 20 


512 ஏதுவைப்பற் றிதுவிழைக்கு மிறையவ னென்றுரைக்கி 

லின்புருவ னாகையா லிச்சையிலனென வைக்கும் 
காது தன்முன் னாயதொழி லெனமுன்னோர்க் கெல்லாங் 

களிம்புமல மொழித்துக் கதியுறுத்தல் வேண்டி 
ஓதுலகிற் புரவலர்கள் துட்டரை யட்டிதலோங்கு 

புகழ்பழியு மிலையுவர்க் கரசு மொழியும் 
போதுலக மானுருவ மன்னியமொன் றுண்டேற் 
புணருமிச்சை யவனையன்றிப் புவனமில்லைப் 

புகல்வீர் 21 
513 சுகந்தானே யெப்பொருட்கு மாகையா 

பிச்சைதோன்றா 
தன்னிய மொன்று சோதிதனக் கின்றாம் 
இதந்தருமவ் விறையவனை யீசனெனவு ரைப்ப 

ரெம்மனோர்க் கந்நாம மில்லையோ வென்னின் 
மதன்பொடியுங் கண்ணுதலு மகேச னெனுநாம 

மருவுமந்த வபிதான மற்றையருக் குண்டோ 
பதந்தரு பல்லுயிர்கள் புரியிருவினை களெல்லாம் 
பகருமொரு கணத்தழியும் பரமன்முதுக் 

குறைவால் . 22 
514 முழுதுமுணர் பேரறிவு சிவனுக்கே யல்லாமல் 

மொழியிலமெம் மனோர்க்கஃது முற்றுமோசொல்லீர் 
பழுதகலும் பேரறிவனென்ப ரவன் றன்னைப் 

பரிச்சின்ன மின்றிய பரிச்சின்னப் பயில்வால் 
பொழியுமரு ளாதார மவனென்ப ரவன்றன்னைப் 

பூரணரா யன்னியமொன் றில்லாத புகழால் 
விழைவுறுத லொருக்காலு மிறைக்கில்லை யுண்மை 

விளம் 
பிய நிரா சையான் முத்தொழிலும் விளைக்கு . 23 


120 


கும்பகோணப் புராணம் 


515 அருவுருவ முருவருவ மாதியாமூன் றுமல்லாத 

பாசி வினையா ரறிய வல்லார் 
திருமருவு மணிமார்பனாகியவென் முதலோர் 

சிந்தைக்கு மெட்டாது தெளியவொருக் காலும் 
பொருவரு மப்பர சிவனையறிவ தெவனென்னிற் 

புகழ்சருவ சுதந்தரன் மகேசன் முதுக்குறைவான் 
தருமமலிய மிதாறம ? னழித்தளிக்கு முதல்வன் 
தானென்ன வேதவே தாந்தகங்கள் சாற்றும் . 2 ! 


516 ஆனாலவ் வேதாந்த மறிவதெவ னென்னி 

லறியலா மிருதி யிதியாச புராணத்தால் 
கோனாகு மானரு ளாலாகமத் துமரனை 

குறிக்கலாம் புவனாதி பதியையனு பவித்தால் 
தேனாரு மிதழிமலர்த் தொடையல் புரிவானைச் 

சிந்திக்க நிச்சயிக்கச் செய்க சிவபூசை 
நானாளு மென்றுமறை யோலிடுதலுணர்ந்தும் 
நன்கறியீ ரிதற்கென்னான் செய்வ தந்தோ . 


25 


517 சகலகலை வேதமுப் படிகூற யார்க்குந் 

தற்பரனைப் பொருளென்று மதியாத் தவறு 
விகலமுறக் கூறிடுவ னெண்ணிறந்த பிறவி 

வேதாந்தம் விளம்புவிதி யளவிறந்த தவங்கள் 
இகலகற்றி யிந்திரிய நிக்கிரகம் வாய்மை 

யெண்ணிறந்த காலங் கோளியற்று நருக் கன்றிப் 
புகலிருள் சிவதீக்கை யடைந்தவர்க ளுணரும் 
புண்ணியனை யாரறிய வல்லாரிப் புவியில் . 


518 


ஞானாதி கம்புரியுஞ் சிவதீக்கை பூதி நாயகன் 

றனக்கமணி நாத னருள் முதலாய் 
ஆனாத சாதனங்க ளுடையார்கள் வேதமறிந் 
துரைக்கும் பதியவனே முத்தியையு மளிக்கும் 


517 மூன்றாமடி கூளியற்று - என்று காணப்படு கிறது . 


பதிநிர்ணயங் கூறிய வத்தியாயம் 


121 


தானாரு மொப்பரிய தாதாவு மென்னுந் 

தலையுணர வந்தனையா ளுந்தந்தை யிவனென்னும் 
ஊனார்நெக் குருகும் பத்தியையும் பெறுவா 
ருரைத்திடுமச் சாதன மிலார்க்கரிய னுண்மை 27 


519 மற்றையரு டேவர்களை வந்திக்கில் முத்தி 

மருவாதோ வென்னிலவ ரவரும்பசுக் களாவார் 
நெற்றிவிழி யான்பிரம மென்னை யென்னிலாதி 

நிகழுநடு முடிபிறந்து நிறையனந்த சத்தி 
உற்றவன்மற் றாகையா லனந்தனெனச் சொல்வா 
ரொள்ளொளி யர்களவ்விய னென்றோது நர் 

களுண்மை 
சொற்றன னின்றென்னை முதலோர் மடியும் 
வியாபாரஞ் சோதி யொருக்காலு முடியான் ........ 

மகள் சொல்லும் 28 


520 சாந்தனெனச் சொல்லுவதென் ராணுவை 

யிங்கென்னிற் 
சார்வெறுப்பு ராகமது தானுமிலன் கண்டீர் 
தீர்ந்தவடி யார்க்குமகிழ் மங்களஞ்செய் வானைச் 

சிவனென்று சொல்வரவ னக்கரனென் றுரைத்தல் 
ஆய்ந்தருள்செய் கூத்தன்வியாபகன் மற்றவனே 
யடிமை செயு நாமெல்லாம் வியாப்பியமென் 

றறைவர் 
பாந்தளணியத் துவயனென்ப தவன்னைப் பகரி 
லிரண்டிறந் துளனென்றே மறைகள் பன்னும் . 29 


519 ஆம் பாடல் நான் காமடி சீர்கள் மிகுதியாகக் காணப்படு 

கின்றன . அப்பாடல் இறுதியில் , வியாரம்- என்று காணப் 
பெறுகின்றது . 


16 


122 


கும்பகோணப் புராணம் 


வேறு 


521 கருதியிவ் வண்ண மேவுங் கண்ணுதல் 

கமல பாதம் 
தருதியென் றிறைஞ்சி லையன் றாவறு 

முத்தி நல்கும் 
சுருதிசொல் விதியைவிட்டுத் தொல்லைவா 

னவரைப் போற்றில் 
தருவர் தம் பதங்கள் வீடு தந்திட 

மாட்டா ரம்மா . 


30 


522 பிறந்தையாங் கடலை நீந்தப் பிறிதொரு 

கடவுட் போற்றல் 
இறந்தலை தன்மை யோரா திருந்துளை 

பூத்த நாவாய் 
அறிந்ததி லிவர்ந்து முந்நீ ரலைகடல் 

கடக்கச் செல்லு 
மறந்தலை மதியி னாய்கன் றன்மையை 

மானு மன்றே . 


31 


523 வழிபல சுருதியாகமங்களை 

யுணர்ந்தோ னெற்றி 
விழியல ரமல னல்லால் விண்ணுளார் 

பழிச்ச வெண்ணான் 
முமுவலிச் சமனையட்ட மூர்த்தி பொற் 

கமல பாதம் 
உழுவலன் பெவர்க்கு மேவு முரையென 

வுரைக்க லுற்றான் . 


32 


524 முலைமுகம் பழுத்த செம்பொ னேந்தி 

ழைக்கு வடுபோல 
முலைமுகிழ் பூத்த நல்லார் முயக்கமே 

முதல வாய 


123 


பதிநிர்ணயங் கூறிய வத்தியாயம் 
வலைபுரி குடும்பத் துள்ள மடைந்தவன் 

றனக்கு வாராது 
உலைபுரி சூல மேந்திப் பதியென 

வுணருந் தேற்றம் . 


33 


525 விடயத் திற்பற் றொன்றின்றிப் பவத்துக்கு 

வெருவி முத்தி 
அடைவ தெஞ்ஞான் றென்றுன்னு மன்பனுக் 

கம்பொற் கொன்றைத் 
தொடைய லான்றானே மேலாம் பதியெனத் 

தோற்றுஞ் சிந்தை 
மடையுடை வெள்ளம் பள்ளத் தூற்றென 

மருவு மன்றே . 


34 


526 


உலைவில சிரங்க டான மொழுக்கநற் 

றவங்கள் வேள்வி 
பலமுறை புரிந்து வேதம் படித்தரும் 

பொருள்க டேரும் 
கலைவிலான் றனக்கே யன்றிக் கண்ணுத 

லுருவந் தேரும் 
தலைமைமற் றியார்க்கு மேவா தென்று நான் 

மறைகள் சாற்றும் . 


35 


: 


527 வேதத்திற் பொருள்க டேர்ந்து விமலனைப் 

பதியென் றோர்ந்து 
சாதித்த பயன்யா தென்னிற் றன்மை 

யொன்றின்றி யார்க்கும் 
போதத்துக் கெட்டொ ணாத பொருளு 

மாமகே சனாதி 
கோதற்ற விருபத் தைந்து கூறுபா 

டென்று கொண்டே . 


36 


124 


கும்பகோணப் புராணம் 


528 அறிந்ததே பரம் மான வரும்பய 

னதுவென் றோர்க 
செறிந்தவம் மூர்த்தந்தந் தடிமையைச் சிந்திக்க 


செய்க பூசை 


பிறிதொரு கடவுட் போற்ற றவிர்கவிப் 

பெரிய காதல் 
நிறைந்தவிப் பத்தி யார்க்கு நிகழ்ந்திடு 

மென்னிற் சொல்கேம் . 


37 


529 இரவுநன் பகலுஞ் சிந்தித் தெரிமழு 

கென்னச் சிந்தை 
யுருகியூற் றெடுத்துக்கண்ணீரூற்றிடத் 

திரியு மன்பர்க்கு 
அரவணி வாண லிங்க மாதி 

விம்பங்க டன்னில் 
விரவுமாச் சனைகள் செய்யும் விருப்புறு 

மென்னும் வேதம் . 


38 


530 இந்தன மன்றித் தோன்றா தெரியது 

போல வெந்தை 
முந்திய புன்னும் லிங்க மாதிய 

மூர்த்தந் தன்னுள் 
சிந்தைசெய் தரிச்சித் தானேற் றிருவருள் 

புரிந்து தோன்றிப் 
பந்தம் தறுத்து முத்தி பாலிக்கு 

மென்னும் வேதம் 


39 


531 காட்டத்தை யன்றித் தோன்றாக் கனலெனக் 

கவின்ற சோதி 
சேட்டொளி யிலிங்க மாதி திருவுரு 

வன்றித் தோன்றான் 


528 ஆம் பாடல் இரண்டாவதடி மூர்த்தந்தடிமைச் சிந்திக்க 

என்று காணப்படுகிறது . 


பதிநிர்ணயங் கூறிய வத்தியாயம் 


125 


பாட்டளி முரலுங் கூந்தற் பான்மொழி 

பங்கன் றானே 
தாட்டுணை வழங்கும் பூசை புரிந்திடுஞ் 

சதுரர்க் கன்றே 


532 அகத்தினுக் கஞ்சிப் பொல்லா வைம்புலன் 

களையும் வென்றோன் 
சகத்தினுக் கறிய லாகா சச்சிதா 

னந்த சோதி 
மகத்துவ முணர்ந்து சிந்தை வனசத்தில் 

வழிப்பட் டன்றி 
முகத்தினிற் பூசை யாகா தென்றுடன் 

மொழியும் வேதம் 


533 அதருவ சிகையென் றோது முபனிட 

மமல மான 
பதமுறு மறைசா பால ஷபனிடம் 

பரிவி னாளும் 
துதியுப் னிடஞ்சு வேதாச் சுவதஞ் 

சொல்லு மிந்த 
விதியிவ ணுரைத்த தெல்லா மறிகுவீ 

ரர்விர குளோரே 


42 


534 விச்சுவப் பூத மாதி விசித்திரம் 

புவனம் நீங்கும் 
அச்சிறு சீவன் வைகு மாருயி 

ராதி யெல்லாம் 
நிச்சய முருத்தி ரன்ற னுருவென 

நினைந்து நாளும் 
நச்சி யுள்ளும் புறமும் பூசையே 

நயக்க வேண்டும் . 


43 


$ 34 ஆம் பாடல் நான்காவதடி யுள்ளும் பிறப்புமொன்று காணப் 

பெறுகிறது . 


126 

கும்பகோணப் புராணம் 
535 உருத்திரப் பெயர்க்குச் சொல்லு முறுபொரு 

ளுலக மெல்லாம் 
அருத்தியிற் கொல்லும் வேலை யாரையும் 

மாற்றச் செய்யும் 
விருத்தியாற் றன்னைப் போற்றி விழைந்தவாக் 

களிக்குஞ் செல்வம் 
பொருத்தியே ருதுவொன் றுக்கும் போக்கலால் 

புனிதற் கேற்கும் . 
536 இன்னகா ரணத்தி லெந்தைக் குருத்திர 

னென்னு நாமம் 
அன்னவன் மகேச னென்றே யருச்சனை 

யாற்ற வேண்டும் 
மின்னொளி வானோர்க் கெல்லாம் விச்சுவ 

ரூப மெங்கும் 
மன்னியங் கிருத்தல் கூடா தெனச்சிவம் 

வழுத்தல் வேண்டும் . 


44 


45 


537 வாக்கொடு மனத்தா லெல்லாம் வல்லவன் 

சிவனே யென்றும் 
போக்கொடு வரவு மில்லாப் பூரண 

னென்றும் யாதும் 
தாக்கியுந் தாக்கா னென்றுந் தத்துவ 

னவனே யென்றும் 
தூக்கி நான் மறைகள் பாடுஞ் சோதியங் 

கவனே யென்றும் . 


46 


538 


உணர்குவ ராவரியா ரேயென்னி லொண்மணித் 

தவிசில் வைத்துத் 
துணர்மலர் கொண்டு போற்றித் துதிக்கினுங் 

துக்கங் கோடி 


535 - ஆம் பாடல் நான்காவதடி ருது வொன்றுக்கும் போக்கை 

லால் என்று காணப்படுகின்றது . 


127 


பதிநிர்ணயங் கூறிய வத்தியாயம் 
இணரெரி யெனச்செய் தாலு மிரண்டையு 

மொருங்கு நோக்கிப் 
புணருநம் வினையென் றுன்னும் புனிதர்சா 

துக்க ளாவார் 


47 


539 விருப்பொடு வெறுப்பு மில்லா மெய்யர் 

சாதுக்க ளன்னோர் 
கருப்பையிற் புகுதா வண்ணம் காப்பவ 

னவனே யென்றும் 
உருப்பொரு விறந்த சோதி யொண்சிவ 

னென்றுந் தேவர் 
பொருப்புவிற் குழைத்தோன் பாதம் நீவிரும் 

போற்ற வேண்டும் . 


481 


540 


அனந்தர் நிர்க் குணர்செஞ் சோதி யனாகத 

ரமா ருய்யக் 
கனந்தரு கண்டத் தெந்தை சிவனெனக் 

கருதி யாரு 
மனந்தனில் வாக்குத் தன்னால் வழுவற 

வழுத்தும் பூசை 
தினந்தோறும் புரிக வென்று செப்பு நாத் 

தழும்ப வேதம் . 


49 


541 தயித்திரியுப னிடத்துந் தக்கசா 

பால மென்னும் 
மயித்திரியுப னிடத்து மறைகளும் 

வழுத்து மம்பொன் 
கயிற்றி ரியரவ னேகன் காட்டுவ 

னெல்லா மென்று 
முயற்றி யாற்பூசை யந்த முக்கணற் 

கியற்றல் வேண்டும் . 


50 


123 


கும்பகோணப் புராணம் 


542 இதுவல திதுவு மல்ல வென்று நான் 

மறைகள் பன்னும் 
அதுவுரை யென்கொ லென்னி லவையினி 

லரசன் றன்னைக் 
கதுமென வொருவன் சுட்டிச் காட்டொ 

தைது கடுப்ப 
விதுவணி வானைச் சுட்டியிவ னெனக் 

காட்டா வேதம் . 


51 


543 ஊழிபல் லூழி வெற்பி னுயர்முகட் 

டிருந்து நோற்றுஞ் 
சூழிநின் முகத்தி யானைத் தோலனைச் 

சுட்டிக் காணார் 
வாழிமற் றவன்க ணோக்க மில்லரேல் 

வானோர் நீவிர் 
ஏழிசை புகழ்ந்து போற்றி யருள்வர 

விறைஞ்சல் வேண்டும் . 


52 


544 காயத்தைச் சுருட்டிப் பாய்பொற் கையகத் 

தடக்குங் காதல் 
மேயவ னோக்கு மெங்கள் விமலனை 

யுணர்ந்தி டாமல் 
சேயொளி முத்தி வேண்டித் திரிபவன் 

றேவர் நீவிர் 
தூயனை யுணர்ந்து பூசை புரிவிரேற் 

றோன்று முத்தி . 


54 


545 உமையுடன் கூடிச் சோம னெனும்பெய 

ருருவந் தன்னை 
எமையு.ை யிறைவன் கொண்டா னெம்மனோர்க் 

கிரங்கிக் கண்டிர் 


129 


பதி நிர்ணயங் கூறிய வத்தியாயம் 
அமைதரு மிலிங்க மாதி விம்பத்தி 

லளிந்த வன்பால் 
கமைதரு பூசை செய்யின் முத்தியைக் 

காட்டு மன்றே . 


54 


55 


546 தோய்ந்தும் பின்றோய்ந் திலாதசோதிநில் 

லித்தன் றானே 
ஆய்ந்தருள் விருப்பாக் கப்போ ரடைந்தன 

னடியர்க் காக 
வாய்ந்தகை காலுந் தோன்றும் வடிவிலா 

னெனினுந் துன்பந் 
தோய்ந்திடு மெம்ம னோர்க்கா யுருக்கொண்டா 

னுலக நாதன் . 
547 சுதந்தர னாகுந் தோன்ற லரூபனாஞ் 

சோதி தானே 
இதந்தரு மரிச்சனைக்கா யெரியுருக் 

கனைய செம்பொன் 
விதந்தரு மேனி கொண்டா னெந்தை 

விண்ணவர் கணீவிர் 
நிதந்தரு பூசை செய்தே நிருமல 

ராகி வாழ்வீர் . 


56 


548 


வானளந் தறிதறேற்றா வளரொளிப் 

பரமா னந்த 
ஞானமே தேக மேனு நங்கையம் 

பிகைக்கு நாதன் 
ஆனவன் கண்டீ ரெட்டா வரும்பொரு 

ளகந்தை விட்டுத் 
தேனலர் மலராற் பூசை திருந்துபு 

மகிழ்ந்து செய்வீர் . 


57 


17 


130 


கும்பகோணப் புராணம் 


549 தேவருக் கீச னாவானெவ னெவன் 

றிருவுள் ளத்தால் 
தாவரு சீவ கோடி சனிப்பித்தான் 

தழைத்த போகம் 
யாவனா லருந்து வோமற் றெம்மனோ 

ரியைந்த லோகம் 
வேவுறப் புரிவானி யாவ னவனுமை 

வேந்த னாவான் 


58 


550 காற்றுள நடுங்கி யாவ னாணையாற் 

சலித்துக் காட்டும் 
தோற்றி யத்தமிக்கு மியாவ னாணையாற் 

சுடரோன் வெம்மை 
ஆற்று சந்திரனும் யாவ னாணையான் 

முதலுங் காலும் 
போற்று மவ்வாணை யுய்ப்பா னவனதி 

புனைந்த புத்தேள் 


591 


551 புரந்தர னரசுமி யாவ னாணையாற் 

புரப்பான் மன்னன் 
நிரந்தரஞ் செங்கோலி யாவ னாணையா 

னிகழும் வேதம் 
வரந்தரு படைப்புமி யாவ னாணையால் 

வருமவ் வரனைச் 
சிரந்தரச் செலுத்தித் திங்கட் சென்னிய 

னென்னும் வேதம் 


60 


552 மறிகட லழுவம் யாவ னாணையான் 

மறியுஞ் செந்தி 
அறிவுயிர் குறைவு யாவ னாணையா 

லட்டு நல்கும் 


பதி நிர்ணயங் கூறிய வத்தியாயம் 


131 


உறுதொழில் வானோரி யாவ னாணையா 

லுய்த்துச் செய்வார் 
பொறிவழி யாணை வைப்பான் புறம்பொடி 

படுத்த புத்தேள் . 


61 


553 


குடங்கை நீ ரெனினு மெல்லென் கொழுந்துபச் 

சிலைய தேனும் 
டங்கொளுஞ் சிவலிங் கத்தி லிடு நர்மற் 

றெவர்க ளேனும் 
தடங்கொ ணான்மறையிற் கூருந் தருமங்க 

ளவர்பா லெல்லாம் 
மடங்கிடச் செய்வோனி யாவ னவனெம்மை 

யாளுங் கோவே . 


62 


554 பேணிய தவத்தி னானும் பிறிதொரு 

முயற்றி யானும் 
காணரு முத்தி யையன் களித்துவிற் 

றிருக்கு மம்பொன் 
தாணுவைச் பூசை செய்தாற் றடங்கை 

வல்லியம் தாக்கும் 
ஆணையெத் தேவன் செய்வா னவனெமை 

யாளுங் கோவே . 


63 


555 மேலைஞா பகத்திற் சொன்ன வுபநிடம் 

விதித்த விந்தச் 
சீலமார் பொருள்க ளெல்லாந் தெரிந்து நுந் 

தமக்குச் சொன்னேன் 
ஆலமார் களத்தன் றானே யடிகள்மெய் 

பிரம மென்று 
மேலுயு ரத்தன் வார்த்தை யாமென 

வியந்து கொள்வீர் . 


64 


555 ஆம் பாடல் நான்காமடியில் மேலுய ராத்தன் - என்று 

காணப்பெருகின்றது . 


பேய கொம்பும் 
132 

கும்பகோணப் புராணம் 
556 மறைகளு மெட்டொ ணாத மணிகள 

தவனைப் போற்றாது 
இறையெனச் சொற்றைத் தேவ ரினங்களைத் 

தொழுது மும்மைக் 
கறைதவிர் முத்தி தாதா வென்னவுங் 

கருத லாகாது 
அறையும் வேதாந்த நூலா லான்றமைந் 

தறிஞ ராவார் . 
557 ஆயனா வெனமுன் னோரா மமரரை 

முத்தி நல்கும் 
தூய்மையா ரென்ப தென்னை யெனின் முயற் 
பேய னார்தேவ ரை நீ ரென்னலும் 

பிறங்கு கங்குல் 
காயமார் வனசஞ் சூடு காட்சியுங் 

காட்டு மன்றே . 


65 


66 


558 வேதவே தாந்த மெல்லா மிப்படி 

வீற்று வீற்றாய் 
ஓதுமெய்ப் பொருளி னுண்மை யொண்டொடி 

பாகற் போற்றும் 
காதலர்க் கோத லாகு மென்றியெக் 

கசட்டு நெஞ்சில் 
பாதகர்க் குரைக்க லாகா வுரைத்திடிற் 

பாவ மாமே . 


67 


559 என்றெடுத் துருகிக் கண்கணீ ரூற்றெடுத் 

தெழில்கொள் மார்வம் 
துன்றிடக் கஞ்ச னாதி தூயவ 

னவர்க்குச் சொன்னான் . 


பதி நிர்ணயங் கூறிய வத்தியாயம் 


133 


கன்றினார் புரங்கள் வேவக் கதழெரி 

மடுத்தான் வைகும் 
பொன்றிகழ் மணிகே தாரப் பொருப்பிடை 

யிருந்து மாயன் . 


68 


560 ஆனவிச் சரிதந் தன்னை யருமறைச் 

சிரத்தின் மேய 
மானிடத் தனைத்துள் ளவன் சத்தி 

லிருத்திப் போற்று 
மோனமா தவத்தி யோகிக் குரைத்தனன் 

முழங்கு முந்நீர் 
தேனலர் கமலக் கையி லடக்கிய 

சித்தன் றானே . 


69 


பதி நிர்ணயங் கூறிய வத்தியாயம் 


முற்றும் . 


134 


கும்பகோணப் புராணம் 


வாணலிங்கத் தெரிசன முரைத்த வத்தியாயம் 


வேறு 


561 

.......கூறுந்து நிருமதலிங்கம் புரிதருதரு சிவபூசை 
விதிகள் செய் பொறியில்லார் தருதரிசன முற்றோர் 
கதியது சார்வாரே 

..... செய நினை கென்னக் குறுமுனியுரை செய்வான் 1 
562 முன்னொரு நாடன்னில் முத்தொடு சுடரம்பொன் 

பன்மணி மலர்மாலைப் ப (லக ) லை தருகையால் 
தன்னுயிர் மணவாளன் சலநிதி முடிசூடி 
நன்னல முறுதெவர் நதிதுறை யோர்பால் 

2 
563 வீடருடன)மான மெய்த்தவ மொருகோடி 

தாடரு முறைசெய்யுந் தாபதன ருள்கல்வி 
பாடமை தருமுள்ளப் பண்புறு பனவன்றான் 
ஏடுறு மலரோனி லிதவ னுரைக்கின்றான் . 

3 


564 


அழகுறு மொளிவாண லிங்கம தருள் பூசை 
எழிலொடு புரிதந்தே யெண்ணரு நனிகாலம் 
உழிதறு புனிதன்னை யொ ( ய் )யறு மதிபாவம் 
பழியது வுருவுற்ற தெனவொரு பனவன்றான் 


4 


565 கண்டன னழல்சேரக் கரை தரு மெழுகென்ன 

விண்டனனப் போதே யுளமது வொருகோடி 
பண்டிழை வினையுள்ளி வெருவொடு படர்வுற்றான் 
ஒண்டவர்க் கண்ணுற்றா லுள நனி யுருகாதோ . 

5 


566 


காந்தன மலைகண்ட காரிய முருநெக்குச் 
சார்ந்தன சிவயோகி தாண்மலர் பணிவுற்றான் 
பாய்ந்தன விருகண்ணீர் மடையுடை பயமென்ன 
ஏந்த லிருகையும் கூப்பின னிவைசொல்வான் 


6 


564 - ஆம் பாடல் மூன்றாவது அடியில் பூன் தன்னை பொயறு 

காணப்படுசின்றது . 


வாணலிங்கத் தெரிசன முரைத்த வத்தியாயம் 135 
567 சொல்லரு மறைக ( ண் ) முதலிய தொன்னூல்கள் 

எல்லையிலவை கற்ற விறையவ ( ன் ) சிவபூசை 
வல்லவ முனி( வர்வாழ் ) குணமலை யொப்பாய் ( நீ ) 
அல்லல் செய்யொருபாவி யளியதியல் கேளாய் 

7 


568 


சாகர மணலெண்ணி தத்து தரங்கத்தின் 
சீகர மிவையே ( செய்தி ) ண்ணியதிற லோரு 
மாகடு வனையேனா லாய்ந்து செய் யொருகோடி 
மோகம துறுபாவ மெண்ணிட முடியாவால் 


8 


569 எவ்வண ( ம் வினைசெய்வா ) ரிவர் தமை வதைசெய்தால் 

கவ்வுறுமவ் வினையென்னக் கருதியு மவைசெய்வேன் 
செவ்வியர் துயர்கூரச் செறியிரு ணடுவேகி 
வவ்வின னொரு கோடி வருமிரணிய மெந்தாய் 

9 
570 கள்ளிது வெனநெஞ்சிற் கருதியு மெரிமூட்டும் 

கொள்ளிதன் மனைவைத்தா லொத்தது முடித்தேனால் 
அள்ளுறு மெழில் கூரு மருள்குரு மனையோரை 
ள்ளுறு முணர்வோடுந் தழுவின னொருகோடி 

10 


571 தறுகண ரிவரோடுஞ் சார்தரி னவையா மென்று 

அறிவுறு முணர்வோடு மவருழை யன்பானென் 
நெறியிது வெனவோரே னெடில்படு சுர்மேவிப் 
பறிபடு பொருள் கொண்டு பாழ்வயி 

றிது துய்த்தேன் 11 


572 பிறர்மனை யவர் தம்மைப் பெட்புறு மயல் செய்தே 

உறுசுடர் விழும்விட்டி லொப்புற வணைவுற்றேன் 
இறையவ ரவையேகி யெரிகொளு வியதென்னப் 
பறைதரு கோளென்னும் பாதக மொருகோடி 


12 


573 அளவறு முயிர்கொன்றே னாருயி ரதுகாத்துக் 

களிதரு முடனோக்கிக் காலனு மகிழ்வெய்திக் 
கொளுவெரி நிரையத்துக் கெருவிவ னெனக்கூறத் 
துளிமதக் களிறென்ன நாள்பல சுழல்வுற்றேன் 13 


136 

கும்பகோணப் புராணம் 
574 இப்படி மகடானு முதுகற நெளிவெய்த 

மைப்படி யதிபாவம் வடிவுட லுற்றென்னத் 
தப்புற லுணராதே தரையிடை திரிவேனான் 
எப்படி யுய்வேனியா னரகினுக் கிரையானேன் 


14 


575 இனியுயிர் கவர்கால தூதருக் கெளியே னென்று 
உனியுனி யுௗநொந்தே னென்செய்வே 

னுரவோய் நின் 
பனிமலர் விழிநோக்கம் பாதகனடைவோனோ 
துனியுறு வினையேனுக் கார் துணை யாவார் ( கள் ) 15 


576 என்றவ னுரைசெய்தே யென்பவ கிரிநூறிப் 

பொன்றநின் னருள்வாய்மை புகலென வடிதாழ 
நின்றவன் முகநோக்கி நீண்மறை முறைதேரும் 
மின் றவழ் சடையோகி விம்மின னிதுசொல்வான் 16 


வேறு 


17 


18 


577 அடியருக் கருடரு மந்தி மேனிவெண் 

பொடியணி புதனின் னருள்பு ணர்ந்ததுன் 
வடிவினின் மறலிதன் பயமும்வஞ் சமுகமும் 

தடி தரு முறுதுய ரடையல் சத்தியம் 
578 ( தண்ணளி ( நி) ருமத லிங்க சங்கமும் 

விண்ணதி பணிதரு திறனு மேயது 
நண்ணும் ரேவந்தி யென்னு நாமத்துப் 

புண்ணிய நதிக்கரை போ தப் பே ....... 
579 அந்நதி தெரிசன மடையப் பெற்ற பேர் 

துன்னிரும் பவமெரிப் பஞ்சை யொத்தது 
நன்னய மறையவ ! வினி நடுங் கலை 

வென்னிது வெனிலுனக் கியம்பு வாமரோ 
580 செறிந்திரு டுன்னிய சிந்தை யோர்களும் 

அறிந்தறி யாதுசெய் பாவ மாயிரம் 
அறிந்திடுங் கூற்றுவன் புரியம் வஞ்சமும் 
பறிந்திடு நிருமதலிங்கம் பார்க்கவே 


19 


20 


வாணலிங்கத் தெரிசன முரைத்த வத்தியாயம் 137 


581 


அருவுரு வின்றிய வமல ரூபமாம் 
ஒருதிரு நிருமத லிங்க மொண்கணால் 
தெரிதரிற் றூல மாமரு) ளை வெற்றிப் 
புரிதரு பாவங்கள் பொன்று மக்கணம் . 


21 


582 ஆகையால் கணித மாக வங்கணன் 

தோகையோ டுறைதரு வாண லிங்கமோ 
வேகரே வந்தி விரவ னோக்கினாய் 
சேகறு நின்பவ கோடி தீர்ந்தபோல் 


22 


583 


காணவும் வேண்டுமோ களிகொ ணின்மத 
வாண லிங்கத்தினை மனத்து ளோர்கடாம் 
பேணியே நினைந்தவன் பிழைத்தி டும்பவம் 
கோணிய பாதக கோடி மாயுமே 


23 


584 நினைக்கவும் வேண்டுமோ நிருமதைக் குள்வாழ் 

முனைக்கதிர் வாண லிங்கத்தின் முட்டுகால் 
எனைத்திசைப் பட்டிடு மெவ்வுயிர்க் கெலாம் 
வினைத்திற னவையெலா வெந்து போமரோ 


24 


585 பட்டுற வேண்டுமோ காற்றும் பாயொளிச் 

சிட்டனா நிருமத லிங்கஞ் சேர்வுழி 
உட்டெளி யாதவ ரேக வுன்னினும் 
கட்டுவேழ் பாவங்கள் களையு மென்பவே 


25 


586 


வரைத்தனு வளைத்தவன் வாண லிங்கத்தில் 
உரைத்தவித் திறனெலா முகம் னோவல 
இருக்கருநாத் தழும்புற வியம்பிற் றாதலால் 
திருக்கற வுணர்குவோர் தெள்ளி யோர்களே 


26 


581. நூல மனை வெற்திப்படமாலென - என்றுளது . 


18 


138 


கும்பகோணப் புராணம் 


587 இத்திறங் கூறிய விருக்கி னுண்மையைத் 

துத்திய மென்றவன் றுச்சன் வெற்புவில் 
வித்தகன் றன்னடி விருப்பமில் லாதவன் 
அத்திறனுற்பவத் தைய்ய முண்டரோ 


27 


588 மந்திர மாமறைக் கிளவி வாய்மைகொண்டு 

இந்தநற் றருமமீ திஃது பாவமென்று 
அந்தநன் மொழிகடேர்ந் தய்யந் தீர்வரால் 
சிந்துரக் களிறனாய் செவ்வி யோரெலாம் . 


28 


589 உண்மைசொல் லாதத னாமொள் ளியான் சிவன் 

வண்மையோ டுரைத்தன மறைக ளாகையால் 
திண்மையென் றுணர்வரம் மொழிக டெள்ளியார் 
வெண்மையர் பூரியோர் பொய்கொ ளார்களே 29 


590 அந்த நல் லுண்மையாம் வேத மாய்ந்துரை 

சிந்தையார் நிருமத லிங்க சேவகன் 
முந்து நீ கண்டனை முயன்ற பாவங்கள் 
தந்தது திப்படும் வேதஞ் சொன்னவே 


30 


591 தெரித்திடு சேவையெவ் வேலை செப்பெனில் 

அருத்தம் காலையி லன்ன லிங்கத்தைக் 
(குளிர்ப் ( பாப் ) பத்தியாற் கும்பிட் டாரெனில் 
ருத்திடு பாவங்கள் கோடி யோடுமே 


31 


592 தாணுவின் தெரிசனஞ் சாயுங் காலையில் 

காணுறக் கிடைத்தது நினக்கிங் காதலின் 
மாணுறப் புரிந்தன பாவ மாய்ந்தன 
சேணொளி கண்டிருள் சிதைந்த தென்னவே 


32 


593 இழிதொழி லியற்றிய வீன ரென்னினும் 

பழுதுறு பாவிக ளெனினும் பச்சிமப் 
பொழுதகல் வேலையிற் புனிதலிங் கத்தைத் 
தொழுதவர் பாவங்க டொலைந்த தூயரே . 


33 


வாணலிங்கத் தெரிசன முரைத்த வத்தியாயம் 139 
594 தினகர னத்தமஞ் சென்ற வேலையில் 

மனமுறு சிவலிங்கச் சேவை வாய்த்திடில் 
சனனகோ டிகளெலாந் தகைந்த பாவங்கள் 
இனமொடு மடிந்திடு மீது சத்தியம் 

34 


35 


595 அத்தம் காலத்தி லண்ணல் லிங்கத்தில் 

உத்தம தெரிசனங் கிட்டு மேயெனில் 
மத்திய மனிதர்க்கு வாய்க்கு மோபுகழ் 

வித்தக தேவர்க்கு மேவி டாததே 
296 தடத்தனாஞ் சிவலிங்கஞ் சாயுங் காலையில் 

கிடைத்திடுமி யார்க்கெ னிற்கிரி குழைத்தவன் 
கடைக்கணோக் கார்கலி முழ்குங் காட்சியார்க்கு 

உடைத்தநற் றெரிசன முண்மை யுண்மையே 
597 பாக்கிய மின்றிய பாவிக ளாகிலும் 

மேற்கடற் பொழுதுவீழ் வேலை நாடொறும் 
சேக்கொடி யிலிங்கத்திற் சேவை கிட்டுமேல் 
தூக்கிய முத்திவீட் டின்பந் துய்க்குமே 


36 


37 


வேறு 


598 விடிய நற் பகலி னள்ளிருட் காலை 

விரைகமழ் கூவிளத் தளிரால் 
பொடியணி திண்டோள் வள்ளல் வீற்றிருக்கும் 

புண்ணியச் சிவலிங்க மூர்த்தி 
அடிமலர்க் கமலத் தரிச்சனை புரியி 

லறைதரு கோடிவெம் பிறப்பிறப்பில் 
படிதரு பாவ கோடிக ணீங்கிப் 

பரமமா முத்தியிற் பயில்வார் 


38 


599 பாவகோ டிகளை வேரறச் சுட்டுப் 

பரகதி பெறுவதற் குபாயம் 
சேவுயரிலிங்க பூசையே யன்றித் 

தெரியில்வே றொன்றையுந் தேரான் 


140 


கும்பகோணப் புராணம் 


........ 


லரிச்சனையே 
வென்னிலி யாதொரு வருக்கும் 
பாவமேவி யங்கிருக்குங் காலை மெவ்வளவும் 

வரவிடா திம்மொழி மெய்ம்மை 


39 


600 நல்ல ( வனிவ ) னைக் கிண்கிணிக் குமாரர் நற்றவம் 

பெறற்கருங் கல்வி செல்வம் 
நல்லொழுக்கம் வனப்புமீக் கூற்றம் தீர்க்கருள் 

நன்னிலக் கிழமை பூண்டு 
வில்லுமிழ் பவளக் கிரியனான் பூசை 

விருப்பொடு மிழைத்தவன் பெறுமென்று 
அல்லறீர் மறைக ணான்கு நாத்தழும்ப 
வாவிக் காலெடுத் தறையும் 

40 


601 


மாற்றல ருடலம் பிழிந்துயிர் குடித்து 

மண்டமர்ப் படுகளங் கலக்கும் 
சீற்றவெம் புலிப்போத் தென்னவே பசும்பொற் 

றெரியிழை செய்யவாய் பவளக் 
கோற்றொடி மடவார் கடைக்க ணோக்களிகள் 

குலவுறச் சூட்டிடும் வாகைக் 
கீற்றிளந் திங்கட் கண்ணியோன் பூசை 

கிடைத்தவன் பெறுமெனக் கிளக்கும் . 


41 


600 வற்றிடா தைவாறிந் திடா தகமு 

மருவிடா தமலமாய்ப் பிறர்கள் 
உற்றிடா தடியார்க் குடையதா யெவர்க்கு 

முரைப்பதற் கரியதா யாரும் 
கற்றிடா தின்பச் சுவானு பூதியதாங் 

கபலினைக் காட்டுமெய் ஞானம் 
பெற்றமேற் கொண்டோன் பொன்னடிப் பூசை 

பெருக்கியோன் பெறுமெனப் பேசும் 


49 


வாணலிங்கத் தெரிசன முரைத்த வத்தியாயம் 141 
601 என்றெழுந் திருந்த மறையவன் வந்த 

விருபிறப் பாளனை நோக்கித் 
தன் தனிக் கைக ளிரண்டையுந் தூக்கித் 

தாணுவின் பூசைக்கு மேலாய் 
ஒன்றுமிங் கில்லை யென்றுமுக் காலு 

முரைத்தனன் சத்திய மன்பு 
மன்றலங் கூந்தற் கணவனைப் பூசை 
வழுத்தினரி யாரென வழங்கும் 

43 


602 அலப்பு நீர்த் தரங்கக் கடலகந் தன்னி 

லானடிக் கன்புசெய் பூசை 
உலப்பிலா துழைக்கு மன்புடை யாருக் 

குதவிடாப் பொருளொன் றில்லை 
மலைப்புறு பிறவிப்பவ்வ மறிந்து தற்கு 

வங்கமிங் கிதுவென மதித்துத் 
தலைப்படு நான்கு மறையெலா மணிநாத் 

தழும்புறச் சாற்றிய தன்றே 


44 


603 பொன்மலை விழுது வட்டெனக் கிடந்த 

புரிசடைப் புங்கவன் பூசை 
தன்னொளி வானம் பொருதிரு மார்பன் 

விருப்பொடும் புரிந்தர னுவக்கும் 
தண்ணருள் கோடி கோடி பங்கதனிற் 

சற்றடைந் தடையலர்ச் செகுத்துப் 
பன்னரும் போக நுகர்ந்துவை குந்தம் 

வானவர்வாண லிங்கம்வீற் றிருந்தான் . 45 


604 துளி நறாப் பிலிற்றும் வரசரோ ருக்கத்திற் 

றூயவன் புலோமிசை கொங்கைக் 
களி நன்மால் யானை பூட்டுபொற் புயத்துக் 

காளைகந் திருவர் விஞ்சையர்கள் 


142 


கும்பகோணப் புராணம் 


ஒளியறா வியக்கர் கின்னரர் முனிவ 

ரொள்ளிய கடவுளர் நிருபர் 
அளியறாக் கூந்தற் பங்கனர்ச் சனையா 

லரும்பெரும் போகமுற் றடைந்தார் . 


46 


605 அரிபிரமாதி வானவரின்னு மண்ணீ லின்னருள் 

பெறவேண்டி 
யுருகுநற் றவங்க ளர்ச்சனை புரிவா ருத்தமன் 

றன்னடி பழிச்சிப் 
பரிவில் வாணலிங்க கோடிக டாம்பயிலு 

மவரே வானதி 
மருங்கின்மரு வலாலுன்னைச் சிவனென மதிப்பர் 

மாலயன் முதலிய வானோர் 


47 


606 


வாம பாகத்திற் பசுந்துழா யவனை 

வலத்தினிற் சதுமுகன் றன்னை 
ஏமுறப் பெற்றுக் கூற்றுவன் றன்னை 

யெற்றிவா னவர்தொழ விருந்து 
காமனைச் செற்றுப் பிரமன்மா லின்னங் 

காணொணா தடிமுடி யிதழித் 
தாமனா யுலகம் படைத்தளித் தழிக்குந் 

தாணுவைப் பூசனை புரிவாய் 


48 


607 இந்திரன் முதற்கடவுளர் வழுத்த விடையறாப் 

பதங்க ளீந்த வனைச் 
சந்ததஞ் சுருதி யுப நிட தங்கள் 

தனித்தனி வழுத்துதற் பரனைக் 
கொந்தலர் மலரினறு மணம்புரை யக்கூ 

றுபல்லு யிரெலாங் குலாவும் 
எந்தையைச் சச்சி தானந்த வடிவா 

மிறைவனைப் பூசனை புரிவாய் 


49 


வாணலிங்கத் தெரிசன முரைத்த வத்தியாயம் 143 


608 பாலிடை நெய்யுங் கனியிடைச் சுவையும் 

பகருமெள் ளெண்ணெ யுமெனச் 
சாலுல கெல்லாம் வியாபி யிருக்குஞ் 

சதுரனைச் சங்கரன் றன்னை 
மேலுரும் விபுவை நிற்குணன் றன்னை 

விரும்பிய சகுணனைச் சுடரை 
தோலுரி போர்த்த புங்கவன் றன்னைத் 

தொண்டுபட் டரிச்சனை புரிவாய் 


50 


609 அரசிவ ! சம்புசங்கர ! தேசவம்பிகை தாத ! 

பூதேச ! புரகர ! நிமல ! வென்று 
உரைத்தவர்க் குப்புன்பவம் போக்கிவீ 

டளிக்கும் ...... 
வரகுணத் தவனைத் தன்புகழ் கேட்ட மட்டில் 

வெம் பிறவிவே ரறுத்துப் 
பிரமன்மால் வணங்கும் பதங்களளிப் பவனைப் 

பெரிதுள மகிழ்ந்து பூசிப்பாய் 


51 


610 கொச்சை மானிடவர் தங்கள் கூறு 

பாட்டோர் தினமெனி னும் 
இச்சையோ டுள்ளம் வாக்கு மெய்யுடனே 

இறைஞ்சிடிற் பவமெலாம் போக்கி 
மெச்சுவீ டளிக்கும் வித்தகன் றன்னை 

மெய்த்தவர் நெஞ்ச கத்தும் 
நச்சனை பூசனைகள் புரிந்த புண்ணியனை 

நாளு நீ யரிச்சனை புரிவாய் 


52 


611 யாதொரு தனது நாமமா ரமுதமெடுத் 

தருந்தினர் தம்மைக் கடலில் 
சீதவா ரமுத பானவா னவருஞ் 

சீதரன் ஐனு மிந்திரனும் 


144 


கும்பகோணப் புராணம் 


பா தபங் கயங்க ளிறைஞ்சிடப் பணிக்கும் 

பரமனைப் பச்சிலை யெனினும் 
கோதறப் புனையின் மணியவர்க்குக் கொடுப்ப 

வன்றன் னையரிச் சிப்பாய் 


53 


612 மைமுகின் மேனி நாரணன் பிரமன் 

வணங்கடி மைத்திறம் விரும்பிச் 
செய்திடும் பூசை கொள்பவன் யாவன் 

றிருமறை தேவர்க டேவன் 
உய்திற னளிக்கு நிட்களன் சாந்த 

னொண்சுடர் நிரஞ்சன னென்றே 
கைகுவித் திறைஞ்சுங் கடவுள் மற் றியாவ 

னவன்றனைக் கருத்துற நினைப்பாய் 


54 


613 கடையுகந் தன்னின் முகுந்தனைக் கமலக் 

கடவுளைத் தன்னகத் தடக்கி 
நடனவி லம்பொற் கிண்கிணிக் காலி 

னயந்தரிச் சனைபுரி நண்பர்கட்கு 
இடருறு பிறவிக் கடலினை யேற்று 

மெந்தையை யீசனை நீயும் 
தொடர்வுறு மூபுரிந்து பாட்டின்பச் 

சோதியிற் கலக்குதி தூயோய் 


55 


614 இவ்வுரை யெல்லா மதர்வண வேத 

மியம்பிய துனக்கு நா னிசைத்தேன் 
செவ்விதி னுணர்தி யெனச்சிவ யோகி 

தெளிவுற வுணர்த்து மறையோன் 
அவ்வயி னுணர்ந்து வாண லிங்கத்தி 

னரிச்சனை யன்பொடு மியற்றி 
பௌவ நீ ருலக மதிசயித் தேத்தப் 

பசும்பொனின் விமானமேற் படர்ந்தான் 56 


613 - இறுதியடி மூடிரிந்து ..... டடி என்று காணப்பெறுகின் றது . 


145 


வாணலிங்கத் தெரிசன முரைத்த வத்தியாயம் 
615 கடுத்தவெம் பாவம் வேரறக் களையக் 

கருதரு முத்திவீ டடைய 
அடுத்தபே ரறிவால் காதலிப் பவனவ் 

வாணலிங்க வரிச்சனை யன்பால் 
தொடுத்திடிற் பெறுவன் னரியிச் சரிதஞ் 

சொற்றிடக் கேட்கினுந் துன்பம் 
விடுத்தருங் கயிலைச் சாமிதன் னருளால் 

விழைந்தது பெற்றுவீ டடைவான் 
616 வார்கட லேழு மொருங்குறக் குடித்தும் 

வயிற்றெரிக் கதுவுறச் சினவிக் 
கூர்கெழு சினவேலிரா ( பகல் ) குதட்டி 

யாருயிர் குடித்தெழுந்து 
போர்கெழு நிருத ருடல்பிளந் துதிரப் 

புணரி யில்கு ளித்தபொற் 
.......கேமாயன் சிமைய கேதாரத் 

திருந்திமை யோர்களுக் குரைத்தான் 


57 


வாணலிங்கத் தெரிசன முரைத்த வத்தியாயம் 

முற்றும் 


19 


146 


கும்பகோணப் புராணம் 


சிவயோக விரத முரைத்த வத்தியாயம் . 


வேறு 


617 ( வெந்து ) லர்ந்து வீசும் வேய்நா 

லொலியும் 
வெந்தீக் கணமுக வேடரார்க்குங் கைவிளி 

யொலியும் 
யார்க்குமெண் முகந்தின்ன தேறே 

கேதா ரத்தின் 
தண்முகில் வண்ணன் றன்னைத் தாழ்ந்துவா 

னவர்கள் சொல்வார் 


1 


618 ஐயநின் வதன மென்னு மம்புய முகத்தில் 

தோன்றும் 
( உய ) யு நல் வசனந்தன்னாற் பெரிதுளங் குளிர்ந்து 

வாழ்ந்தேம் 
மெய்யொளி வாணலிங்கப் பெருமையு மொழிக்கு 

மெட்டாச் 
செய்ய ( வ ) னின் சீருஞ் செவிப்புலந் தெளியத் 

தேர்ந்தோம் 


2 


619 இனியெமை யுய்யக் கொள்ளுஞ் சின்மொழி 

யயம்பக் கேணீ 
கனியுநின் னும்பர் கருதருஞ் சிவயோ 

கத்தில் 
பனிமலர்க் கொன்றையானை யரிச்சனைப் பண்ணு 

வாரேல் 
நனியுறு பயன்க ளெல்லாம் நவையற வெய்து 

வாரே 


3 


619- இரண்டாமடி பயனற்க பெப்பா ரென்றுமுள என்று காணப் 

படுகின்றது . 


சிவயோக விரத முரைத்த வத்தியாயம் 


127 


620 அச்சிவயோக மென்கொ லப்பய னடைந்தா 

ரியாவர் 


நச்சு மெங்க ளுக்குச் சொல்வா 

யென்ற (வர் )க் 
கச்சைமால் யானைக்கன்று கருதருங் கருணை 

நல்கும் 
பச்சைமா லயன்முன் னோர்க்குப் பவழவாய் 

மலரு மன்றே 


621 ( பொழிகதிர் வி ) ரியும் பொன்னு மாதுலர்க் 

களிப்பார் போன்று 
கவிழ்தலை யருவி வீசுங் காட்சியார் 

கேதா ரத்தில் 
புவிபுக ழந்த ணாளன் பூதிபூ 

டணன்மெய்ஞ் ஞானம் 
குவிதரு முளத்த னக்க மாலையன் 

குணக்குன் றன்னான் 


5 


622 ஒருவனல் லுணர்வு மின்றி யுறக்கமு 

மின்றி யுண்மைத் 
திருவருள் போகந் தன்னிற் சிவனை 

யர்ச்சனை புரிந்தே 
அருளொடு மிருந்தா னென்ன வச்சிவ 
யோகம் யாது 

? . | 
வருதின மென்கொ லுற்ற பயனென்கொல் 

வழங்கு கென்றான் 


6 


623 வெள்ளிய மதி நாள் பத்து நான்கொடு 

விதிபா தப்பேர் 
தெள்ளுமா திரையுங் கங்குற் சேர்ந்திடிற் 

சிவயோ கப்பேர் 


148 


கும்பகோணப் புராணம் 


காள்ளுமத் தினத்திற் பூசை குழகனுக் 

களிக்கிற் பாவம் 
தள்ளுமுற் பிறவி யெல்லாந் தனித்தனி 

தெரியு மன்றே 


7 


624 நிலத்தினாற் கடுகு தன்னாற் செந்நெலி 

னியவை தன்னால் 
நலத்தினால் வில்வந் தன்னா னற்சிவ 

யோகந் தன்னால் 
வலத்தினா லுயர்ந்த தேவை மகிழ்ந்தரிச் 

சனைகள் செய்தால் 
கலத்தினாற் புரிந்த பாவந் தழற்படு 

பஞ்சி யாமே 


8 


625 ஆதிரை பத்து நான்கும் மலர்விதி 

பாதஞ் சோமன் 
ஓது நற் றினமுங் கூடி லொப்பருஞ் 

சிவயோ கப்பேர்ப் 
போதிரு சுடரைப் பாந்தள் புணருநாள் 

கோடி யோர்க்கும் 
மீது ரணையுங் கோடி யோர்க்குமென் 

றிசைக்கும் வேதம் 


9 


626 இந்தநற் றினத்திற் செங்க ணிறையவன் 


லிங்க பூசை 


முந்திய தன்றி யன்பாற் சைவரை 

முறையிற் போற்றிப் 
புந்தியுற் றுருதி யம்பொன் பூடண 

மாடை யாதி 
தந்திடிற் கோடி கோடி பாவங்க 

பணந்து போமே 


* 10 


627 புணருமித் தினத்திற் சொன்ன 

பூசுர னெனக்கு முந்தை 


149 


சிவயோக விரத முரைத்த வத்தியாயம் 
எணவரு பிறவி மேலு மெய்தும்வெம் 

பிறவி தானும் 
உணர்வுற வருங்கொ லென்ன வுன்னி நற் 

சிவயோ கத்திற் 
துணர்மல ரதனா லீசன் றுணைப்பத 

மரிச்சித் தானே 


11 


1 


628 நேசித்த வுணர்வு மின்றி நெடுந்துயி 

லின்றி நூல்கள் 
வாசித்த விதியை யுன்னி வள்ளறன் 

வனசத் தாண்மேல் 
பூசித்த வற்றை நாளென புலர்ந்த 

வைகறை யினெல்லாம் 
யோசித்தா னுணர்ந்தான் றுன்பத் தொடுங்கினான் 
மறைவ லானே 

12 
629 மேல்வரும் பிறவி தானும் விருப்பொடு 

வெறுப்புத் தன்னால் 
மால்வரு மிடுக்க ணோடும் வருவன 

மனத்துக் கண்டான் 
சால்புறு தத்து வங்க ளுணர்ந்திடுந் 

தகைய னேனும் 
பால்வரு முழா லுள்ளம் நடுங்கினான் 
பதைத்தா னம்மா 

13 


வேறு 


630 அந்தோ ! சம்போ ! சங்கர ! 

வீச ! வருளாள 
எந்தா யெண்பத்தோ டோரி 

லக்கத் தெழுசாதி 
நந்தா துற்பவ மொன்றுக் 

காயிர நாயேற்கு 
வந்தா லென்செய வெவ்வா . 

றுய்குவ ........... 


14 


150 


கும்பகோணப் புராணம் 


631 என்றென் றுன்னி நெட்டுயிரா 

வருமிட ரோடும் 
துன்றிய வூழை நினைந்து 

நினைந்துயிர் சோர்வான் 
எய்திய விதியை விலக்க 

வோவறி வில்லான் 
கன்றிய மேனி யன்னோ நம்பி 

நெஞ்சொடு கரைவானால் 


15 


632 கொல்லுலை தன்னி லுறுங்குடி 

சைப்புனல் குமிறுறைப் 
புல்லிய கமடத் துறுதுயர் 

( போய் ந ) லனோடும் 
வல்வினை யெனவெங் கருப்பா 

சத்தினின் மறுகிற்கும் 
எல்லையில் வெம்பிறவிக் கடனீந் 

துவதெவ் வண்ணம் . 


16 


633 விடமே கொழிக்குங் கொலையே 

யிழைக்கு மெய்யஞ்சும் 
உடலே யெடுக்கும் வரைவா 

ழுரகத் துற்புத்தி 
கடனோ வெடுக்கத் தகுமோ 

வென்னக் கலுழ்வானி 
திடமார் தெய்வச் செம்பொ 

னகர்ப்பா லெய்திற்றே 


17 


634 சொற்றரு மங்கள் விற்றன 

னற்றுளை யார்கைச் 
செற்றம் தத்துக் குஞ்சர 

மாகித் திரிவேனே 


631- இப்பாடல் காப்பீடு நூலில் காணப்படவில்லை . மூலச்சுவடி 

யைக் காணும் போது கண்டுபிடிக்கப்பட்டது . 


சிவயோக விரதமுரைத்த வத்தியாயம் 


151 


நற்றவர் வெம்பசி யுற்றுயிர் 

வாடவு நல்காதே 
உற்றனன வையாற் சூகா 

மாகவு முழல்வேனே 


18 


635 அஞ்சன மேனியவ் வண்ணலை 

நிந்தை யறைந்தேன் முன் 
நஞ்சென வெம்பசி யுற்றிடு 

கொம்பியின் நயவாமல் 


19 


636 அந்தண ருக்குச் செம்பொ 

னளிக்கு மன்பேபோல் 
முந்த வுரைத்துப் பின்னர் 

வழங்கா முறையாலே 
நந்து விடக்குத் தின்றுழல் 

கின்றிடு நரியாவேன் 
வெந்திறல் வெவ்வினை யாற்றுறு 

கானில் விலங்சாவேன் 


20 


637 ஆசானின்றியு மந்திர 

மெண்ணுமவ் வினையாலே ! 
பேசா நின்றதோர் வெங்கழு 

கென்னப் பெயர்வேன்யான் 
தேசார் ஞானச் செவ்வியர் 

தம்மைச் சினமாகக் 
கூசா தறைவேன் வெங்காமப் 

படுகுழி குலைவேனே 


21 


638 


எந்தைய யீசன் றன்றடி 

யார் தமை யிழிவாக 
முந்தி மதித்துப் புன்சொற் 

கூறிய முறையாலே 


-க., - AA 


635 ஆம் பாடலில் பின்னிரண்ட்டிகள் காணப்பெறவில்லை . 


152 


கும்பகோணப் புராணம் 


குந்திய காலொடு மங்கிய 

வுடம்புங் கூனாக 
நிந்தைசெய் யொட்டக யோனியில் 

வீழ நினைந்தேனே 


22 


639 வள்ளுகிர் வெம்புலி கோளரி 

செந்நாய் வருகீரி 
கொள்ளுப தங்கங் குக்குட 

மான்மரை யெழகாகம் 
தள்ளிய மச்ச மிடங்கர் 

தடங்கண் சுழல்பூசை 
தள்ளு மலத்திற் கிருமிக 

ளாதி யன்னங்கள் 


23 


640 


எத்தனை நாளித் துன்புறு 

சென்மத் தெளியேனுக்கு 
ஒத்திடு மொன்றுக் காயிர 

மாயிர முடலாகத் 
துய்த்தலை வேன்மற் றெவ்வகை 

போமித் துயரென்னாச் 
சித்தம் நினைந்து நினைந்து 

வருந்தித் தெளிவானால் 


24 


வேறு 


25 


641 கூறு சாதியி லீனங் கூடியது 

ஊறு புன்றலைப் புலையரா மல்குல் 
மாறு பாடொரு மங்கை தன்னினும் 

ஏறு மாயிரம் பிறப்புக் கென்செய்வேன் 
642 ஆலும் வேலைக ளேழு மங்கையால் 

சால நீந்தியுந் ( த ) ண்டு சிறகினும் 
பால லோசனன் பணித்த நூல்வழி 
மேலை யூழ்வினை விலக்க லாகுமே 


26 


641 இரண்டாமடி தெளிவில்லை . 


சிவயோக விரத முரைத்த வத்தியாயம் . 


153 


643 குலவு மங்குலி கொண்டு காயத்தை 

இலகு மிவ்வள வென்று காணினும் 
தொலைவி லாருயிர்த் தொகைக டேரினும் 
விலக லாகுமே யூழின் வெவ்வலி 


27 


644 ஆழி யானொடு மகில லோகங்கள் 

ஏழு மோர் துணை யாக வெய்தினும் 
தாழும் வேணியான் றான்வி தித்திடும் 
ஊழின் வெவ்வலி யொழிக்க லாகுமோ 


28 


645 என்று நைந்துநைந் துருகி வாடுவான் 

துன்று துன்பத்திற் றோய்ந்தி டாததோர் 
நன்று நுட்பமே தென்று நாடினான் 
மன்ற னான்மறை வல்ல வேதியன் 


29 


646 அர சிவா ! வென வாவற் காலையில் 

உரைசெய் வாரெனி னுற்பவங் காளாம் 
கரைசெ யாக்கடல் காண லாங்கரை 
பரசு பாணிதன் பதமுஞ் சேரலாம் 


30 


647 நினைக்க வொட்டுமோ நேரு முற்பவம் 

கனைக்கு மாயையாங் காட்டில் வைகிடும் 
வினைக் கொடும்புலி மேவு மேல்வரும் 
பனைக்கை மாவமே பரம னாமமே 


31 


648 பிறக்கும் வெவ்வினை நீங்கும் பெற்றியோன் 

இறக்குங் காலையி லீச னெந்தையாம் 
துறைப்பெரும்புனல் சூடு வோன்புகழ் 
மறக்கி லான்சிவ மன்னு நாமமே 


32 


20 


154 


கும்பகோணப் புராணம் 


649 முழுத்த வன்பினான் முக்கணான் பெயர் 

வழுத்து வானெனின் மருவுமா பத்தில் 
கொழுத்த புண்ணியங் கூடு மாலமார் 
கழுத்த னம்பொனின் கமல பாதமே 


33 


60 நெஞ்சொ ருங்கியே நெடிது நடைசிவம் 

அஞ்செ ழுத்தினா லர்ச்சித் தானெனில் 
விஞ்சு நாமங்கள் வெய்யபா வம்போய்த் 
துஞ்சும் வேளையிற் சொல்ல மேவுமே 


34 


651 வெய்ய கூற்றுவன் மேவும் வேளையில் 

பொய்ய னேனுக்கும் புகல வேயது 
மெய்யு நற்சிவ னாம முற்பவம் 
செய்யு மூழ்பல சேர்ந்திருக்கவே 


35 


652 இன்ன வாறெலா மெண்ணி யெண்ணியே 

தன்ன துள்ளமு நொந்து தாணுவின் 
மன்னு பூசையான் மறித்து வெல்குவேன் 
முன்னை யூழையு முயற்சி யாலரோ 


33 


வேறு 


653 பண்பதா கவிவ் வாறு நினைந்து 

வேத பாரகன் 
கண்புகாத பேரொளியாங் கடவுள் 

பூசைப் பெருமையால் 
எண்பதோடு மெட்டிலக்க மீனசாதி 

பேத மெல்லாம் 
நண்பதாகுஞ் சிவயோகந் தன்னா 

லெடுத்து நாட்டினான் 


37 


654 மறையோன் ஞான தத்துவங் ளுணருமதி 

மானவரை குனித்த 
இறையோனரு ளால்வெவ்விலங் கின்பிறப்பை 

யெல்லா மழித்தெழுந்து 


155 


சிவயோக விரத முரைத்த வத்தியாயம் 


கறையார்கடல் களோரேழுங் கடந்தானோர் 

கால்கடப் பான்போல 
முறையாலோர் பாற்புலைமக ளாயுதித்தா 

னுணர்வால் முதியோனே 


38 


655 


ஒருகாலத்தி லாருயிர்போவ வொன்றுக் 

குறுமுற வந்தன்னைத் 
திருகாவளத் துப்பூசானு மெடுத்தே 

திர்ந்தான் சேரிடும்பைத் 
தருகார்வரை வாழுரக முதற்சனன 

மெல்லாந் தாணுவடி 
உருகாதர விற்புரிபூ சைப்பெருமை 

யெவரே யுரைசெய்வார் 


39 


656 எடுத்தவெடுத்த பிறவிதொறு மெய்துமடி 

சிலெழு மாலம் 
தடுத்தகளத் தன்றனக் கூட்டித்தான் 

பினுண்ணுந் தகைமையேன் 
அடுத்தவுணர்வா லூன்கழிந்த வகன்மானிடன் 

வெண்டலை யோட்டில் 
மடுத்தமதுவார் நாயிறைச்சி சுடலைத் 

தீமேல் வைத்திடுவாள் 


40 


657 அந்தவேளை யொருமுனிவ னருகே 

வரக்கண்ட புலைச்சி 
இந்தவிறைச்சி யிவனோக்கி லீசர்க் 

காகா தெனவுன்னி 
வெந்து கொதிக்கு நாய்த்தசையைத் தோலால் 

விரைந்து மூடினாள் 
நிந்தையிதுவென் றம்முனிவன் கண்டா 

னெடும்போ ததிசயித்தான் 


41 


156 


கும்பகோணப் புராணம் 


658 வேதநான்கும் விளையாடு மணிநா 

முனிவன் வெண்ணீற்றன் 
பூதநாதன் பழந்தொழும் பன்புனித 

னக்கமணி மார்பன் 
கோதிலான் தத்துவ ஞானங்கூர் 

ததீசியெனும் , பெயரான் 
மாதுபுலைச்சி வைகுமிட மிறும்பூ 

தோடும் வந்துற்றான் . 


42 


659 கண்டான் சுணங்கன் றசை நறவாற்கழி 

யூன்றலையிற் சுடலையழல் 
கொண்டாதரத் தோடுணவாக் குங்கொள்கை 

புலையர்குல மடவாய் 
மண்டார்கலி சூழுலகிழி புமது நா 

யிறைச்சிவரு தலையோடு 
அண்டாச் சுடலையெரி மூட்டியடுவாய் 

தோலான் மூடியதென் 


43 


660 தேனினிழிந்த பொருளுலகத் தின்றாற் 

பசுவின்றோ லாலெய்த 
மூடுகாரண மேதறைவா யென்னவடி 

பணிந்து மதனையெரித்த 
நுதலாற்கு வருபல்லுயிர் கள்வயிற் 

றுணவாம் பதமெவ் 
வண்ண மெனினு மவற்கூட்டி 

நுகரும் பண்பிற்றால் 


44 


661 அவ்வா றுரைக்குஞ் சுருதியெலா 

மாகையான் மற்றவர்க்கு 
உய்வா றளிக்குங் குலதேவுக் 

கூட்டியன்றி நுகராத 


660 - ஆம் பாடல் எதுகை நன்கு அமையவில்லை . 


சிவயோக விரத முரைத்த வத்தியாயம் 


157 


கையாரணவே யிழிபிந்தக் கழியூ 

னிழிபோ வெங்கடவுள் 
பைவாழரவன் றனக்கா மென்றி தனைப் 

பரிவான் மூடினேன் 


45 


662 மூடுவதுவென் னென் றுரைக்கிற் சொல்கேன் 

சைவனெனு முதன்மைப் 
பாடிலாதா னோக்குமெனப் பயந்து 

பரிவான் மூடினேன் 
நாடிற்சைவ னல்லாதான் யாரென்றுரைக் 

கினான்மு கன்மால் 
தேடும்பொருளை யமரர்கடந் தேவ 

னென்று செப்பாதான் 


46 


663 மையுமிருளு மெழுக்கெறிந்து வார்ந்த கூந்தல் 

வளரொளிப்பொன் 
தொய்யல்பூத்துக் கனத்திளகுந் துணைமென் 

கொங்கைத் தூமுறுவல் 
தையல்பாகன் றனை முகுந்தன் றனக்குச் சரி 

யாமென் றுரைக்கும் 
பொய்யனவனே சைவனல்லாப் புலையன் 

பார்க்க லாகாதே 


47 


664 


வினீக்குஞ் சிவபத்தியன்றிப் பூசைபுரிவாரு 

நிதியென் றெண்ணி 
வெண்ணீறுத் தூளம்புரிய நினையாரும் 

மதிமந் திரத்தால் 
யிடைத் திரிபுண்டரத்தை வனையாரும் 

பதித ரவரே 
சைவரல்லாப் பதகர் பார்க்கப் 
போகாதே 


....... 


48 


664 - ஆம் பாடல் உள்ள ஏடு முறிந்து போன படியால் எதுகை 

மோனை நன்கமைக்க முடியவில்லை 


158 


கும்பகோணப் புராணம் 


665 நெற்றி முதற்றா னங்க ( ளிலூ ) ர்த்த 

புண்ட ரங்களை 
உற்றமண்ணாற் றரிப்பாரு முவனோடணியப் 

பிறர்த மக்குச் 
சொற்றவரும் விளையாட்டிற் றரிக்கு 

மவருஞ் சொல்லரிய 
புற்றிலாவன் றனக்காகு மடிசில் 

பார்க்கப் போகாதே 


49 


666 மண்ணாலூர்த்த புண்டரத்தை வனையு 

மவரென் றரியாமல் 
தண்ணாரடிசி லளிப்பாரெஞ் சங்கரே 

சன்றாள் வணங்க 
ஒண்ணாதவனுக் கின்னடிசி லீயும் 

வருமிவ ரெல்லாம் 
கண்ணுதலாற் காகு மடிசிற் 

காண லாகாதே 


50 


667 ஐயனமலன் பூங்கழலுக் கன்பி 

லானை யாதரவால் 
செய்யும் பூசை யுடையாருஞ்சிதமுட 

னவனைப் பணிவாரும் 
உய்யும் பூசை யானடிக்கீ ழுஞற்றா 

தவருமுவ ரெல்லாம் 
கையின்மபூவன் றனக்காக்கு மடிசில் 

காண லாகாதே 


51 


668 நாளுமுருகிப் பரசிவ சரிதங் 

கேட்க நயவாரும் 
மூளுந்தழற்கண் ணுதலானைத் தினமு 

நினைக்க முயலாரும் 


சிவயோக விரத முரைத்த வத்தியாயம் 


159 


வாளும்பணியும் விழியாடன் மகிணன் 

றானே மாலயனை 
ஆளும் நம் மடிகளென வெண்ணாதவருங் 

காண லாகாதே 


52 


669 மனமுமொழியு முடலோடும் வள்ளல் 

சிவனுக் குரித்தென்று 
தினமும்புகழ்ந் துருகிப்பருகித் தொழுது 

செலுத்தாத் தீயோரும் 
வனையுமிதழி முடியானை குலதே 

வதையாய் மதியாரும் 
புனையுஞ்சைவ மல்லா தார் போற்றிக் 

காணப் போகாதே 


53 


670 செல்வமறைகண் முறைகூறுஞ் சிவராத் 

திரியைச் சிந்தையுறும் 
அல்லலகலத் தோன்றுமதி யணிவான் 

றன்னைப் பணியாரும் 
நல்குமதி நாள் விரதத்தை நயவா 

தவரும் நவில்சைவம் 
புல்லுமவர்க ளல்லாரிவ் விறைச்சி 

காண்ப தாகோதே 


671 பரமனுரைக்கு மாக மத்திற் 

கூறும்பர பக்கத்தில் 
வருவட்டமி யினோம்பிருக்க விழையா 

தவரும்வேத மெல்லாம் 
பரவியிறைஞ்சியுஞ் சிவதீர்த்தஞ் சிந்தை 

கூர்ந்து படியாரும் 
கரவினுளத்தா ரிவ்விறைச்சி கண்கா 

ணலா காதே 


55 


160 

கும்பகோணப் புராணம் 
672 வீற்று ( வேதச்சொ ) ற் களெல்லாந் துதிக்கும் 

விமல னடியாரை 
ஏற்றுவன்போ டெஞ்ஞான்று மொருதன்மைய 

ராயிறைஞ்(சாரும் ) 
( சாற்றுமிவர்கள் விழிநோக்கந் தலையோட் 

டீமத்தல் கொதிக்கும் 
போற்றுமதுவார் நாயிறைச்சி யிதனில் 

வீழ்ப வர்களே 


56 


673 அருப்புமுலையாள் கணவனுக்கு நையவேத் 

தியமா மனத்தில் 
விருப்பமிலாதா ரிவர்முதலோர் விழிகள் 

வீழுமென வெருவிச் 
செருவி லிதுமுடிச் சேர்த்தே 

னென்றுரை செய்தாள் 
பொருப்புச்சிலையா னடிமலரிற் புந்தி 

வைத்த புலைமகளே 


57 


674 எல்லாவகையாலுங் குறைவோ ரீனன் 

றொட்ட வன்னத்தைப் 
பொல்லாதென் றெப்படியெறிவா 

ரதுபோற் சைவன் 
அல்லாத கல்லா (ப்புலையவனி ) றைச்சி கண்டா 

லகற்றக் கடனாகும் 
வல்லாய் மறையின் பொருடோர் முனிவா 

வென்று வழுத்தினாள் 


58 


675 அந்தணாளர் முதலான வடுத்த 

நான்கு வன்னத்தார் 
அந்தவடிசி லவர்கண்டா லெறிய 

வேண்டுமோ வென்னில் 


சிவ யோக விரத முரைத்த வத்தியாயம் 


161 


முந்தைமறைசொல் சிவபூசை ழுயலும் 

புத்தி யில்லாத 
நிந்தையாளர் புலையருக்குங் கடையா 

யுலகின் நிகழ்வாரே 


59 


676 சைவசீல மில்லாத் தறுகண் 

ணாளர் தாங்கண்ட 
கவ்வுமடிசி லோர்காலு முண்ணா 

தொழிக்கக் கடனாகும் 
இவ்வின்னிறைச்சி யிழிபாமென் றுரைத்த 

தென்னே யெழுந் திரையார் 
பவ்வநிலத்தி லிழிபாமப் பதகர் 

கண்ட வடிசில் 


60 


677 என்றென்றெடுத்துப் புலைமடந்தை யியம்ப 

விறும்பூ தெய்தியே 
குன்றுபோலுந் தவமுடைய ததீசி 

முனிவன் கொடும்புலைச்சி 
ஒன்றுமறைசொல் சைவவிதி யுணரும் 

வகையெவ் வண்ணமென 
நின்றுஞானத் திருட்டியா னிகழ்ந்த 

பொருள்களிவையுணர்ந்தான் 


61 


வேறு 


678 


சாபால வுபநிடத்திற் சைவவிதி 

யிவளறிந்த தகைமையாவும் 
கோபாலன் மலரயனுங் கூடியுந் 

தரப்பல்லூழி குறிக்கொணாத 
காபாலி யருள் பூசை சிவயோகத் 

தியற்றுமந்தக் காட்சியா 
லேபால்வெண் ணீற்றனரு மறையோன் 

புலைச்சி வடிவாயினாள் 


62 


21 


162 


கும்பகோணப் புராணம் 


679 சிவலோகத்தினருட் சிவபூசை கேதாரச் 

சிலம்பு தன்னில் 
தவயோகத் தொடும்புரிந்த தன்மையா 

லொருகாலஞ் செனனமெல்லாம் 
பவயோக மொருபிறப்புக் காயிரக்கா 

லெடுத்து மனு பவித்துத் தீர்ந்தான் 
நவயோகத் தமரேச ருச்சனையின் 
பெருமையெவர் நவிற்றவல்லார் 


63 


680 எனவுள்ளத்திற் றேர்ந்துமுனி யிருகண்ணின் 

மணிகுளிப்ப வினிதுநோக்கி 
பனவகுலோத் தமவேத பாரகமே ஞானப்பாலுந் 

தேனும்கனியு மொழியிடப்பா 
கனடியவர்க் குனைப்போலக் காணெனுன் 

றனினை வுணரேன் 
எனப்பணிந்து நினைந்தபிழை பொறுத்தியென 

நிகழ்த்திப் போனான் 


64 


681 பாணிலாப் பொழிந்தகதிர் மதிக்கொழுந்து 

விசும்பளக்கப் பகரும்வேயின் 
தேனிறாட்டகடுழக்க விழிந்தநறா வுயர்ந்த 

மலைச் செந்செல் 
பாய்ந்துகானெலா மளிகுமிற மணங்கொடுக்குங் 

கேதாரங் களித்து நோக்கி 
ஊனெலா நெக்குருகப் பணிந்தெழுந்து ததீசிமுனி 
யுவப்பிற் சொன்னான் 

85 


682 அண்டகோ டிகள் விழுங்கி யகட்டிலொரு 

புடைகிடத்து மண்ணலம் பொன் 
புண்டரீகத் தவற்குமிந் திராதிபர் 

தமக்கும் புகன்றான் வானில் 


661 எதுகை சரியாயில்லை . 


சிவயோக விரத முரைத்த வத்தியாயம் 


163 


துண்டவான் பிறைமுடித்த கேதாரத் 

தீசன்மலர்த் துணைமென்றாளில் 
மண்டுகா தலிற்பூசை சிவயோகத் தியற்றுமவன் 

மகிமை யெலாம் 


66 


வேறு 


683 என்று கும்ப முனிவ னியம்பினான் 

கொன்றை வேணியன் றாளைக் குறிக்கொளித் 
துன்று மைம்புலன் பாசத் தொடக்கையும் 
வென்ற யோகிதன் னுள்ளம் வியக்கவே 


67 


சிவயோக விரத முரைத்த வத்தியாயம் 


முற்றும் 


164 


கும்பகோணப் புராணம் 


சிவ சரித்திரங் கூறிய வத்தியாயம் . 


684 பின்னுந் தாமரை மேவும் பெம்மானொடு 

மன்னு மிந்திர னேமுதல் வானவர் 
இன்னு மிவ்வரை யீசன் புகழெலாம் 
பன்னு வாயென மாயனும் பகருவான் 


1 


685 இந்த நல்வளக் கேதாரத் தீசனை 

அந்த நற்சிவ லோகத்தி லன்பொடும் 
வந்து பூசை புரிந்தவர் வாழ்வையென் 
தந்தை யன்றிமற் றியாவர்கள் சாற்றுவார் 


2 


686 யோக சித்தியு மொண்சிவ தத்துவப் 

போக சித்தியும் பூருவ சென்மந்தொந் 
தாகு சித்தியும் மிவ்வரை மேற்பரி 
பாக பூசைப் பயின்றடைந் தார்பலர் . 


3 


687 எத்தி றத்தவ ரென்னினு மிக்கிரி 

முத்தனைப் பணிந் தர்ச்சனை முற்றுவார் 
சுத்த ரென்றிரு கைகளுந் தூக்கியே 
சத்தி யம்மெனச் சாற்றின னச்சு தன் 


4 


688 கரியகண் டத்தெங் கண்ணுதற் சாமிதன் 

உரிய பூசை யுஞற்றிய வுத்தமர் 
பெரியரிற் பெரிய ராவ ரேயென 
விரியு மாமறை கூறிடு மெய்ம்மையே 


5 


689 பிரம னாதிய வானவர் பெய்முகில் 

பொருவி னானைப் பணிந்து புகலுவார் 
திருவி னாயக ! செப்புமிப் பத்தி தான் 
இருநி லத்திடை யேயது மெவர்க்கென 


6 


சிவ சரித்திரங் கூறிய வத்தியாயம் 


165 


690 எண்ணி றந்த பிறவி நம் மீசனை 

உண்ண யந்து தவங்களு ஞற்றினோர்க்கு 
அண்ண லன்பு மருவுமவ் வன்பினால் 
மண்ணி லெண்ணிலர் முத்தியில் வைகுநர் 


7 


691 முத்தி பெற்றவரி யாவரு முக்கணான் 

பக்தி வாய்த்தவரே மற்றப் பண்ணவர்க்கு 
உய்த்த பூசை யுதவுத லில்லையால் 
சித்தி வீடது சத்தியம் செப்பினோம் 


8 


692 அந்தரகங் கத்தி லையனை யன்பினால் 

சிந்தை செய்திடு வார்திரு வாளரே 
இந்த தன்மையர் தங்குலம் யாவையும் 
பந்த நீக்கிய பண்ணவ ரென்பவே 


693 புண்ணியங்கள் பலபுரிந் தாருக்கே 

நண்ணு பூசை நயப்புவந் தேய்திடும் 
திண்ண மென்றிரு கைகளுஞ் செங்கண்மால் 
விண்ணிற் றூக்கி விளம்பினன் சத்தியம் 


10 


694 நாட்ட மூன்றுடை நம்ப னரிச்சனை 

கோட்ட் மின்றிக் குயிற்றினர் தங்கள் பால் 
ஈட்டு பாக்கிய மெல்லா மிருப்பிடம் 
காட்டு மென்று மறைகள் கழறுமே 


11 


12 


695 சங்கர னன்றி வீடளிக் குந்தரம் 

எங்கு மில்லை யிமையவ ருக்குளே 
கங்கை வேணிக்குக் காரணப்பொது 

பொங்கு மின்பச் சுகஞ்செயும் பொற்பினால் 
696 என்னுளத்தி லிறையவ னன்றியே 

மன்னு முத்தி வழங்குநர் தங்களை 
உன்னு தற்கு மறிந்தில னுண்மைகாண் 
சொன்ன விம்மொழி சூளுரை சத்தியம் 


13 


14 


1 


15 


16 


166 

கும்பகோணப் புராணம் 
697 வாரமன் றிந்த வாய்மை மறையெலாம் 

ஓரு நல்லுரை யுள்ளரங் கம்மிது 
தேரு மென்று செவியுறச் செப்பினென் 

காரு நேரு மெனக்குங் கருத்திதே 
698 சிரத்தை யோடு மரிச்சனை செய்குநர் 

அரத்த வாயுமை யன்ப னெனும் பராம் 
பரத்தை யர்ச்சனை செய்பவர் பாதத்தில் 

வரத்தி னீரும் வழுத்துதல் வாய்மையே 
699 வந்திக் குஞ்சுடர் வண்பவ ழத்தொடும் 

அந்திக் கும்பொரு மேனியெம் மையனைச் 
சிந்திக் குந்தின மர்ச்சனை செய்திடான் 

நிந்திக் குமவ னித்திய சூதகி 
700 இந்தப் பூமியிற் சென்ம மெடுத்தவர் 

தந்தைக் கொப்பவர் தாணுவின் பூசனை 
சிந்தை செய்யாச் சிதடர் குலமெலா 

நிந்தை செய்திடு நித்திய சூதகர் 
701 புனித னாயன் புடைமை பொருந்திய 

வனிதை நாயகன் வண்கம லப்பதங் 
கனித னன்புறு பூசைக் கருத்திலான் 

துனித னன்பில னேயவன் துட்டனே 
0 சேவியன் கோடித் தேவ னரிச்சனை 

பூவியன் றதுசெய் யப்பொ ருந்திலான் 
பாவி யங்கவ னேபதி மேவிய 

கோவி யங்கவ னேவினைக் குன்றனான் 
703 என்று வானவ ருய்யவி யம்பினான் 

கன்றி னால்விள வின்கனி கட்டவன் 
குன்று மாரெயில் வேவக் குனித்திடும் 
மன்று ளாடிய வள்ளல் சரித்மிரம் 


17 


18 


19 


20 


சிவ சரிந்திரங் கூறிய வத்தியாயம் 

முற்றும் . 


167 


அபராதங் கூறிய வத்தியாயம் . 


வேறு 


704 மருவிருக்குங் கோகனகப் பொருட்டரைசு 

வீற்றிருக்கு மயிலஞ்சாயல் 
திருவிருக்கு மணிமார்ப ! வென்றிமையோ 

ரடிவணங்கிச் செம்பொற்சோதி 
ஒருவருக்குந் தெரியாத வுண்மையான 

கருணைபொழிந் தூற்றும்வாட்கண் 
அருகிருக்குங் கடவுடிரு வாலயத்தின் 

விதியை யறைதியென்றார் 


1 


705 பாலாவி சுகிர்ந்து புனைந்தனைய 

துகிலாட கப்பரியகாஞ்சி 
சேலாவி மலர்க்கமலங் கிடந்துபிறழ்ந் 

தனையவிழிச் செய்யவாயாள் 
மேலாவி திருவுருக்கொண் டருகிருந்த 

தெனவிளங்கும் விமலன் கோயில் 
காலாரச் சூழவந்து சேவை புரி 

வோர்களருட் கடலின் றோய்வார் 


2 


706 ஆலயத்திற் றேவர்தொழ வரசிருக்குங் 

கண்ணுதலெம் மடிகண் முன்னர்ச் 
சீலமொடும் பணிந்து குழைந்தச்சமுடன் 

கைகூப்பிச் சென்றிடாமல் 
மேலினறுந் துகில் போர்த்துச் சென்னியிலுங் 

கலைவீக்கி விரைந்து செல்வான் 
கோலுமெரி நரகிழிந்து மண்டைநோ 

யொடும்புவியில் குலவுவானால் 


3 


168 


கும்பகோணப் புராணம் 


707 அங்கிமேற் புனைந்துடலின் மீப்போர்வை 

புனைந்து முய ரண்ணல்கோயில் 
தங்குபய மில்லாமற் சென்றானேல் 

நரகினிழிந் தாழ்ந்து பின்னர் 
வெண்குறுவென்றாயடைவன் வெண்ணீறு 

புனையாமல் விரைந்து சென்றால் 
பொங்கெரிவாய் நாகிழிந்து புவிமீதில் 

பழிசுமக்கும் புலையனாவான் 


4 


708 


கங்கணத்துக் குரகமணி கண்டன் 

வீற்றிருக்குங் கவினார் கோயில் 
அங்கணத்துட் கழலிறுத்து மவனரகிற் 

கோடிகற்ப மடைந்து பாரில் 
இங்கிழிந்த புலையனாய்த் திரிந்துழல்வன் 

கனகழல்கள் புனைந்தெரு வானேல் 
தங்குலத்தோ டொருகோடி கற்பமருவு 

புலையனுமாய்ச் சரிப்பானன்றே 


5 


709 


மாபுரத்தை நகைத்தெரித்து மதன்புரத்தை 

விழித்தெரித்த வள்ளல்கோயில் 
கோபுரத்தின் முன்னாகச் செருப்பகற்றி 

வைத்தாலுங் கோடிகற்பம் 
சாபுரத்தை யடுஞ்சுடலைச் சண்டாளற் 

கடிமையெனச் சார்வாரம்மா 


6 


710 மதியணியும் பவளமலை விழுதனைய 

சடைமுடியெம் வள்ளல்கோயில் 
மிதியடி தொட் டேகினவன் புத்திரர் 

மித்திரர் விளம்பு சுற்றம் 
கொதியழலின் றுணர்கதுவு நாகிலவரு 

டன் விழுந்து கோடிகற்பம் 
கதியழிபு தரும்பின்னுஞ் சண்டாள 

னாயுதித்துக் கலங்குவானே . 
709 ஆம் பாடல் மூன்றடிகளேயுள்ளது . 


7 


காதகாக 


நகர் .---- 


169 


அபராதங் கூறிய வத்தியாயம் 


8 


711 அழியாம லானாலு மிழிபூர்த்த 

புண்டரத்தை யணிந்துநாளும் 
மறியாருங் கரதலத்தான் றனைப்பூசை 

புரிந்துவரு மளவன்பின்றி 
வெறியாருங் கொன்றையனை யரிச்சனையை 

விளைப்பவரும் வெண்ணிலவால் 
செறிவாரு மதியிரவி யுள்ளளவு 

நரகிழிந்து தியங்குவாரே 
812 திருமருவும் புவனேச னரிச்சனைக்காம் 

பொருள்சுமந்து சென்றிடாமல் 
பொருவருநற் றரிசனத்துக் காலயத்தி 

னிடைவாளா போயினாரும் 
கருணையனா மகேசனைக் கடவுளரி 

லொருவனெனக் கருதினாரும் 
இரவிமதி யுள்ளளவு மெரிநிரையந் 

தனில்விழுந் தெழுந்திடாரே 


9 


713 எள்ளிலுறு நெய்யென்ன வீசனுயிர்க் 

குயிராகி யிருப்பானன்றே 
உள்ளமறி வில்லாரு முலகினுக்கு 

நாயகனென் றுன்னினாரும் 
வள்ளலிவன் வீட்டின்ப மளிப்பதனுக் 

கெனவுளத்தின் மதித்திடாரும் 
தெள்ளுமதி கதிரிரவி யுள்ளளவும் 

நாகிடைத் தியங்குவாரே 


10 


714 பொன்னின் மால்வரை குழைத்தோன் 

றனக்குமுன்னர் புரிந்திடாமல் 


711 ஆம் பாடல் இரண்டாமடி - மளவான் பின்றி என்று காணப் 

பெறுகிறது . 


22 


11 


170 

கும்பகோணப் புராணம் 
அன்னபா னாதிகளை யயின்றானே 

லவனிடுக்கண் ணடைந்துபாரில் 
பின்னரே மலப்புழுவா யுதிப்பெனொரு 

பிரமகற்பம் பெருகுபூசை 
தன்னைநேரில்லானைப் புரியான்முள் 

ளுடைமரமாய்ச் சனிப்பன்றானே 
715 அண்டர் நா யகன்பூசை புரியாம 

லன்னியகன் மத்தையன்பால் 
கொண்டுதான் புரிவானேற் கோடிசன்மஞ் 

சூகரமாய்க் குலைவானீல 
கண்டனா னவன் பூசை புரிவதன்முன் 

னீர்பருகிற் கடையனாவான் 
துண்ட வான்மதி யணிவான் பூசைபுரி 

யாதுண்பான் சுணங்கனாவான் 


12 


716 ஈசனார் பூசனைக்கு முன்மனையி 

லனதான மீந்தி டானேல் 
பூசையாய்க் கோடிசன்ம முதித்திடுவன் 

திருநீறு புனைந்திடாமல் 
நேசமோ டனமருந்திற் கோடி சென்மங் 

காக்கையாய் நிகழ்வனிற்றை 
ஆசையோ டணியாமலன தானஞ்செய்யிற் 

கழுகா யலைகுவானே 


13 


717 சென்னியின்மே லருடிரிபுண் டாம்புனையா 

மறையவர்க்குந் தீம்பாலர்க்கும் 
அன்னமருந் துறக்கொடுத்தான் கருங்குரங்காய்த் 

திரிந்துழல்வ னானார் 
முன்னர்ச்சொன் னமுறைசாட்டங்கத் 

துடனிறைஞ்சான் 
மலைப்பாம்பாய்ச் சுழல்வன் சூழல் 
மன்றுவலம் புரியாதான் செக்கிழுக்கு 
மேறாக வருவன்றானே 

14 


171 


அபராதங் கூறிய வத்தியாயம் 


15 


718 இசைபயிலுந் தோத்திரங்க ளீசன்முனம் 

பழிச்சாத வீனனென்றும் 
வசைபுனையு மூகனாய் வந்திடுவன் 

சிவாலயத்தில் வணங்கிநாளும் 
நசைபுரியுஞ் சேவைசெய்யா னந்தகனாய்ச் 

செனித்திடுவ னாகமுன்னர் 
விசைபுரிய நடித்திறைஞ்சான் மூத்திரகூ 

பத்திடை வீழ்குவானே . 
719 மயிலருகே வந்தனைய மலைமகளை 

யிடத்துவைத்தவள் ளலவன்கோயில் 
எயிலருகே மலசலத்தை பிறக்குமவன் 

கோடிகற்ப மினர்கூடி 
குயிலுமல மடுவில்விழுந் திடருறுவ 

னாலயத்திற் கோழைமூக்கில் 
பயிலுமல் நீர்விடுத்தான் கோழையுறு 

நரகத்திற் படிகுவானே 
720 என்னையுடை யானருளால் வீற்றிருக்குஞ் 

சிவலிங்கத் தெண்ணெய்க்காப்பு 
மன்னியதில் வைகாம லபிடேகத் 

திரவியத்தா லவயங்க நீக்கிப் 
பின்னரும்புற் குச்சிலிட்டு மலினமறப் 

பூசியாப் பேதைநாளும் 
மன்னியகற் பங்கோடி கொதிக்குமெண் 

ணெய்க்கொப்பரை யின்மறிகுவானே 
721 வீட்டின்ப மனுபவிக்கு விழைவுடையார்க் 

கண்ணலருள் வேண்டுமென்றேறே 
நாட்டுஞ்சொன் மறைகூறும் விதியுணர்ந்து 

பயந்துலக தநான்றாளில் 


16 


17 


- 


718 ஆம் பாடல் - பழிச்சாத வீசனென்றும் என்றுங் காணப் 

படுகின்றது . 
721- ஆம் பாடல் பயந்துலகதனாற்றாளில் என்று காணப் 

படுகின்றது . 


172 


கும்பகோணப் புராணம் 


18 


மூட்டுந்த னன்புபொது வகற்றியபத் 

தியிற்றொழுதான் முத்திவீடு 
காட்டுந்தண் ணளிகொழிக்கு மானந்தக் 

கடலழுந்திக் களிப்பன்றானே 
722 வீடளிக்குந் தா தாவும் வினையொழிக்குங் 

கருணையனும் விமலனென்றே 
தாடொழுது களியாமன் மற்றைய புத் 

தேளிரடி தனைப் போற்றல் 
தேடுசுவை யாரமுது செங்கையிலே 

யிருப்பவது தெளிந்திடாமல் 
ஓடுமுடை நாற்றமுறுந் தாதருந்து 

மவனிழிபுக் கொக்குமன்றே 


19 


20 


723 என்றுகுறு முனியோகிக் கிசைத்தவண 

மிவ்வாறென் றிமையோர் கேட்ப 
நன்றுரைப்பச் சிவயோகத் தருமறையோன் 

பின்புபெறு நலமேதென்னத் 
துன்றுபிறப் பொன்றினுக்கோ ராயிரம்பல் 

லுருவெடுத்த துன்பமெல்லாம் 
கன்றுமுளத் தொடுபொருந்தி யொருகாலத் 

திருவினையைக் கடந்தானம்மா 
724 அப்போதே பூசுரனா யடைந்தரிய 

கேதாரத் தண்ணல்பாதம் 
முப்போது மரிச்சனைசெய் திருவினையாங் 

கடல் கடந்து முத்திபெற்றான் 
ஒப்பாரு மில்லானைச் சிவயோகத் 

தரிச்சனைக ளுஞற்றுவாரேல் 
தப்பாது விண்ணவர்க்குஞ் சார்வரிய 

தொருவீடு சார்வாரன்றே 


21 


725 மயிர்க்கடையி னெருப்பாற்றைக் கடக்குமவ 

னெனமதித்து மத்துச்சேந்த 


173 


அபராதங் கூறிய வத்தியாயம் 
தயிர்க்கு நிகர் மனச்சுழற்சி தவிர்ந்து கரங் 

குவித்திறைஞ்சி தாழ்ந்து போகி 
உயிர்க்குதவுங் கருணையொள் ளிழையா 

ணாயகனை யுவந்து போற்றி 
செயிர்க்குணங்க ளவை நீக்கிச் சேவித்தாற் 

பரகதியைச் சேரலாமே 


22 


726 வேதமூல காரணமான வீட்டின்ப 

மளிக்குமவன் விமலனேகாண் 
ஆதுலராங் கடவுளர்க ளவ்வீடு 

கொடுக்குமங்கை யறியாரெங்கண் 
மாதுபாகனுக்குரித்து முத்தீவீ 

டென்மறைகள் வழுத்துமாற்றால் 
ஓதிவா லுணர்வுடையோர் சிவபூசை 

யனுதினமு முஞற்றல்வேண்டும் 


23 


727 அளவிறந்த புண்ணியங்கள் புரிந்தவருக் 

கல்லாம் லையன் பூசை 
உளமருவ மாட்டாது சிவனருளைப் 

பெற்றவரே யுவந்து செய்வார் 
வளமருவு சிவபூசை வயத்ததே 

யானந்த வடிவாமுத்தி 
விளையுமறை துணியிதுவே யினிமொழிவ 

திலையெனவும் விளம்புமன்றே 


24 


728 


எனக்கமலப் பொகுட்டரசு வீற்றிருக்குஞ் 

சதுமுகன் முன் னிமையோர்க்கெல்லாம் 
மனக்கவலை நீக்குதிர் நம் பரசிவனே 

பிரமமென மதிப்பச்சொன்னான் 
சினக்களிற்றின் மருப்பொசிக்குங் கோளரிதா 

மரைக்கோயிற் செல்வியம்பொன் 
தனக்குவடு பாய்ந்துழக்க முறுக்குடையும் 
பசுந்துளபத் தாரினானே . 

25 


அபராதங் கூறிய வத்தியாயம் 

முற்றும் . 


174 


கும்பகோணப் புராணம் 


விபூதி மகிமை கூறிய வத்தியாயம் 


வேறு 


729 நித்த மர்ச்சனை நிகரி லான்றனைப் 

புத்தியங் கொருப்படப் புரிகு வார்க்கெலாம் 
முத்தியும் போகமு முறையி னல்கிடுஞ் 
சித்தியாந் திறமினிச் செப்பு வாமரோ 


1 


730 விடியி லெழுந்து வெண்ணீறு பூசியே 

பொடியணி மேனியன் புனித நாயகன் 
அடிமலர் நினைந்து தன் னகத்து நீங்கிப்போய் 
முடிசவு சாதிக ளியாவு முற்றியே 


2 


731 தண்புனற் படிந்த பின்றாணு ரூபமாம் 

பண்புறு நீறுட லெங்கும் பாலித்த 
வெண்பொடி நானமென் றுரைக்கும் வேதங்கள் 
எண்பயி னானமற் றிரண்டுதா னென்பர் 


3 


732 


வாருண நானமு மறைகள் கூறிடும் 
மாரு ளாக்கி நேயமு மன்பொடும் 
சீரு நானமற் றிரண்டுஞ் செய்கபொன் 
தாறு கொன்றையன் றாளுக் கன்பரே 


4 


5 


733 இரண்டு நீர்படித லென்னெனில் வெண்டிரை 

புரண்ட நீர்படித லேபோது மென்பிரேல் 
திரண்டுறு புறத்தழுக் கொன்றுந் தீர்த்திடும் 

உருண்டுறு முளத்தழுக் ககற்ற வல்லதோ 
734 பூதிநீ ராடலே புறம்பு முள்ளுமார் 

கோதுறு மழுக்கெலாம் நீக்குங் கூறிய 
மாதுய ரிடும்பையில் வாருண நா னம்விட்டு 
ஆதிநீ றணியினு மடையு மின்பமே 


175 


விபூதி மகிமை கூறிய வத்தியாயம் 
735 கூசிநோய் வயத்தனாய்க் குளிரு நன்னதி 

வாசநீர் படிந்திலா னெனிலும் வண்மையால் 
ஓசைகொ ணீற்றிலுத் தூளனஞ் செய்யின் 
பூசனைப் பயனெலாம் பொருந்து மென்பவே 


7 


736 ஆற்று நீர் படிபவ னண்ண லுண்மகிழ் 

நீற்றிலுத் தூளன நேர்கி லானெனின் 
தோற்றுநீ ராலின் பயன்க நன்னிலான் 
போற்றுநீ றாடலா வசியம் புண்ணியம் 


8 


9 


737 ஆக்கினே யம்மெனப் பூதி யாடலை 

தூக்கி நான் மறையெலாந் துதிக்கு மாகையால் 
தேக்ககம் புறத்தழுக் கொழுக்கந் தீர்த்தமாம் 

பாக்கிய நீற்றின்மே லென்கொல் பாரிலே 
738 புழுக்குரம் பையெனப் புகலுங் காயமும் 

விழுப்புமா மண்ணல்வெண் ணீறு மேற்படில் 
அழுக்குறு பாவங்க ளனைத்து மாய்ந்திடும் 
ஒழுக்க நான் மறைகளு முரைக்குஞ் சத்தியம் 


10 


வேறு 


739 நித்தியங் கோடி தீர்த்த நீர்படிந் தாலுமன்னோன் 

சுத்தனோ நீறுபூசான் தூயவெண் ணீறுபூசில் 
பத்தியாய்க் கோடிதீர்த்தம் படிந்திடும் பயனு 

முண்டாம் 
மெத்திய பாவகோடி தீர்ந்து பின் விமலனாவான் 

11 
740 விதித்தவெண் ணீறு தன்னை மெய்யெலாம் புனைந்த 

மேலோன் 
மதித்திடு மகிமைதன்னை மறைகளு முணரமாட்டாத் 
துதிக்கில ரறிவரென்னிற் சோதிக்குஞ் சோதியான 
மதிக்கொழுந் தணியுமெங்கள் வானவ னறியு 

மன்றே . 

12 


176 


கும்பகோணப் புராணம் 


741 நீறுடல் தரித்துவேதம் நிகழ்த்திய கன்மஞ்செய்க 

மாறுபட் டணியானாகில் வைதிகக் கன்மம் பண்ணும் 
பேறுமற் றடையான்கண்டீ ராகையாற் பெரிய 
நீறறைத்தே றுறவணிந்தபின் னர்வைதிக கன்மஞ் 

செய்வன் . 13 


742 மெய்யெலா நீறுபூசும் விருப்பிலான் சுத்தன்கையன் 

பொய்யது மவனேயாமாற் புண்ணிய நீறுபூசும் 
துய்யனே சுத்தர் தம்மிற் சுத்தனாய்ச் சொல்லும் வேதம் 
செய்யவெண் ணீறுபூசான் றீராத பாவியாமே 

14 
743 அனந்தநற் றீர்த்தந்தன்னி லாடிய பயன்களோர்கால் 
வனைந்தவெண் ணீறுத்தூளம் புனைந்தவன் றனக்கு 

வாய்க்கும் 
நினைந்துமுக் காலந்தோறு நீறுமெய் யணிந்தா 

னொன்னார் 
கனந்தருங் கண்டன்றானே யவனெனக் கழறும் 

வேதம் 15 
744 மூன்றெனுங் காலந்தோறு முதல்வன் வெண் ணீறு 

பூசான் 
மான்றதோர் பதிதனாகுமேன் மறைமுழங் குமாற்றால் 
ஏன்றகா லங்கடோறு மிடைவிடா தணியவேண்டும் 
ஆன்றமைந் தடங்கிவேத மாய்ந்தவர் யாருமன்றே 

16 
745 இருமினுந் தும்மினாலு மிருந்து கொட்டாவிவிட்டுப் 

பொருமினு மலசலாதி போக்கிய போதுமன்னம் 
தருசுவை நுகர்ந்தபோதுந் தண்புல் பருகும்போதும் 

பெருமித நீறுபூசிற் புனிதனாய்ப் பிறங்குவானே 17 
746 அறையுமிக் காலம்வெண்ணீ றணிந்திடான் பதித 

னாவான் 
நிறையுநீர்ப் படிதலாதி நிகழ்த்திய கன்மமெல்லாம் 
முறையுடன் புரிந்தானேனு முதல்வன் வெண் 

ணீறுபூசான் 
இறையுநற் புனிதனாகா னென்றெடுத் துரைக்கும் 

வேதம் 18 


விபூதி மகிமை கூறிய வத்தியாயம் 

177 
747 அக்க நன் மணியும் வெண்ணீறாடலு மணிந்தபின்னர் 

மிக்கமுப் புண்டரத்தை மிலைந்தரிச் சனைகள் செய்தால் 
தக்கதோர் பயன்களெல்லாந் தருமிவை தரியானாகில் 
தொக்ககன் மங்கட்கன் னோனருகனாய்ச் 
சொல்லலாமே 

19 


748 ஒளிசெய்வெண் ணீறுபூசு மொருவனெவ் 

விடத்திலேனும் 
சுளியுமெவ் வியல்பிற்றேனுஞ் துன்மர ணத்திலேனும் 
விளியுமிவ் வுடலம்வீழ்ந்தால் விமலமாய்ச் 

சிவலோகத்தில் 
களிதரும் விமானத்தேறிக் கண்ணுதன் முன்னம் 
சேர்வார் 

20 


749 ஆகையா லண்ணல்வெண்ணீ றனுதின 

மன்பினளித் ( து ) 
ஆகமோ டணியும்போழ்திற் றாணுவி னாமங்கூறின் 
ரோகமாம் பாவகோடி முடிந்தது சாம்பராமேல் 

நாயகன்ற னீற்றின் பெருமையாரி யம்பவல்லார் 21 
750 இங்கிவை வேதநான்கு மியம்பும்வெண் 

ணீற்றின் தன்மை 
உங்களுக் குரைத்தேனென்ன வும்பர்க 

ளிறைஞ்சியையா ! 
மங்குதுன் மரணந்தன்னால் வனந்தனி 

லடைந்தாருக்கும் 
பொங்குவெண் ணீறுபூசிற் கதியுண்டோ ? 
புகல்வாயென்றார் . 

22 


751 


அவ்வுரை கேட்டுவானோர்க் கலைகடல் மதித்து நல்ல 
செவ்விய வமுதமீயுஞ் சீதர னுவந்து தீந்தேன் 
கொவ்வைவாய்க் கருங்கட்டோகை கூந்தலங் 

கவுரிகேள்வன் 
சைவவெண் ணீறுபூசுஞ் சரித்திரஞ் சாற்றலுற்றான் 23 
231 


178 

கும்பகோணப் புராணம் 
752 முற்படு காலந்தன்னின் முதுக்குறை யந்தணாளன் 

சொற்படு வேதங்கற்ற துசவா னென்னுந்தோன்றல் 
அற்பொடு வாரணாசிக் கருந்தமிழ் நாடு நீங்கிக் 
கற்பொடு வனத்திற்செல்வானக் கதிரவன் 

மறையக்கண்டான் 24 


753 ஆறணி வேணியான் னருள் பெறா வசடர் தங்கள் 

பேரறி வதனைமாயைப் பெருகிருள் மூடுமாபோல் 
காரிருட் படலஞ்சோதி கானத்தைக் கவர்தலோடும் 
ஓருமம் மறையோனந்த வனத்திடை யுற்றானன்றே 

25 


754 உற்றவம் மறையோன்கங்கு லொழிந்தரு 

ணோதயத்தில் 
பெற்றமூர் பெருமானின்பப் பேரருள் 

கிடைத்தோனுக்குத் 
துற்றிய பசுனீகாரத் துன்னிருள் கிழியத் தோன்றும் 
சிற்சுடர்ச் சோதிபோலுந் தினகரன் தோன்றக் 
கண்டான் . 

26 


755 புலரும்வை கறையிலையன் பூங்கழற் கமலஞ்சிந்தை 

அலருற விருத்திபோற்றி யருங்கடன் முடித்தபின்னர் 
பலர்புகழ் நீற்றினானம் பரிவுட னாடிச்சிந்தை 
மலர் துச வானுமந்த வனத்திடை வருதலாகும் 

27 
756 பின்னொருமறை யோன்வெய்ய பாதகம் பெரிதுஞ் 

செய்தோன் 
அந்நெறி செல்லும் வேளை யடல்விடந் தீண்டலோடும் 
தன்னிறி விழந்துமாழ்கித் தலைமிசைக் கொண்டு 

சேர்வான் 
நன்னெறி வினையாலந்த நான்மறை யவனைக் 
கண்டான் 

28 
757 துசவான் றன்னைக் கண்டு சோர்ந்திடு மறையோன் 

சொல்வான் 
நசையுநர்க்காக்குஞ் செஞ்சொனான் மறைமுனிவ ! 

நாயேன் 


விபூதி மகிமை கூறிய வத்தியாயம் 

179 
இசையும் வெவ்வினை யாலிக்கானே குழியெரிவாய்க்கும் 
வசையுறும் வெவ்வராவின் வல்விடந் தீண்டிற்றன்றே 

29 


758 


கூறினன் கூறாமுன்னங் கொடுவிடந் 

தலைக்கொண்டாவி 
பாறினன் போலவீழ்ந்த பரிபவ நோக்கியெல்லாம் 
தேறுமா முனிவனந்தோ செழுமறைக் 

குலத்துளோனுக்கு 
ஊறுவந் துற்றதோவென் றிரங்கின னுருகினானே 30 


759 அகத்ததோ புறத்ததோவென் றாவிபோ 

மமைதிதன்னில் 
முகத்துட னெற்றி தன்னில் முக்கணான் கழல்களுன்னி 
மகத்துவ முனிவனீறு வனைந்தனன் வனைந்தவேலை 
மிகச்சுழன் றெரியுங் கண்ணார் வெஞ்சமன் 
றூதாவந்தார் 

31 


760 ஆர்த்தன ரரிகள் போலு மழன்றெரி பொங்குகண்ணார் 
பார்த்தனர் மறையோர்நெற்றி பானிலா 

வெரிக்கு நீற்றைக் 
கூர்த்தனர் நோக்கிக் கைகள் குலைந்தனர் காலதூதர் 
வேர்த்தன ருடலமெல்லாம் நடுங்கினர் விலகி நிற்பார் 

32 


761 நமரங்கள் கேளீரிந்த நான்மறை யாளன் பாவத் 
திமிரங்கொள் சிந்தையானென் றெண்ணிலீர் 

திருவெண்ணீறு 
பிமரங்கொ ளுடம்பு நீங்கும் பெற்றியிற் 

கிடைக்கப்பெற்றான் 
தமரங்கொள் நீர்சூழ்பாரிற் றபோ தனர் 

தலைவனானான் 


33 


150 


கும்பகோணப் புராணம் 


762 அவரவர் புரிந்தகன்ம மனுபவ விதியென்றாலும் 

இவர் தரு வெண்ணீறாபத் திலங்கிய திறத்தினாலே 
கவர் தரு பாவமெல்லாங் கனல்படு பஞ்சியாய்த் 
துவனினி யெம்மாற் செய்யு முயிரச்சந் 

தீர்ந்துவிட்டான் 


34 


763 அந்திய காலந்தன்னி லரன்றிரு வெண்ணீறள்ளி 

முந்துகே சாதிபாத மூழுதுட லணியப்பெற்றால் 
பந்தமாஞ் சென்னகோடி பவக்கட றூர்க்குங்கண்டீர் 
தந்தபுண்ணியங்கள் கோடி தவத்தினாற் 
றறிக்கக்காட்டும் . 

35 


764 புண்ணியங்கள் கோடி கோடி புரிந்தவர் தமக்கேயன்றி 

அண்ணனீ றிரண்டு தூளி யாயினு மணியலாமோ 
எண்ணில புண்ணியங்கள் முன்பிழைத்தவ 

னிவனேயாகும் 
நண்ணுமுத் தூளணந்தா னயந்துட 
வணியும்பேற்றால் 

36 


765 எனச்சில ரியமதூத ரியம்பிடச் சிலவர்சொல்வார் 

உனத்தகு நீறுத் தூள முடம்பெலா மணியப்பெற்றால் 
வினைக்கொடுங் கிரியை நூறி வீட்டையு 

மளிக்குமோ தான் 
இனைத்து நீர் சொன்மீனென்னக் கேட்டவர் 
நிகழ்த்துவாரால் 

37 


766 நீறணு வொன்றேதேனும் நிகழ்ந்ததிற் பாதியேனும் 

ஈறுவந்தணுகும் வேலையணிந்திட வெய்திற்றென்றால் 
விறுமால் விடையோன்போன்று விரிசடா 

மழுவுந்தாங்கி 
நாறுபூங் கொன்றை வேய்ந்து கயிலையி 
னண்ணுவாரே 

38 


விபூதி மகிமை கூறிய வத்தியாயம் 

181 
767 பரம்பு நிருலகி னிறுபாகரணு வேனுமிப் புவிபெற்றத் 

திரம்பெறு கதிபெற்றாரைச் செப்பிடில் கணிதமின்றே 
திரம்புமுத் தூளமின்னோ னிகழுமா பத்திற்பெற்று 
வரம்பெறு மிவன் தன் சீர்த்தி யாவரே 

39 
வழுத்தற்பாலார் 
768 பாதமே தொடங்கிச் சென்னிபரியந்தந் 

திருவெண்ணீறு 
மீதுற வனை தனானே விளம்புமுத் 


தூளணப் 


- 


ஏதம் தகற்றுமின்னோன் மெய்யெலா 

மிலங்கப்பூசிச் 
சாதலு மணியதென்றா லிவன்புகழ்ச் 

சாற்றலாமே 


40 


769 பாரிடை யனேகபாவம் பயிற்றுமிப் 

பனவனிந்தக் 
காருறு வனத்தில்வீயக் கதியும்வந் 

தெய்திற்றென்றால் 
ஓரிலமற் றொருவர் தம்பா லொண்ணித் 

செல்வமெய்தும் 
சீருறு காலந்தன்னைத் தேவர்க்குந் 

தெரியலாமே 


41 


770 பூசுரன் றனக்குவந்த புன்கணை 

யொழிக்கவிந்தச் 
சூழ்ச்சியு நுழையாதாகக் கானிற்றுலங்கு நீ 

றெய்திற்றம்ம 
பேசு நல் வினையினுற்ற பெரும்பய 

னுதவமூட்டும் 
ஈசனார் திருவுள்ளத்தை யாரறிந் 

தியம்பவல்லார் 


42 


771 இவன்றனக் கெளிதாய்முத்தி யிப்பொழு 

தெய்துமுள்ளம் 


182 


கும்பகோணப் புராணம் 


கவன்றது விடுமினீறுங் கதிக்கொரு 

துணையாய்மேவும் 
துவன்றுவெண் ணீற்றைத் தானேதொன்னில 

வரப்பிற்றேடிச் 
சிவன்றிரு வருளிற்றோய்வர் செம்பொரு 

டெளிந்தமேலோர் 


772 எய்துகற் கரியமுத்தி யெளிதுவந் 

தெய்தநல்கும் 
மெய்தரு நீற்றுமேலாய் விளைந்தபாக் 

கியங்களின்றால் 
மைதரு மறையோன்மெய்யில் 

வனைந்தவெண் ணீறுகாணச் 
செய்தவ நமக்குவாய்த்த திறத்தையென் 

சொல்வேமென்றான் 


44 


773 நீற்றினை யணிந்தவிந்த நீதிமான் 

தன்னைக்காணும் 
பேற்றினை யடைந்தோ நாமும் பெருந்தவத் 

தலைவரானோம் 
தோற்று மித்தின நமக்குத் தூய நற் 

றினந்தானாய்த்து 
சாற்றருந் தவத்தா னீமறை தரித்தவன் 

றன்னைக்கண்டோம் 


45 


774 நெற்றிமே னீறுதாங்கு நீதிமான் 

றன்னைக்காண 
வற்றிடாத் தவங்கள் கோடி யிழைத்தவர் 

தமக்கேவாய்க்கும் 
பெற்றுளோ மிவனைக்காண விதற்குமேற் 

பேறுமுண்டோ 
கற்றைவார் சடையாற் காணுங்காட்சியக் 

கானிற்பெற்றோம் 


16 


183 


விபூதி மகிமை கூறிய வத்தியாயம் 
775 பொறையிலிம் மறையோனுக்குப் 

பாவங்கள் போக்குவித்த 
மறையவர் பெருமானுக்கு வருதுசவானைக் 

கண்டோம் 
கறையறு சான்றோருக்குஞ் சான்றவன் 

களை கணான 
துறைபெறு நீறு நல்குங் கொடையினிற் 

றான்சூரன் 


47 


776 சாந்தநற் சதுரன் சீலன் தயாபரன் 

றண்சம்பன்னன் 
ஏந்தலித்து சவான்றா னீசனுக்கி 

னிய நண்பன் 
போந்ததோர் தெரிசனத்தா லிவனருள் 

புனிதநீற்றால் 
வாய்த்தது சிவசாரூப மாயுமிம் 

மறையோனுக்கே 


48 


777 ஈசனுக் குவகையார்மே லென்னில்வெண் 

ணீறு தம்மேல் 
பூசிய புனிதர்மேலும் புனித நீறணீந் 

தோர்க்கண்டு 
நேசமோ டிறைஞ்சிப்போற்று நீதியான் 

மேலுங்கண்டீர் 
ஆசையோ டவரையென்று மகன்றிடா 

னெங்களையன் 


49 


778 வெண்பொடி யணிந்தவிந்த விப்பிரன் 

றன்னைகக்ண்டது 
ஒண்பெருந் தவமோவன்று வுரைத்தி 

டிற்றெய்வாதீனம் 


184 


கும்பகோணப் புராணம் 


எண்பெறு நமக்குமேலை யின்பவீ 

டெய்துங்கண்டீர் 
திண்பெறுந் திருவெண் ணீற்றுச் செழுந்தவன் 

தெரிசனத்தால் 


50 


779 இன்னவா றுள்ளந்தன்னி 

லெண்ணிய கால தூதர் 
மன்னுமித் திறத்தாற்றன்ம 

சங்கடம் வந்ததம்மா 
என்னையென் றுரைக்கிலின்னோன் 

றனைக்கவர்ந் தேகினோமேல் 
கொன்னவில் பரசுபாணி கணங்களால் 

குலைகுவோமே 


51 


780 அன்றி நல் லறத்தின் மேனியருடிரு 

நீற்றினானை 
நின்றநாம் பிணித்துச்சென்று நிருபன் முன் 

விடுத்தாமென்றால் 
துன்றுவெண் ணீற்றினானைத் தொடச்சொன்னாரி 

யாவரென்று 
மென்றிதழ் கடித்துக் கூ ற்றும் 

வெகுண்டெமையார்க்கு மென்பார் 


52 


781 விட்டுநாஞ்சொல்வோ மென்றால் 

வெஞ்சினக் கூற்றினானை 
பட்டுநா மகலப்போமோ படுத்திடிற் 

கணங்கள் கொல்வார் 
எட்டும் வெங்கனலி யுற்றவிருதலைக் 

கொள்ளியுறும் 
கட்டெறும் பொத்து நின்று கலங்குதற் 

கடனோவென்பார் 


53 


780 -- மூன்றாமடியில் ணீறு நாளை - என்று காணப்பெறுகின்றது . 


185 


182 


விபூதி மகிமை கூறிய வத்தியாயம் 
உருத்திர கணங்களிப்போ 

துற்றிடுவா ரெலனாமு 
மருத்தியி னொருவவாகு மன்றியோ 

ரடியதேனும் 
கருத்துறப் போக்கப்போமே வென்றவண் 

காத்து நிற்பார் 
கிருத்துறு கணங்கள் செல்லுந் திசைதொறு 

நோக்குவாரால் 


54 


783 சங்கா ! சிங்கரேசா ! சார்வரோ 

வென்று சொல்வார்க்கு 
இங்கு நீ றணிவார் தம்மை யிமைப்பொழு 

தெதிர்வோமென்னும் 
பொங்குறு மூவகைய ரிப்போ திவண் 

புகுவரென்னா 
இங்கெவன் சங்கையென்றவ் வேந்தலைச் 

சூழ்ந்து நிற்பார் 


55 


784 பூதிமெய் யணிவார் தம்மை யழைத்திடப் 

புவனமினற 
மாதொரு பாகனேவ வருசிவ 

கணங்களாவார் 
காதலின் முகமலர்ந்து களிப்புறு 

நகையினோடும் 
ஆதரத் துரைமுன்னாக வடைந்துபின் 

னன்புஞ்செய்வார் 


56 


785 கலைத்தொழிற் படுத்ததென்பாற் கனிந்திடுங் 

கானஞ்செய்வார் 
தலைத்தரு மன்பினாலே முகமனுஞ் 

சாற்றியும்மை 


24 


186 


கும்பகோணப் புராணம் 


நிலத்திைைடக் காணப்பெற்றோ மென்றெடுத் 

துரைத்து நீவிர் 
அலைத்தநீர் வேணியான்முன் னணைகுவீ 

ரென்றழைப்பார் 


57 


786 விலகிவில் லுமிழுஞ்செம்பொன் விமானத் 

தினடுவணேற்றி 
மலர் தரு மன்பிற்சூழ்ந்து சென்றிட 

வருவீரிப்போது 
அலைதரு நமர்காள்சற்றோ ரரைக்கண 

நிற்பினென்பார் 
இலகுற விண்ணுமேதோ வந்திலா 

ரென்றுஞ்சொல்வார் 


58 


787 தாயி 
தாயினு 

னு மினியவெங்கள் சங்கரன் 

றனது நீற்றால் 
வாய்தரு மேனியாரை மறப்பனோ 

வென்றுஞ்சொல்வார் 
ஆய்தரு கணங்கடம்மை யனுப்பவுஞ் 

செய்வானென்பார் 
வேய்த்தோ ளமரனான் விருப்பெலா 

மவர்பாலென்பார் 


59 


788 நீற்றொளி பழுத்தமெய்யர் தங்களை 

நிழல்வெண்டிங்கள் 
கீற்றொளிர் வேணியானங் கேளிரென் 

றுவக்குமன்னோர் 
ஆற்றிய பாவமெல்லா மகற்றி நன் 

முத்தி வீட்டில் 
ஏற்றுவ னென்று சொன்னா னென்றெடுத் 

தியம்பும்வேதம் 


60 


விபூதி மகிமை கூறிய வத்தியாயம் 


187 


789 


மறைகளின் றுணிபுகூறி மகிழ்திரு 

நீறுபூசும் 
அறிவுடை யாரேயைய னருளெலா 

மடையக்கொள்வார் 
அறையுமற் றன்னோர்பாலிற் பராமுகஞ் 

செய்யானென்று 
முறைமையாற் கணமிப்போதே முன்னுவர் 

காண்மினென்பார் 


$ 1 


790 எவ்வகைப் பட்டானேனு மெப்பவம் 

புரிந்தானேனும் 
செவ்விய நீறுபூசுஞ் செய்கையோ 

னானேயென்னும் 
அவ்வகை யிவன்பாற்காட்ட வனுப்புவன் 

கணங்கடம்மைக் 
கொவ்வைவாய்க் கவுரிபாக னென்னவுங் 

கூறுவாரால் 


62 


வேறு 


791 இவைபோல்வன பற்பல கூறியெதிர் 

அவையம தூத ரவ்வாருயிரைக் 
கவராது விடாது கலங்குமுழிச் 
சிவராச கணங்கள் செறிந்திடுவார் 


63 


792 அணைந்து மகிழ்ந்து புறந்தரவே 

அலமந்து நான்மறை யாளனுயிர் 
விலகும்பொழு தம்பொன் விமானமொடும் 
குலவுங்கண நாதர்கள் குப்புறுவர் 


64 


793 குப்புற்ற கணங்கள் குலச்சுருதி 

செப்புற்ற வெண்ணீறு புனைந்தசிவம் 
ஒப்புற்ற வனைத்தொழு தாருருகித் 
துப்புற்ற மனக்களி துள்ளினரால் 


65 . 


188 

கும்பகோணப் புராணம் 
794 வெண்ணீறு புனைந்தனர் மேனியிலெம் 

கண்ணாள் கலங்கலை யென்றுகனிந்து 
எண்ணாதவ ரோடுமியம் பினரால் 
மண்மேலுனை யார் நிகர் வார்களெனா 


68 


795 


மாணிக்க விமானம் வளைந்தநடு 
சேணிற் கதிரொத்த செழுந்தவிசில் 
ஆணிக்கலை யோயமர் கென்றலரால் 
பூணிப்பொலி பூசைபுரிந் தனரால் 


67 


796 ஆர்த்தார்க ளவ்வேலையில் விண்ணமரர் 

தூர்த்தார் மலர்மாரி துதைந்தனரால் 
போர்த்தா ரரமங்கையர் பொற்பு நடம் 
கூத்தாடினர் கொம்பரி னிம்பரிலே 


68 


வேறு 


69 


797 தழங்கின வலம்புரி தாரை சின்னமும் 

முழங்கின துந்துபி முருடு சச்சரி 
செழுங்கருவிகள் செவிக்கமுதிற் சேர்ந்தன 

எழுங்கதிர் விமானமும் விண்ணி னேறிற்றே 
798 கொண்டனர் படர்ந்தனர் குலவு வான்வழிச் 

தண்டலிற் சிவகணத் தலைவர் வெண்டிரி 
புண்டா நீற்றணிப் பூசு ரன்றனை 
மண்டொளி விரித்திடுங் கட்டிலை மால்வரை 


70 


799 அடுத்தன ரின்னரு ளாழி யான்முனம் 

விடுத்தனர் பனவனு மெய்வி திர்த்தனன் 
கடுத்ததும் பியமணி கண்ட னின்னருள் 

கொடுத்திடப் பணித்தனன் கும்பிட் டேத்தினான் 71 
800 ஏத்துபு நின்றவவ் வேந்த லுக்கருள் 

பூத்தா சிவகணத் தலைமை பூண்டுற 
பார்த்தனுக் கருளினான் பணிந்திட் டானுயர் 
மாத்தவ மறையவன் மகிழ்ந்து பெற்றனன் 72 


189 


விபூதி மகிமை கூறிய வத்தியாயம் 
801 மான்மழுச் சூலமும் வளரும் வெண்பிறை 

தான்மலர் வேணியுந் தழற்க ணெற்றியும் 
தான்கண வானவர் வணங்கு நன்மையும் 

ஊனமில் செல்வமு முயர்வும் பெற்றனர் 
02 அந்திய காலத் திலைய னீற்றருள் 

வந்திடு தன்மையால் மாத வம்புரி 
இந்திரற் கரும்பத மெளிதிற் பெற்றனன் 
உந்திய விட்டினா னுடம்பு நீங்கினான் 


73 


74 


803 மூன்வித்தன்மை யாலையனீற்றையே நான் மறையால் 
முனாற்கலத் தருமேமுறை விதிப்படி 

மிலைந்திட்டாலவர் 
மமரோர் வழுத்தற் பாலதோ 

75 
804 வேதவே தாந்தங்கள் விதிக்கும் பூதியை 

பாதக ரென்றவர் பரிந்து பூசினால் 
வாதனை யடைந்திடா ரின்ப ரூபமாம் 
மாதொரு பாகனுமருள் வழங்குமே 

76 


805 ( ஒப்பிலா தவரணி ) நிற்றை யின்னுயிர் 

வைப்பெனத் தரித்திடா மடமை யுற்றவர் 
செப்பிய வுடலினாற் தீண்டப் பெறாதவர் 
வெப்புறு நரகமே விளையு மேலைக்கே 


77 


806 தரித்தவன் பூதியைத் தணப்பில் பாக்கியம் 

வரித்தவ னுலகினில் வாழு முத்தமன் 
விரித்த நான்மறை யெலாம் லிளம்பும் பூசைக்கும் 
உரித்தவ னஞ்செழுத் துணறற் பாலதோ 


78 


807 இந்துவார் சடையினான் கணங்க ளவ்வழி 

வந்தது மறையவர் கொண்டு வான்வழி 
பந்தமில் படர்ந்தது நோக்கி யஞ்சியே 
உந்துவெங் கூற்றுவன் தூத னோடினான் 

79 
B03- ஆம் பாடல் உள்ள ஏடு முறிந்திருப்பதால் பாடல் நன் 


கமைய வில்லை 


190 


கும்பகோணப் புராணம் 


808 


என்றருந் தமிழ்முனி யிட்டியம்பி 
சென்றவிங் கனியிதழ்க் கொண்ட லூர்தியான் 
வென்றிமால் விடையினான் குடந்தைவீற் 

றிருந்தோள் 
க்குரைத் திட்டானரோ 

80 


..... 


விபூதி மகிமை கூறிய வத்தியாயம் 


முற்றும் 


art. 


808- ஆம் பாடல் உள்ள ஏடு முறிந்துளது 


191 


கலிவிடம்பன் அத்தியாயம் . 


1 


1 


809 மாயன் தன்னை வணங்கி மதுமடை 
பாயுந் தாமரை யோனும் பகருவான 

என் 
தூய னீறுதரிக்க வறிவிலான் 

மேய தோர்கதி யென்கொல் விளம்பென 
810 கேச வன்னிது கேட்டி யுனக்கு நான் 

நேச மோடு நிகழ்த்துவ னென்றெடுத்து 
ஆசை யோடறை வான்முத லாமுகம் 

பேசு சீர்த்தி ரேதாயுகம் பின்னுகம் 
811 இந்தமூன் றுகத்தி யாவரு மெந்தைதான் 

தந்த நீறு வரிக்கக் கலியுகத்து 
உய்ந்து போநெறி யோர்கில ராகையால் 
வெந்த நீறு தரிக்கும் விருப்பிலார் 


2 


3 


812 மறைகள் கற்று மதிமல ரந்தணர் 

இறைவ ருக்கு முணர்விலை யெட்டியர் 
அறிவு பற்றி யணிகில ரன்பினால் 
பிறைமுடிச்சடை பிஞ்ஞக னீற்றையே 


813 காருலா மணிகண் டன்வெண் ணீற்றினைச் 

சீருலா வத்தெரி யாச்சி தடர்கள் 
தார காகண மட்டுந் தழற்படும் 
கோர மா நிரை யத்திற் குளிப்பரால் 


814 கலியு கத்தினிற் கண்ணுதற் சாமி தன் 

பொலிவு றச்சிவ தன்மங்கள் பூசுரர் 
தவ நமை பற்றிப் புரியாத தவறினால் 

மெலியுங் கோர நரகில் விழுவரால் 
இத்தலைப்புள்ள ஏடு முறிந்திருப்பதால் இதன் உண்மைப்பொருள் 

தெரியவில்லை , 


192 


கும்பகோணப் புராணம் 


7 


7 


815 நந்தி வாகன் றன்னடி, நண்பினால் 

புந்தி யாரக் கலியுகம் பூசுரர் 
சிந்தி யாத தவறினிற் றீக்குழி 

சந்தி ராதிபர் மட்டுந் தளர்குவார் 
816 ஆகில் சீர்க்கலி காலத்தி லந்தணர் 

ஈசனார்க் குறுபத்தி யில்லா மையால் 
தேசில் சந்திரர் சூரியர் மட்டுந்தீ 
வாச முற்ற மடுவில் மயங்குவார் . 


817 அந்திக் காலத் தானைத் தரிசியார் 

நந்து நான்மறை யாளர் நவையினால் 
வந்த வார்கலி ழா நர கத்திலே 
சந்திராதிபர் மட்டுந் தயங்குவார் . 


9 


வேறு . 


818 


உண்மை யாகுமுப் புண்டரந் தரித்திட வுணரார் 
மண்ணி னூர்த்த புண்டாந் தரித்திடு மயக்கால் 
தண்ணும் வெங்கலி காலத்தினான் மறையாளர் 
எண்ணில் காலமும் நரகமே கதியென விளைப்பார் 10 


யடை 


819 உருத்தி ராக்கம் வெண் ணீறுமே யுண்மை 

யென் றுன்னி 
அருத்தி யோடணி யார்களாய் நரகிடை 

டைவார் 
வருத்து வெங்கலி காலத்தின் மறையவ 

ரெல்லாம் 
எருத்திற் சோம்பென வூர்த்தபுண் டரந்தரித் 

திருப்பார் . 


11 


820 


துளவ மாலிகை தரிப்பரந்தணர்க ணாடொறும் 
புளக மீக்கொள வரிச்சனை யிலிங்கத்திற் புரியார் 
உளமுருத் திரமந் திரஞ் செபித்து நெஞ்சுருகி 
வளரும் வெங்கலி காலத்தி னரகிடை வதிவார் . 


12 


கலிவிடம்பன் அத்தியாயம் 


193 


821 அஞ்செ ழுத்துநெஞ் சழுத்திடா ரந்தண ராணைத் 

தஞ்ச மென்றடி தொழுதிடா ரமரர்க டலைவன் 
நஞ்ச முண்டதோர் கண்டனே யாமென நவிலார் 
வஞ்ச வெங்கலி காலத்தி னரகிடை வீழ்வார் . 

13 


822 துறைந்திச் சடைப்பிஞ் ஞகன்றன் 


னடிதுதியார் 


இறைவனைத் துதிப்பார் களை நிந்தை 

செய்திழிப்பார் 
பொறையி னோடுநற் சைவரைப் பூசனை 

புரியார் 
அறையும் வெங்கலி யந்தணர் நரகமே 

படைவார் , 


14 


823 தந்தித் தோலினான் றன்னடி துதிப்பவர் தம்மை 

நிந்திப் பார்கள் நற் சைவரைவணங்கிட நினையார் 
வந்தித் தெந்தையை யரிச்சனை வகுத்துளோர் தமைச் 
சிந்தை வெந்துயருறும்படி தூடணை செய்வார் 

15 


824 இவ்வணங் கலிகாலத்தி லிருப்பவ ரெல்லாம் 

மைவணக் கருங்கூற்றினானரகிடை மறுகச் 
செவ்வண மறைநெறி யுணராமலே தேரும் 
தவ்வணங் கொடுந் தொழுனை நோய் 

முதலியவடைவார் 16 


825 ஒவ்வொ ருத்தமர்மற் றொவ்வோ ரிடங்களி 

லொ துங்கிக் 
கொங்கை வாயிடப் பாகனார் விபூதியுட் கொண்டு 
செவ்வி தாய்ப்புனைந் தக்கமு மணிந்து ளந்தெளிந்து 
பவ்ல மேநிகர் பிறந்தையாங் கடலிடைப் படியார் 

17 


25 


194 

கும்பகோணப் புராணம் 
826 சாற்று மோர் திசை யிருப்பவர் விபூதியுந் தரித்துப் 

போற்று மக்கமும் புனைகுவார் தங்களைப் புவிமேல் 
தீற்று மூர்த்த புண்டரம்புனை யந்தணர் செயிர்த்து 
வேற்றுத் தூடணங் கூறியே நரகிடை விழுவார் 18 


827 


ஏக தேயத்தி லுருத்திர மந்திர மெண்ணித் 
தோகை பாக ரஞ்செழுத் தெண்ணியே துதித்தே 
ஓகை யோடிருப் பார்தமை நிந்தனை யுரைத்து 
மோக வெங்கலிப் பூசுர் நரகிற்கே முயல்வார் 


19 


828 கோட்டி ளம்பிறை சூடிதன் புராணங்கள் கூறக் 

கேட்டு ளார் தமை நிந்திப்பார் புரத்தின் மேற் கிளர்தீ 
முட்டு வாணகை யணன்றன் னடிகான் முளரி 
நாட்டு பூசைசெய் வார் தமைத் தூடணம் நவில்வார் 

20 


829 


இன்ன தன்மையர் பற்பலர் திசை திசை யீண்டி 
சொன்ன நான்மறைச் சைவரைத் தூடணஞ் சொல் 
பன்னு வெங்கலி காலத்தினர கிடைப் படிவார் ( லிப் 
மன்னு மாசைவ மருகியே யிருக்கும் வையகத்தில் 21 


830 அண்ணல் சேவடிக் கன்புடை யார்கண் மற்றருகி 

மண்ணில் மேற்கிடை யாதுவெங் கலியிலே வாய்மை 
வண்ணம் நான்கு வன்னமுஞ் சிவபத்தி யருகி 
நண்ணு சைவமு மருகியே யிருக்குமந் நாளில் 22 


831 சருவு வெங்கா லத்திற் றாணுவின் சைவம் 

அருகி நிற்ப தென்னென்னில் வெம்பாவ ரூபகமாய் 
மருவும் வெங்கலி யாகையால் யாவரும் மயங்கித் 
திருகு சிந்தையுந் தீத்தொழிற் குணங்களுஞ் 

சேர்வார் 23 


832 அழுக்கு ளத்தொடும் வெகுளி யன்பின்மையு மவாவும் 

இழுக்கு மைம்புலன் றன்வழிச் சேறலு மிழிபாம் 


கலிவிடம்பன் அத்தியாயம் 


195 


ஒழுக்கும் புன்சொலும் படிறொடு பிறர் நிந்தை 

மொழிவார் 
சழக்கு மெய்யாற் பின்னையோர் தொழில்கொண்டு 

சரியார் 24 


833 சூதும் வேதனைத் தொழில்களுங் கொலைத்தொழிற் 

றுணிபும் 
மாது யர்ப்படுங் களவும் வெங்கோளும் வஞ்சகமும் 
தீதுங் காதலாற் பிறர்மனை விழைதலுஞ் செய்தே 
போது போக்குத லன்றிமற் றொருதொழில் புரியார் 

25 


834 பொய்சொ லாதவர் பிறர்பொருள் விழைந்தியார் 

புலன்போம் 
கைசெ லாதவ ரனுதினம் மனத்தழுக் காறு 
செய்கி லாதவர் பிறர்மனை யவர்க்கண்டு சிந்தை 
நைகி லாதவ ரில்லைவெங் கலியிடை நாட்டில் 


26 


835 இப்பெருங்கொடும் பாதக முதலிய வெல்லாம் 

ஒப்ப யாவருங் கலியிடைப் புரிதலா லுண்மை 
செப்பு சைவமு மருகியே நடக்குமோர் திசையில் 
துப்பு வேணிய னருளு மோர்கில ரிடைத்தோன்றும் 

27 


836 மாத வங்கள் பற்பலபுரிந் தோர்களே மதியும் 

சீத வார்புனற் கங்கையு முடித்தவன் றெரிந்த 
கோதி லாதநற் சைவத்திற் குலவிய குடும்பத்து 
ஏதமிங் கொழிந் தின்பமா முத்திபெற் றிருப்பார் 28 


837 


சைவ ரேபல சமயங்கள் யாவைக்குத் தலைவர் 
சைவ ரேசிவ பூசைக்கு மருகராந் தக்கோர் 
சைவ ரேபல தவங்கட்கு முரித்தெனுந் தக்கோர் 
சைவ ரேபல புண்ணியம் புரிந்திடுஞ் சான்றோர் 


29 


196 

கும்பகோணப் புராணம் 
838 சைவ ரேபரி சுத்தர்வெங் கலிசெய்யுந் தருக்கின் 

கைவ ராதுமற் றவர்களே சிவனருள் கண்டு 
பவ்வ மேநிகர் பிறவியைக் கடந்தவர் பாரில் 

இவ்வ கைப்படுஞ் சைவர்க ளருகியே யிருப்பார் 30 
839 பாவமே யொருவடி வெடுத்தா லெனப் ... றர் 

தாவில் சைவரல் லா தவர் துன்பசா கரத்தில் 
மேவி வெந்த ரகிழிந் துமேற் பிறந்து 
வேதனையுற் றோய்விலா தவர் கலிக் கிருப்பிட 

மெனவுரைப்பார் 31 
840 அவர்க ளேசிவ பத்தியில் லார்கள் மற் றசடர் 

உவர்க ளேகொடும் பாதக ரூழிதோ றூழி 
கவர்கொ டுந்தழ னரகிடைக் கிடப்பவர் கடல்சூழ் 
புவன நாயகன் சைவமல் லாதவர் புலையர் 

32 
841 தேவ தேவனாஞ் சிவனரு டிருந்திய சைவ 

மேவி டாதவ ரேயதி பாதகர் வியனீர்ப் 
பூவின் மேலிப் போதொடும் புகுந்தனிலும் 
பாவி யன்னவர்க் கொப்புவே றில்லெனப் பகரும் 33 


842 என்று கோவலன் மறையெலாந் தெரிந்தெடுத் 

தியம்ப 
துன்று நான்முகன் முதலியோர் சைவத்திற் றோயார் 
கன்று பாவியென் றுரைப்ப னெனவளைக் கரத்தோன் 
நன்று கேட்டீ ரென்றெடுத் தெடுத்திவை நவிலும் 34 


843 முன்ன மோர் காலந்தன்னில் புரிதிரைக் 

கடலந்தானை 
இந்நிலந் தன்னிற்பாவம் யாவையு 

மொருங்கு மொய்த்தே 
பன்னருங் கோரரூப முக்கிரத் 

தோடுங் கொண்டே 
பன்னரு மிடுக்கணோடும் யமபுரி 

- படர்ந்த வன்றே 


35 


197 


கலிவிடம்பன் அத்தியாயம் 
844 படர்ந்தவெம்பாவ கோடிப் பரப்பெலாம் 

பகுவாய்ப் பங்கி 
படர்ந்தெரிசெங்கட் கூற்றி னடித்துணை 

பரவித் துன்பம் 
தொடர்ந்தழுங் கவலையோடுஞ் சூழ்ந்து நின் 

றனவெங் காலன் 
நடந்தகா ரணமேதென்று பரிவொடு 

நவின்றா னன்றே 


36 


845 கேட்டவன் றன்னை நோக்கித் திருந்திய 

கேடில் வேதம் 
நாட்டுசாத் திரங்கணீதி நவையறக் 

கற்று வல்ல 
கோட்டமில் குணத்தோய் நின்றன் 

கோல்வழி நடந்துன்பா தம் 
சூட்டுமெங் களுக்கு நாளுந் துன்னலர் 

மிகுந்தா ரன்றே 


37 


846 துன்னலர் யாவரென்னின் சுருதி நூற் 

றுணிபு கூறும் 
மின்னலர் கொன்றைவேணி சாம்பவ 

தீக்கை மேவி 
மன்னும்வே தியர்வெண்ணீறு மறை நவி 

லஞ்செழுத்துச் 
சென்னியி லுருத்திராக்கஞ் சிவதெரி 

சனங்க டீர்த்தம் 


38 


847 சிவனடி சிந்தைசெய்தல் சிவனருட் 

புராணங் கேட்டல் 
அவனடிக் கன்பு செய்யுஞ் சிவகீர்த் 

தனங்கள் செய்ய 


198 


கும்பகோணப் புராணம் 


தவமருள் தலங்கள்சைவ தத்துவ 

முணர்ந்தோர் பூசை 
நவில் சிவ பூசைநந்தவ னஞ்சிவ 

னல்கு நோன்பு 


39 


848 இத்திறஞ் சிவதன்மங்களியாவையு 

மீண்டிப் பாரில் 
வைத்தமா னிடவர் தம்மைத் தங்களின் 

வயத்த வாகச் 
சித்தமுந் திரியும்வண்ணஞ் செய்தன 

வன்றி யாரும் 
சுத்தரு மாகப்பண்ணி யெங்களைத் 

துரத்திற் றன்றே 


40 


849 ஆனவித் தன்மையாலே யெங்களுக் 

கபயஞ் சொல்லும் 
மானவர் தம்மைக்காணேம் வைகுமோ 

ரிடமுங் காணேம் 
தேனல ரலங்கன் மார்ப நின் சரணஞ் 

சேர்ந்தோ மிப்பால் 
யாமினிச் செய்வதென்னென் றுரைத்தியே 

லியம்பக் கேட்டி 


850 எங்களுக் கிடரேசெய்யுஞ் சிவதன்மம் 

யாவு நீக்கிப் 
பொங்குவெங் காமங்கோபம் புறஞ்சொல் 

கரவுபொய்மை 
அங்கநூ னிந்தை கோற லழுக்குள 

மொழுக்க மின்னும் 
சங்கை நல் விரதம் நீக்கற் றம்மையே 

மதித்துக் கூறல் 


42 


199 


கலிவிடம்பன் அத்தியாயம் 
851 சிவ நிந்தை முதலாமாயைத் தீவினைச் 

சிமிழ்ப் பினாலே 
அவநிந்தைப் படுத்தியா ருமனுதினம் 

புரியச் செய்தால் 
புவனியி லிறை நின்னேவல் புரிந்துயாம் 

பொலிவோ மென்னா 
கவலையிற் பாவமெல்லாங் கவிழ்வொடுங் 

கூறக் கேட்டான் 


43 


852 கேட்டவிப் புன்சொல்லெல்லாம் கிளர்செயிப் 

பட்டபொது 
தோட்டுணை யோடுங்கக்கைக ளஞ்செவித் 

துளைகள்பொத்தி 
நாட்டமுங் கலங்க ஏங்கிச் சிவசிவ 

வென்று நாடிக் 
கோட்டமில் சிந்தையான்வெங் கூற்றுவ 

னினையசொல்லும் 


44 


853 துளவணி வோனுங்காணாச் சோதியை 

கூறித் துதிக்கை 
குள --- வக் குரினிந்தை வரைக்கைக் 

கொளந்நலம் 
இளகிவுண் பான்புக்க தொப்பநீர் 

விளம்பனீயான் 
அளவறு துயரத்தாழ்ந்து தெளிந்திவை 

னைவனம்மா 


45 


854 பாவமூர்த் திகளே நீவிர் பயின்றிடு 

மிடமே தென்னின் 
நாவலர் புகழுஞ்சைவம் நயந்திடா 

மூடர் பாலே 


1822 ஆம் பாடல் சிதைந்துள்ளது . 


200 


கும்பகோணப் புராணம் 
மேவுவீற் றிருப்பீரெங்ங னென்னில்வெம் 

பாவங் கட்குத் 
தாவிய சைவமல்லா ரிருப்பிட 

மாகத் தந்தோம் 


46 


855 சைவமில் லாதார் தாமே தருக்குவெம் 

பாவ கேரடிக்கு 
உய்விட மாகுமின்றி வேறுமோ 

ருமியு மில்லை 
கவ்வைசேர் பாவமெல்லா மவருழைச் 

சார்ந்து வாழ்வீர் 
எவ்வெவ ரசைவரல்லா ரென்னினா 

மியம்பக் கேளிர் 


47 


836 முழுப்பெருக் காறுசூடு மூக்கணான் 

சரண மீதில் 
விழுப்பமா ராசை செய்யு மெய்த்தவர் 

மேவக் கண்டால் 
அழுக்கறுத் திறைஞ்சாமூட ரவர்களே 

சைவ ரல்லார் 
வழுக்குறு மவர்களுங் களவாம்மனை 

யாவர் கண்டீர் 


48 


857 நீறிலா நெற்றியாரு நீறுவாழ் 

நெற்றி யாரும் 
ஊறிடு மன்பினாலே யுழந்துவந் 

திறைஞ் சிடாரும் 
வீறுமுப் புண்டரத்தை மிலைந்தவர்க் 

கண்டு பலசொல் 
கூறிடு மவரை நண்பு கூர்ந்திடுங் 

குவினர் தாமும் 


49 


கலிவிடம்பன் அத்தியாயம் . 


201 


858 உருத்திர வாக்கந்தாங்கு முண்மையாம் 

விருப்பி லாரும் 
இருக்குருத் திரத்தைநாளுமேணடை 

வீனர் தாமும் 
பொருப்புவில் லவனையன்பாற் பூசனைப் 

புரிந் திடாரும் 
திருக்கிள ரிவன் தன்பாதஞ்சிரத்தையாற் 

சிந்தி யாரும் 


50 


859 நாத்தழும் பேறக்கண்ணீரூற்றிட 

நக்கன்றன்னைத் 
தோத்திரம் புரிந்திடாருஞ் சோதிக்குஞ் 

சோதியான 
திர்த்தனைப் பணியச்சொல்லுஞ் சேவையில் 

விருப்பிலாரும் 
உத்தன்வாழ் சரிதங்கேட்குங் கொள்கையில் 

குறிப்பிலாரும் 


சகூ 


51 


860 பாண்டரங் கத்தன் றன்முன் குனித்திடப் 

பரிவிலாரும் 
சேண்டரு மஞ்செழுத்துச் செபத்தினில் 

விருப்பிலாரும் 
ஆண்டகை யீசன்கந்தை யறைப்பவர்க் 

கன்பிலாரும் 
காண்டகு சிவதலத்திற் சேவையிற் 

கருத்திலாரும் 


52 


861 


காசியில் விருப்பிலாருங் கடவுள்விச் 

சுவலிங்கத்தில் 
நேசமில் லாருங்கால வயிரவ 

னெடியபாதத்து 


26 


202 


கும்பகோணப் புராணம் 


ஆசையிருப் பாருமுத்தி மண்டபத் 

தன்பிலாரும் 
தேசுசான் ஞானவாவித் தீர்த்தத்தி 

லன்பிலாரும் 


53 


862 தடமணி கர்னிகைப்பாற் றழைத்ததோர் 

விருப்பிலாரும் 
டமுறு காசிப்பஞ்சக் குரோசயாத் 

திரையிலென்றும் 
திடமுற வலமுஞ்செய்வார் தம்சேவடி 

பணிந்திடாரும் 
விடமணி கண்டர்க்கன்பு மேவினார்க் 

கன்பிலாரும் 


54 


863 வருசிவ நிசியின் நோன்பு வாஞ்சையா 

லனுட்டியாரும் 
திருமகிழ் சோமவாரந் திருந்து நோன் 

பனுட்டியாரும் 
இருவருக் கரியான் சீர்த்தி யியம்புவோர்க் 

களித்திடாரும் 
பொருவிலர்ச் சனைசெய்வாரைப் பூசனைப் 

புரிந்திடாரும் 


55 


864 இங்கிவரி யாருஞ்சைவ மின்றிய 

வீனராகும் 
அங்கவர் தம்மை நீவிர் யாவரு 

மன்பிற்புல்லிப் 
பங்கெனச் செய்துகொண்டு நாடொறும் 

பாவமெல்லாம் 
தங்கவீற் றிருப்பிருங்க ளிருப்பிடஞ் 

சாதங்கண்டீர் 


58 


203 


865 


கலிவிடம்பன் அத்தியாயம் 
கூறிய விவரேசைவ ரல்லவர் 

கொடிய பாவம் 
ஏறிவீற்றிருக்கோயி லிவர்களோ கோயிலிவர்க 

டம்பால் 
சீறிய வீசனார் தஞ் திருவருள் 

சேர்ந்திடாது 
மாறில் சீர்த் திருவேயட்ட மாகவே 

மகிழ்ந்துவாழ்வீர் 


57 


866 என்ற சொற் கேட்டுப்பாவ மூர்த்திக 

ளியாவு மீண்டித் 
தென்றிசைக் கிழவனெங்க டந்தையே 

செப்பக்கேண்மோ 
கன்றிசை வரல்லாக் கச்டர்பா 

லிருக்கச் சொன்னது 
ஒன்றுமி யாமுணரே மென்னையுரையென 

வுரைப்பதானான் 


58 


வேறு 


867 மொழிபயிலுங் கொடும்பாவ மூர்த்திகளே 

நீர்கேளிர் 
அழிதகராய் வருசைவ ரல்லாரே 

திருவிலிகள் 
விழைமுகங்கள் கொளமனையாம் வீடுவிட்டுப் 

பின்னொருவன் 
வழுவுறுமன மனைபிடித்தி லிருப்பரோ 

வையகத்தில் 


59 


868 ஆயவிதி தன்னாலே யசைவரே 

யரும்பாவக் 
கோயிலெனுஞ் சுருதியெல்லாங் குவலயத்திற் 

தன்வீட்டில் 


204 


கும்பகோணப் புராணம் 


மேயவிருப் பில்லாரு முண்டோதான் 

விளம்புவீர் 
தாயமா முமகாணி சைவரல்லர் 

தாமெல்லாம் 


60 


869 


ஆகையாற் சைவரல்லா வசடரெலா 

முமதில்லம் 
ஓகையா யிடையூறு வாராதங் 

கொழியாமல் 
ஏகுவீ ரெனக்கால னேவினா 

னாதலால் 
மோகமுறும் சைவரல்லார் கொடும்பாவ 

மூர்த்திகளே 


61 


870 எடுத்துரைத்த சைவரல்லா வீனருக்கோ 

ரடையாளம் 
அடுத்தவெண் ணீறுத்தூள மணியும்விருப் 

படையாது 
கடுத்தகொடும் பாவமெல்லாங் கன்றியுரைத் 

துன்முகமாய்ப் 
படுத்ததுய ரூடையானே சைவரல்லாப் 

பாதகரே 


62 


871 ஆங்கவருக் கொண்ணீற்று நா நம்விருப் 

படையாதல் 
ஓங்குபல பிறவியெல்லா முஞற்றுமற 

னுன் முகமாம் 
பாங்குடைய ரெவரவரே சைவரவர் 

பதிநீற்றில் 
தாங்கியதோர் காதல்வரு மேமறைகள் 

சாற்றிடுமே 


63 


கலிவிடம்பன் அத்தியாயம் 


205 


872 


எண்ணிறந்த பிறவியெல்லா மியற்றுதவம் 

பயனளிக்க 
நண்ணுமவர் சாபால வுபநிடத்து 

ருவில்சைவம் 
கண்ணென வந்தொளிர் நீறு கவின்றதிரி 

- . புண்டரத்தைத் 
தண்ணளியால் புனைந்தக்க மணிதரித்த 

தாபதரே 


64 


873 இருக்கோல மிடும்பூசை யீசனுக்கே 

புரிபவர்க்குக் 
கருக்கோலு முற்பத்தி கனவினிலு 

மில்லைமலர்த் 
திருக்கோலச் செல்வங்கள் திருந்தறங்கள் 

பலகோடி 
மருக்கோல யாகயிலவும் வந்தடையு 

மனுதினமும் 


65 


871 சாற்றியதோர் சாபாலவும் நிடத்திற் 

சாரும் விதி 
போற்றுசிவ பூசயினை யாரேனும் 

புகுந்தாரெல்லாம் 
மாற்றரிய லாவறங்க ளவனிடத்தே 

வந்தடங்கும் 
ஆற்றிய நிதிச்செல்வங்க ளெல்லாம் 

வந்தடையும் 


66 


875 அண்ணலருஞ் சிவபூசை புரிந்தவரே 

யருமறைசொல் 
புண்ணியரங் கவர் தாமே போற்று தவ 

மூர்த்திகளே 


206 


கும்பகோணப் புராணம் 


நண்ணுமகா தானமெல்லா நயந்தளித் 

தாரம்மா 
எண்ணுமொரு கோடி மகஞ் சிவபூசைக் 

கெதிராமோ 


67 


876 ஒருகோடி மெய்த்தவங்கள் விதிவசத்ததா 

லுழந்தாரும் 
ஒருகோடி தானங்கள் நற்காலத் 

துதவினரும் 
ஒருகோடி வானதிக ளாடிவரு 

மொள்ளியரும் 
ஒருநாளிற் சிவபூசை புரிந்தாருக் 

கொப்பாரோ 


68 


877 அழைத்தபல தானமெல்லாம் பசு தன்ம 

மாமமரர் 
உறைந்தபெரும் போகத்தை யூட்டிய பின் 

னுதிப்பிக்கும் 
நிறைந்த சிவபூசைபதி புண்ணியமாம் 

நெடுந்துயரப் 
பிறந்தையெனுங் கடல் கடத்தி முத்தியினிற் 

பிறங்குவிக்கும் 


69 


878 திரண்ட சடை வானவனுஞ் சிந்தைமகிழ்ந் 

தொருநால் 
இரண்டுகிளை வில்வித்தால் சாத்தியவந் 

தேத்தினால் 
மூரண்டருவெவ் வினைச்சிமிழ்ப்பு முடிச்சவிழ்த்து 

முத்தியெனும் 
தெருண்ட மறை கூறியதஞ் சேவடிக்கீழ் 

வாழ்விக்கும் 


70 


கலிவிடம்பன் அத்தியாயம் 


207 


879 முத்தியருள் சிவார்ச்சனையே முயலுவதிங் 

கல்லாமல் 
புத்தியுறு மதன் பயன்களுதவாதோ 

புகலென்னில் 
சித்தியுறு பலதருமஞ் செய்தவனுக் 

கல்லாமல் 
வித்தக நற் சிவபூசை செயும்விருப்பு 

மேவிடுமே 


71 


880 ஆதலாற் சிவபூசை யனுதினமும் 

புரியும் மனக் 
காதலாற் புரிந்திடுவெம் பாவமெனுங் 

காட்டினுக்குத் 
தீதறுவெந் தழலாகு மல்லாமற் 

சிந்தையெல்லாம் 
ஓதிய நல் லறம்பொருளு முத்தியையு 

முதவிடுமே 


72 


881 நாட்டுமருட் சிவபூசை யன்றிமுத்தி 

நல்குதற்குக் 
காட்டுமொரு தருமங்கள் திறமில்லைக் 

காணென்று 
கோட்டுமதி முடித்தசடைக் கும்பேசன் 

சன்னதியைச் 
சூட்டியிரு கைதூக்கிச் சத்தியமாய்ச் 

சொல்லினான் 


73 


882 தேவாரய்த் தேவர் சிகா மணியாகித் 

திருந்து தொழில் 
மூவராய் நின்றசிவ னரிச்சனையை 

முயல்வார்கள் 


208 


கும்பகோணப் புராணம் 


யாவரா யினுமவரே யெம்மனோ 

ரிறைஞ்சுவர் 
மாவரா வணிவானே யவரென்று 

மறைமொழியும் 


883 பொன்னை நிக ரிதழியான் பூசை செய்ய 

யாவரும் 
என்னைவர வில்லையெனி லெண்ணரிய 

பிறவிதொறும் 
உன்னரிய தருமங்கள் பலகோடி 

யுழந்தார்க்கே 
மன்னுசிவ பூசைபண்ண வாய்க்குமென 

மறைகூறும் 


75 


884 ஒப்புயர்பு மில்லாத வொருவனரிச் 

சனை புரியும் 
செப்பமுடை யானவனே தேவர்க்குந் 

தேவனுயர் 
முப்புவனங் களுஞ்செயிக்கு மூர்த்தியவ 

னென்பவோதிபத்து 
அப்பனுரைத் தானென்ன வரியயனுக் 

குரைத்தானே 


76 


கலிவிடம்பன் அத்தியாயம் 


முற்றும் 


209 


காசியின் சிறப்புரைத்த வத்தியாயம் 


- 


1 


885 கேசவன் தன்னை நான்முகக் கிழவன் 

கேடில்சீர் கற்பக நாட்டு 
வாசமார் கூந்தற் புலோமிசை தழுவு 

நாயகன் முதலியோர் வணங்கி 
ஈசனுக் கன்பாந் துசவான் பின்னப் 

பாவியா மிருபிறப் பனுக்குத் 
தேசுசேர் நீற்றாற் கதிகொடுத்த தற்பின் 

செய்ததே தியம்புதி என்றார் 
886 சுருதியுமறி யாவாறும் பேரரு ளடியைத் 

தொண்டுபட் டுணர்ந்தன னென்னாக் 
கருதியா வருக்கு மிதுகுறி யென்னக் 

கண்ணிடந் தரிச்சனை புரிந்தோன் 
பொருதிமி ரகற்றிச் சிந்தை தூய் தாக்கும் 

துசவான் புரிந்தது புகலில் 
நிருமத வாண லிங்க கோடிகளா 

னிறைந்திடு நிருமதா நதியில் 
887 சொன்னவன் கண்டா னரிச்சனை புரிந்து 

சிவனடிச் சிந்தை செய்து 
கொன்றைவே ணியனுக் கன்பரா முனிவர் 

கோடியைம் பதின்மர் தாங் குழுமி 
துன்றியே வாசம் புரிபவர் தம்மைத் 

தொழுதன னாங்கவர் நோக்கி 
பொன்றிணி சடையோ யெங்ஙனம் வந்த 

தென்றலுந் துசவான் புகலுவான் 


2 


3 


888 


வாரணா சிக்குச் செல்வதற் காக 

வந்தன னென்றலு முனிவர் 
காரணா தீதன் விசுவ லிங்கத்திற் 

காட்சி நின் காட்சியென் றெழுந்து 
27 


210 


கும்பகோணப் புராணம் 
நார ணாதிகளு மறிவதற் கரிதாம் 

நாதன்வீற் றிருந்திடுங் காசி 
காரண முனிவ ரைம்பது கோடி 

யவர்களு மவருடன் சென்றார் 


4 


889 மங்கள கரராய முனிவரர் தழுவத் 

துசவான் மகிழ்ந்துட னேகிப் 
பொங்கிய விருப்பான் மேருவிற் குனித்த 

புங்கவனால் கைபூதி திருக்கும் 
கங்சை சூழ் கிடந்த ராசின்ப வணிந்து 

கண்மணி குளிரப்புற நோக்கித் 
தங்கிய மிடியா னொந்தவன் பறைந்தக 

நிதியினைக் கண்டெனத் திளைத்தான் 5 


............. சி . 


.......... 


890 கற்றறிவில்லா மூடனே யெனினுங் காசியிற் 

சாதலுண் . 
புற்றா வணிந்த வேணியும் - றது ....ங் 

காணும் பொருந்திடு முத்தியும் 
உற்றதண் ணளியாற் கொடுத்து நா யகனுக்கு 

வந்திடு மிருப்பிட மாகி 
பற்றறுத் துயர்சிவ பதம்பற்ற தாமிந்தப் 

பதிதனுக் குவமையார் பகர்வார் 


6 


891 என்னமெய்ப் புளகங் கூர்ந்திடப் பணிந்தே 

யிருந்தவர் தம்மொடு மின்பம் 
துன்றிய ஞான்று வாவியின் மூழ்கித் 

தொழுது ஞரேரெனச் கரன் றனது 
பொன்னடி யரிச்சித் தேத்துபு தண்ட 

பாணியைப் பூசனை புரிந்து 
பின்னருட் டுண்டி விநாயக னப்பமோ 

தகங்க னிகளும் பெய்து 


7 


211 


காசியின் சிறப்புரைத்த வத்தியாயம் . 
892 கண்ணுதற் கினிய வுவகையுண் டாக்கும் 

வில்வத்திற் பல்லவங் கவர்ந்து 
விண்ணுயர் முத்தி மண்டபந் தன்னில் 

விசுவலிங்கத்தினை முன்னி 
புண்ணிய ஞான வாவி நீ ராடிப் 

பூசனை கூவிளந் தளிரால் 
பண்ணிய வேத * சாகையாற் றுதித்துப் 

பணிந்துமுக் காலமும் பயின்று 


8 | 


893 முன்புள முருகி யானந்த நடனம் 

முக்கணன் றன்முன் னியற்றி 
இன்பொடும் வாளா கணப்பொழு தேனு 

மிருப்பினும் பவமெலாம் போக்கும் 
கன்பொரு வில்லா முத்திமண் டபத்திற் 

றபோதனர் தம்மொடு மிருந்தான் 
அன்பொடுஞ் சோதிப் பிரணவத் துடனே 

அஞ்செழுத் தகங்குழைந் தெண்ணி 


9 


894 


உருத்திர மனுவு மெண்ணிய பின்ன 

ருவப்பொடுந் துசவா னெழுந்து 
கருத்தொடு மாந்தர் கிரகயாத் திரையுங் 

கனிவொடும் வலம்புரிந் தன்பால் 
திருத்திய கால வயிரவ தீர்த்த 

மாடியத் தேவனைத் தொழுதே 
அருத்தியாற் பூசைபுரிந் தருக்கிய முமளித் 

தன்ன முனிவரோ டம்மா 


10 


895 முத்திகா மியனாய் மாமுனித் தலைவர் 

தம்மொடு முதுக்குறை வுடையோன் 
சித்தியா னந்த கானவர் களுஞ்செய் 

தனன ருச்சனை திருத்தி 


* சாய்கை , முக்காலவன் பயின்று 


212 


கும்பகோணப் புராணம் 


பத்தியால் வீடு விரும்பினர் நேரார் 

காசியம் பதியினைப் பிரிவார் 
புத்தியி லேனங் கனியருந்தா தங்குறு 

கிழங்கருந்திடல் போல்வார் 


11 


896 ஐம்பது கோடி யிருடிக ளோடு 

அருள்பெறு துசவா னன்பால் 
செம்பொருள் விசுவ லிங்கபூ சையினாற் 

றீவினை செற்றுட லந்தம் 
உம்பருக் கரிய முத்திவீ டடைந்தா 

னுயிர்க்கெலா முயிரென நிற்கும் 
சம்பர னாரருள் பெற்றவர்க் கல்லால் 

சாதல் கிடைக்குமோ காசி நன் னகரில் 12 


897 பரம்பொருள் சிவனே யென்றுளங் கனிந்து 

பாதபங் கயங்களிற் பூசை 
தரம்பெறு மன்பாற் புரிந்தவர் தமக்கே 

திருநகர்க் காசி நன் னகரில் 
வரம்பெறு மரணங் கிடைக்குமாங் கவனை 

மடியில்வைத் தருள்விச்சுவ நாதன் 
நிரம்பருள் கூர்ந்து தாரகப் பிரம 

நெடுஞ்செவி தன்னுளே நிகழ்த்தும் 13 


898 மெய்யெறிந் திருண்ட கங்குல்வீற் றிருக்கும் 

வார்குழல் கவுரிவாழ் பாகத்து 
ஐயனுக் குவகை பூத்திடும் பூசை யண்டருக் 

கரிய நற் பதமுந் துய்ய 
மெய்ப்பொருளும்போ கமுநெஞ் சிற்றோன் 

றிய நினை வொடு மளிக்கும் 
செய்யகற் பகமற் றாதலால் வேறு 

தெரிக்கிலே மென்மறை தெரிக்கும் 


14 


895 யருந்தால்ப்புற்கிழங்கு - என்றுளது 


காசியின் சிறப்புரைத்த வத்தியாயம் 


213 


899 அறம்பொரு ளின்பம் பெற்றகரு முத்தி 

யளித்திடுஞ் சிவார்ச்சனை யன்றிப் 
புறம்பொரு தரும் முத்திநன் களிக்குஞ் 

திறமிலை யெனப்புகழ் வேதம் 
அறைந்திடு மதனான் மெய்ப்பொருள் சிவனே 

பரமென வரிச்சனை பயில்வீர் 
திறம்பெறு புலவீ ரென்றுகை தூக்கிச் 

செப்பினான் றிருமரு மார்பன் 


15 


900 அரக்கெறிந் தனைய செடிமலர்ப் பதுமத் 

தாயிழைக் கொருமரு மகளாம் 
முருக்கிதழ்ச் செவ்வாய் பாரதிக் கிழவன் 

முதன்முப்பத்துமுக் கோடி 
திருக்கிளர் விசும்பில் வாழ்குந் ரெல்லாஞ் 

சீதரன் சேவடி பணிந்தே 
உருக்கு செவ் வரக்கின் குழைந்து கண்ணீருற் 

றெடுத்தோட நின்று ரைப்பார் 


16 


901 


ஐய நின்ப வழவாய் மொழியெனு 

மருதபா னத்தினா லடியேம் 
மெய்யெலாம் புளகம் பூத்தன முயிரும் 

வீடுபெற் றுய்ந்தன நேமிக் 
கையனே யமர ரதிபனே ! கமலக் 

கண்ணனே ! களங்கனி யனைய 
மெய்யனே முகுந்த ! கேசவா ! கருணை 

வெள்ளமே ! வள்ளலே ! போற்றி ! 


17 


902 எனமனங் கனிந்து புலோமிசை கொழுநன் 

முதலியோ ரேத்துபு தொழுது 
வனமல ரலங்கன் மாலையான் றன்னை 

யரிச்சனை வகுத்தன ரின்னர் 
நனைமலர்ப் பொதும்பர் மதுமழை பிலிற்றும் 

நலங்கெழு மிமையகே தாரத்து 
அனகனைக் கொன்றை வேணியான் றன்னைப் 

பூசனைப் புரிந்தன ரன்பால் 


18 


காசியின் சிறப்புரைத்த வத்தியாயம் 

முற்றும் 


214 


கும்பகோணப் புராணம் 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 


வேறு 


1 


903 சேலெனப் பிறழுங் கண்ணாள் செந்திரு 

மடந்தை மகிழ்நன் 
வால்வளைப் பாவை யன்னாள் வாணி நா 

யகனை நோக்கி 
மேல்வினைத் தரங்கம் வீசும் பிறவியாம் 

வேலை நீந்தும் 
காலமு முளதோ வென்று முன்னம்நீ 

கழறினாயால் 
904 துளி நறாப் பிலிற்றுஞ் செம்பொற் கற்பகம் 

சோலை வைகிக் 
களியறாப் போகந் துய்க்குங் கடவுளா 

மங்குள மேலோர் 
அளியறாச் சுடர்சூழ் மூர்த்தி யுத்தம் 

னுமையாள் கேள்வன் 
அளியறாப் பூசை தானே பிறவிவே 

ரறுக்கு மென்றும் 


2 


905 அரிச்சனை விதியு முந்நீரலைகடற் 

பவள வல்லி 
திரிச்சன சடையான் வீரன்பூ சைக்குரிய 

சாதனமும் செம்பொன் 
பெரிச்சன கொன்றை மாலைப் புங்கவன் 

மகிழும் பூசை 
தரிச்சவ னின்னா னென்றுந் தவத்தினா 

லெய்து மென்றும் 


3 


906 பூசனைக் கழகனான் புண்ணிய 

னியல்பு முந்தை 
வாசனை யுடையார்க் கெய்து மகிழையு 

மின்ன தென்றும் 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 


215 


ஈசன தருளினாலே வீட்டின்ப 

மெய்து தற்கு 
நேசனா முனக்கு முன்னே 

யிவையெலா நிகழ்த்தினேன் 


4 


107 


ஆதலான் மனவாக் காய மூன்றுமோக் 


கரிய பூசை 


தீதெலா மொருவும் வில்வம் முதலிய 

திரவி யங்கள் 
காதலாற் கொண்டு முக்கட் கனியெனுங் 

கருணைமூர்த்தி 
பாதபங் கயத்திற் செய்தான் முத்தியின் 

பால தாமே 


5 


908 குருதிதோய்த் தெடுத்த வெள்வேல் குளிர்மதி 

கிடத்தி யன்ன 
பொருதடங் கண்ணி காதற் புண்ணியன் 

மகிமை தன்னில் 
தருதுக ளளவ தேனு மறிவுறுந் 

தருக்கி லாதேன் 
வருதிமி ரகற்றும் பூசைக் காதன்மை 

மடம் லேனார் 


6 


909 இழிவுறும் பிறவிச் சேற்றைத் தன்புக் 

ழென்னு நீரால் 
கழுவுறுந் தாயாய் முத்தி விளையும் நற் 

கழனி யாகி 
அழிவி லுத்தம் மாம்பூமி யாகிய 

குடமூக் காகும் 
அழகுறு மெதிராச வரமெனும் ? 

பதியு மாகி 


7 


216 


கும்பகோணப் புராணம் 


910 பாசவே ரறுக்குங் கூர்வா ளாகுமப் 

பதியி னாளும் 
வாசமா னவர்க்கு மங்க ணுதித்தவர் 

தமக்கு மவ்வூர் 
நேசமாய்த் தெரிசித் தார்க்கு நினைத்தவர் 

தமக்கு மெங்கள் 
ஈசனார் கும்ப கோணமென் றொருக்காற் 

சொன்னார்க்கும் 


8 


911 மற்றொரு தேயந் தன்னில் வாழ்பவர் 

தாமு மவ்வூர் 
(உற்றுமே லமர்ந்தப் பாரெலாந்து திக்கு 

மவ்வூர்ப் 
பற்றிவாழ் பவருக் கன்ன பானங்க 

ளீந்திட் டார்க்கும் 
தற்றலங் குடந்தை யென்னக் கேட்டுள 

நயந்திட் டார்க்கும் 


912 வேதவே தாந்தங் கூறும் வீட்டின்ப 

மளித்துப் பாரில் 
கோதறுத் திலங்கு மூதூர்க் கும்பகோ 

ணத்தி னாளும் 
ஆதரத் தோடு மேகி யண்ணல்கும் 

பேசன் றாளில் 
காதலிற் பூசைசெய்து வைகுவன் 

கதியை வேண்டி 


10 


913 மின்னொளி திரட்டி யன்ன விரிசடை 

விமலனே 
என்றன னிகர்பூ சைகொள் ளுந்தாணு 

மற்றவனே யெல்லா 


217 


11 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 
மன்னிட வைத்தா னன்றி மதிக்கிலே 

னொருவர் தம்மை 
என்னிரு கரங்கள் பூசை யவனலா 

தியற்றா வென்றும் 
914 கும்பலிங் கத்திற் பூசை குயிற்றிய 

பொழுது போக 
இம்பரிற் கேட்டிட்டாலும் பாவங்க 

ளெரித்துப் போக்கும் 
வம்பலர் முலையாள் செம்பொன் மலைமலி 

மங்கை பாகத்து 
உம்பருக்கிறை புராணங் கேட்டிருந் 


துருகு வேனே 


12 


915 யாவரோ டென்னி வீச னிணையடித் 

திறத்திற் பூசை 
பாவனை கிரியை மூல மந்திரம் 

பணிதப் பாது 
மேவிய விதிவசத் தாக விருப்பொடுஞ் 

செய்யும் பாரில் 
தேவராஞ் சைவ ரோடுஞ் சிவதன்ம 

சீல ரோடும் 


13 


916 அலர்முலைக் குவடு தாங்கு மம்பிகா 

பதிகும் பேசன் 
பலர்புகழ்ச் சரிதங் கேட்டு மாதவ 

ரோடு மையன் 
பலர்புகழ்ச் சீரடியார்க் கன்னங் குடந்தையி 

லளித்து வாழும் 
தலைமைய ரோடு மீசன் னருட்டுணை 

நினைப்பா ரோடும் 


14 


28 


218 

கும்பகோணப் புராணம் 
917 சோர்ந்துவீற் றிருப்பேன் கண்டா யிரவுநன் 

பகலுஞ் சிந்தை 
கூர்ந்துமூ வகையொடுங் குலவுவேன் 

முத்தி யின்ப 
மாந்தவிவ் வுடலத்தோடு மனுபவிப் 

பாரை யொப்பேன் 
வாய்ந்தசீர்க் கும்பகோண வாசத்தின் 

மகிமை தன்னால் 


15 


918 ஆதிகும் பேசன் பூசை தெரிசன 

மடியார் கேண்மை 
காதலிற் றியானஞ்செய்தல் வலங்கொளல் 

கர்வந் தேற்றும் 
தீதறுத் தியற்றுவேற்குச் சிந்தனை 

யொன்றுமேவும் 
ஏதெனி லெனக்காலங் கணமென 

விறந்து நீங்கும் 


16 


919 இதுவல தெனக்குமேவு மிடுக்கணொன் 

றில்லை முத்திப் 
புது நலங் கருகுவிக்கும் பொற்பதி 

கும்ப கோணப் 
பதியதில் வாசமேயெப் பாவங்களும் 

பாற்று மவ்வூர் 
விதிதரிற் கரியிற்பற்று மெரியென 

ஞானம் வாய்க்கும் 


17 


920 என்னை நற் றலங்களன்றி ஞானமெய் 

தாதோ வென்னில் 
நன்னில் னெறிப்பைங் கூடி 

நலங்கொ .......... 


219 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 


கன்மினையோர் பாகம்வைத்த வித்தகன் 

மெய்ஞானம் 
பன்னிய சிவதலங்க ளன்றியே 

வாய்த்தி டாதால் 


18 


921 


என்னுடை வாணாள் காறும் வைகுந்தத் 

திருந்து துய்க்கும் 
பொன்னுடை யின்பமெல்லாங் கணப்பொழு 

தேனும் பொற்பால் 
தன்னிகர் கும்பகோணத் தலத்தில் 

வாழ்சைவ ரோடு 
மன்னியங் கிருந்த வின்ப நிகர்க்குமா 

மறைவல் லோனே 


19 


922 சிந்தனை யையன் ஞான தேயத்திற் 

செய்யுஞ் சென்னி 
வந்தணை கும்ப லிங்க வள்ளல் சே 

வடிக்கு வாய்க்கும் 
பந்தனை யொழிக்கு மங்கை பாகன்சீர் 

பயில்பு ராணம் 
தந்தெனை யுய்யக் கொள்ளுஞ் சங்கரன் 

தெரிசனத்தால் 


20 


923 சாற்றிடிற் றவங்க ளொன்றே கோடியாய்த் 

தழைந்து மல்கும் 
போற்றிய பூசை தானும் பொள்ளெனப் 

பயன்க ணல்கும் 
தேற்றமார் தியானமெல்லாங் கணத்தினிற் 

சித்தியாகு 
மாற்றெறி கும்ப கோணத் தலத்தினில் 

வாழ்வார்க் கெல்லாம் 


21 


220 


கும்பகோணப் புராணம் 


924 ஆகுமிப் பெருமை தன்னா லளியனு 

மசல மாது 
பாகனா ரருளி குலே பழம்பதி 

கும்ப கோணத்து 
ஓகையோ டிருந்து சைவ ருடன்ச 


மரச மாகி 


ஏகநாய கனவன் பதமி றைஞ்சி 

வீற்றிருப் பேனென்றும் 


22 


925 மலர்ப்பொகுட் டிருந்தறியு மனோவதிக 

ணீங்கிக் 
கலைச்சிறு திங்கள் சூடுங் கண்ணுதல் 

கும்ப கோணத் 
தலத்தினில் வைகி லன்பாற் கண்டிகை 

மணிதரித்து 
நலந்தரு நீறு பூசி யரிச்சனை 

நயந்து செய்வாய் 


23 


926 இரணிய கருப்ப கேண்மோ வியங்குமுன் 

வாணாள் காறும் 
தரணிபல் லுகுத்த கும்ப லிங்கத்தின் 

சரணந் தானே 
மரணமென் றடைந்து பூசை யாற்றிடி 

லாண வத்தின் 
முரணறுத் தரிய வின்ப சாகர் 

முத்தி யுண்டாம் 
927 முத்தியை விரும்பிற் கும்ப லிங்கத்தின் 

மூர்த்தி பாதம் 
பத்தியாற் பூசை செய்யிற் பயிலறம் 

பொருளோ டின்பம் 


221 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 
சித்திவீ டிகத்தே நல்குந் திரிவித 

காலமொத்துச் 
சத்திசெய் பொருளுங் கொண்டு பூசனை 

தொடங்க வேண்டும் 


25 


928 கும்பலிங் கத்தின் றாண்மேற் குலவிய 


பூசை நானே 


இம்பரின் முத்தி நல்கு மன்றொன்று 

மீய மாட்டாது 
அம்பர் கேச னான வையனைப் 


பூசை செய்வார் 


தம்பய னிழந்தா ரூர்த்த புண்டாந் 

தரித்துச் செய்தால் 


26 


929 ஞானமே யுருக்கொண் டாங் நயந்தவெண் 

ணீற்றுத் தூளம் 
மேனியிற் புனைந்து கண்டி மாலையு 

மிலைந்து பின்னர் 
தேனலங் கடந்த வின்சொற் சேயிழை 

மடந்தை பாகம் 
தான்மகிழ்ந் திருக்குஞ் சோதி சதாசிவ 

னருள்க ளுன்னி 


27 


930 உருத்திர மனுவைக் கூறி யொள்ளிய 

புனலி நாட்டி 
அருத்தியாற் றூசு கந்த மணிந்துவெண் 

ணீறு சாத்திக் 
குருத்தொளிர் வில்வஞ் சாத்திக் குறுமுகிண் 

மலருஞ் சாத்தி 
திருத்தகு தூப தீப நிவேதந் 

திருந்தச் செய்தே 


28 


222 


கும்பகோணப் புராணம் 


931 


ஆசும் னீயம் 

பூசு மகத்துமுக் 

காலுஞ் சூழ்ந்து 
நேசமோ டிறைஞ்சிப் போற்றி நிமலனஞ் 

செழுத்து மெண்ணிப் 
பாசவே ரறுத்து நல்கு முருத்திர 

மனுவும் பன்னி 
ஈசனா ருவகைகூர விவ்வண்ணஞ் 

தொழும்பு செய்வாய் 


29 


932 அஞ்செழுத் தாலும் வேத மருளுருத்தி 

திரத்தினாலும் 
மஞ்சுறழ் கூந்த லாடன் மகிணனை 

யுவகை செய்வார் 
எஞ்சலில் கோர மான தவமெலா 

மிழைத்தா ராவார் 
விஞ்சுமம் மனுக்க ளெண்ணில் விமலனு 

மகிழ்ச்சி மேவும் 


30 


933 ஐயமீ தல்லகண்டாய ருளுருத்தி 

ரத்தின் மேலாய்ச் 
செய்யுமோர் தவமு மில்லை யென்றரி 

செப்பக் கேளாய் 
மொய்யலர் கமலத்தோனு முதுக்குறை 

வடைந்து நாளும் 
உய்யவே பூசை கும்ப கோணத்தி 

லுஞற்றி னானே 


13 


934 இமைய வெற் பீன்ற செம்பொ னேந்திழை 

மயிலே யன்னாய் 
அமையுமிக் குடந்தை தன்னின் முத்தியை 

யடைந்தாரி யாரென்று 


223 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 
எமைமுனம் வினவிக் கேட்டா யிவ்வண 

மயனு மாலும் 
நமையரிச் சித்துப் பெற்றார் குடந்தையி 

னயந்த முத்தி 


32 


935 மதிக்கரு முயிர்களாலு மால் முதல் 

வானோராலும் 
துதிக்கருள் பூசை செய்யுஞ் சோதியா 

நம்மை மேலாங் 
கதிக்குயர் குடந்தை தன்னிற் கவின்றொளிர் 

வல்வந் தன்னால் 
பொதுக்கடிந் திறைஞ் சுமன்பர் பூசனை 

புரிந்திட் டார்கள் 


33 


936 இகத்தினிற் பாவ மெல்லா மேற்றிவா 

னவர்க்கு மெய்தா 
மகத்துவ மடைந்து போக வாரியிற் 

படிந்து வாழ்ந்து 
சகத்தினிற் புகழும்பெற்றுச் சட்குணம் 

தன்மை யெய்தி 
உகப்புறு முத்திவீட்டி லுகந்துவீற் 

றிருப்ப ருண்மை 


34 


937 என்றொரு சிவயோ கிக்கு வார்கடல் 

சுவற வுண்ட 
துன்னிய தவத்துக் கும்ப முனிவரன் 

சொற்ற தெல்லாம் 
நன்றறி வடைந்த மாய னான்முகற் 

குரைத்த வாறு 
குன்றவில் குழைத்த வன்பொற் கோற்றொடிக் 

குரைத்தா னன்றே 


35 


36 


224 

கும்பகோணப் புராணம் 
938 பன்னுறக் கேட்போர்க்கும் படித்துளோ 

ரெழுதி னோர்க்கும் 
நன்னயப் புடனேமங்கை நாயகி 

நாதன் வாழும் 
மன்னிய கும்பகோண வாசத்தின் 

பயன்கள் வாய்க்கும் 
939 பத்திய ஞானச் செல்வப் பகுதியும் 

பரமா னந்த 
முத்தியுஞ் சைவ வாய்மை முழுதுண 

ரறிவும் பூசை 
சித்தியுஞ் செவ்வே கண்டீர் சிவாக 

சியத்தை யன்பால் 
புத்தியோ டிருந்து கேட்கும் புண்ணியர் 

குலங்கட் கெல்லாம் 


37 


940 மங்கை நாயகி தண்ணருள் வளர்க 

வைய கத்தில் 
பிங்கள மும்மழை மொழிக நன் 

னெறிவளஞ் செறிக 
கொங்குமலி சைவமு நான்மறை 

யாளருந் தழைக 
பொங்குகு - காணப் பதிய 

கையிற் பொலிக 


38 


941 நீதிமன்னவன் மனுநெறி நடாத்துக 

நிமலன் 
ஓதுமாகமத் துண்மையே பெருகுக 

வுலக 
மாதுபாகன் - யபன்பபெற்றி 

வாழ்க 
தீது தீர்க நல்லறமெலாந் தலைத்தலை 


-- 


சிறக்க 


39 


938 இப்பாடலில் மூன் றேயடியுள்ளது . 
940 கண்ணன கிளர் - என்று காணப்பெறுகின்றது . 


225 


கும்பகோணச் சிறப்புரைத்த வத்தியாயம் 
942 என்று வாய்மலர்ந் தருளிய செந்தேன் 

மழை 
நந்துன் மெய்த்தவ முனிவன் 

சொன்னான் 
கன்று மான்மழுக் கரத்தினான் 

றுணையடிக் கமலம் 
ஒன்று காத் (தளிக்கு ) ஞ் சவுனக முனிவர் 

முதலியோருவப்ப 


..... 


943 நலமருவு சுபானுவினிற் கன்னிமாதம் 

நவமாகுந் தேதி 
சுக்கிரவார நாலதிலக 

தன்மங்களை 
கும்பகோணச் சிவனார் தஞ்சரிதமவர் 

திருமுன்பாக 
மலர் தலை மா நிலத்தி லுயர் திருவா .-- 

வந்தசைவராயன் 


41 


இலகுபுகழ்ப் பலர்மகிழப் புலவர் 

காதுக் கின்ன 
முதமென்ன வரங்கேற்றி னனே 

எங்கள் வசந்தராயன் 


42 


944 வாழி 


- 


கு புணற் காவேரி 

நாடிவாழி பூசுரர்கள் 
வாழி தமிழ்ப் புலவர் வாழி யெங்கள் 
துன 

கராசன் 
வாழி யான் சொக் கம்பனென்றும் 

சன்னிதியும் 
வாழி சங்கரன்ற னடிவார்கள் வாழி 
வாழி தலந் தானம் பரிகலமும் 

வாழி தானே 
திருச்சிற்றம்பலம் 


43 


942 இதற்கு மேல் ஏடுகள் இல்லை . பூச்சியரித்து உதிர்ந்து போ 

யிருத்தல் வேண்டும் . இதன் பின்னருள்ள பகுதிகள் காப் 

பீடு நூலைக் கொண்டு சரிப்படுத்தப்பட்டவை . 
941-944 வரைஉள்ள பாடல்கள் சிதைந்து காணப்படுகின்றன . 


29 


226 


கும்பகோணப் புராணம் 


பிரமன் மாயனைக் கண்ட வத்தியாயம் 


வேறு 


1 


1 


945 முளரி நறும் பொகுட்டரசு வீற்றிருக்குஞ் 

செந்துவர்வாய் முத்த மூரல் 
தளரியமென் கொடிமருங்குற் றாக்கணங்கின் 

மணவாள தரணி மாதர் 
( தளருமதி நுதற்றிலக மெனுங்குட 

மூக்கிடை நம்மைவந்து பூசித்து 
அளறுவெம் பிணிப்பிறவிக் கடலருத்தி 

யொளியுருப் பெற்ற மலமாகி 
946 ஏழுலகும் புகழ்ந்தேத்துஞ் சுதையுருவாங் 

கும்பலிங்கத் தெம்மைபூசித்து 
ஆழிநெடு மாலிருப்ப வண்டமுக 

டணிந்திருக்கு மந்த நாளன் 
வாழிதிரு மறுமார்ப நினது சரண் 

சரணெமெனவ வழுத்தி யானும் 
தாழுமிரு வினைத்தரங்கப் பவக்கடல் 

கடக்கும்வகை சாற்று கென்ன 


2 


947 வருதியிர ணியகற்ப நினதுயிருக் குறுதியொன்று 

வகுப்பன் கேட்டி 
குருதியுமிழ் முத்தலைவேற் குழகனருட் குறியிடத்துக் 

குலவு பூசை 
தருதியெனி லிரும்பிறவி சிமிழ்ப்பொரீஇ 

யிருத்தியெனத் தாழ்ந்து வேதன் 
பருதியெதிர் முளரியென வகமலா 
முகமலரப் பன்னு மன்றே 

3 


945 மலர்ப் பொருட்டிருஞ்சுடாசு என்று காணப்படுகின்றன . 
946 வண்டமுகட மணிதிருக்கு 


பிரமன் மாயவனைக் கண்ட வத்தியாயம் 

227 
948 குழவிமதி முடிக்கணிந்தோ னரிச்சனைமற் 

றெவ்வண்ண நீகூறு கென்ன 
விழைவொடு வைகறை யாமத்துயி லொருவி 

நீர்படிந்து வெண்ணீ றெங்கும் 
தழையவணிந் தக்கமணி புனைந்து திரி பண்டரமுந் 

தரித்த பின்னர் 
வழுவு லகர்ச்சனை புரிந்தால் வினை நீங்குமெனச் 
சுருதி மாதோ 

4 


949 மறைவிடத்துக் கடவுளரை யரிச்சிக்க நவிற்றுமெனில் 

வானோர்க்கெல்லாம் 
இறைவரில் மாதேவ னென்னும் பெரியவர்க்கியம் 

புமவ னிறைவ னாவான் 
நிறைபிரம மவனேயா மக்கடவுளடிப்பூசை 

நிறைத்தல் யார்க்கும் 
குறைவில வந்துறும் பொருளுமின்ப மறனோ 

டெவையுங் கொடுக்கு மன்னே 5 


பிரமன் மாயனைக்கண்ட வத்தியாயம் 


முற்றும் , 


228 


கும்பகோணப் புராணம் 


மாயன் சிவபூசை மகிமை கூறிய வத்தியாயம் 


வேறு . 


1 


950 அம்புயத்தி நித்தசெந்தே னுகுத்தென 

வரிதான்கூற 
செம்பதுமந் தனய்யர் சிவார்ச்சனைக் 

குரித்தியாவர் 
இம்பரிலுரைத் தியென்ன வெவ்வுயிர் 

தமக்குமாமென்று 
உம்பர்கோன் சுருதிநாத் தழும்பபன் ..... 

ததிலு முன்சொன்னான் 
951 சாற்றரு முத்தி நாமம் சமமென 

கூறுமப்பேர் 
மேற்றருஞ் சங்கரப்பேர் விமலனுக் 

காயதன்றோ 
போற்றிலங் கவனைப்போற்றிப் பொன்னடிக் 

கன்புபூண்டால் 
ஏற்றமு முண்டு துன்பக் கடலையு 

மேற்றலாமே 


2 


952 இன்னண முரைக்கும் வேதத் தியலைவிட் 

டமரர்போற்றல் 
கன்னல்விட் டிரும்புமென்றல் கடுக்குமிக் 

கருத்தை நோக்கிப் 
பன்னுமுக் கரணத்தோடும் பரனையர்ச் 

சனை பண்ணாதான் 
பின்னர்வா னோர் தந்தைக்குப் பிறந்தவ 

னல்லனம்மா 


3 


951 


நாமமசம் 


என்று காணப்படுகிறது . 


. 


229 


மாயன் சிவபூசை மகிமை கூறிய வத்தியாயம் 
953 அற்புதச் சைவர்சார்ந் தண்ணலையரிச்சி 

யா தான் 
துற் 

கன வன்றனாமந் துராசான் 

றானுமாகும் 
விற்பன ரெள்ளுந்துச்சன் விபசாரிச் 

சுதனுமாகும் 
புற்புதத் துடலம் வீழ்ந்தா னரகிடைப் 

புகுவனன்றே 


4 | 


954 மாதொரு பாகன் றன்னை மனத்தெழும் 

விமலனோடும் 
ஓதுமர் ச்சனைசெய்யா தா னுயர்குலத் 

துதித்தானென்னும் 
யாதனா வுடலம்பற்றி யெரிநிரை 

யத்திலாழ்ந்த 
கேதமுற் றுழக்குமன்று மறைகேட்கு 

மன்றே 


5 


955 


கலா திகள் வயத்தினானுங் கருத்துறு 

மோகத்தானும் 
புலாதியின் புணர்ப்பினானும் பூசனை 

மறந்தானுண்டி 
மலாதி நீர் பருகினானு மலத்து நீ 

ரயின்றானொக்கு 
அலாதிஃ தய்யமன்று சத்திய 

மறைந்தாமன்றே 


6 


956 சனித்த நாட் டொங்கியையன் சிரத்தொடுத் 

திறக்குங் காறும் 
பனித்தநீர் வேணியானை யரிச்சனை 

பயின்றானேல் 


சவு 


953 சாரத தண்ணலை என்று காணப்பெறுகின்றறது . 


230 


கும்பகோணப் புராணம் 
மனித்தனோ வவனெம்மன்னோர் வழுத்திய 

குணக்குன் றன்னான் 
துனித்த நூ லறவோ னெல்லாத் தவங்களு 

நோற்றானம்மா ! 


7 


957 கன்னன்மென் றனையவின்சொற் கனிக்கொரு 

பாக நல்கு 
பின்னால் வேணியான்பாற் பத்திப்போ ரற்றவர்க் 

கெய்துடம்பு 
என்னின் முன் னுற்பவங்க டோறும்பஃ றவ 

முயன்றவையன் 
தன்னருள் கிடைத்தோற்கன்றி யடைந்திடா 

சரதமாமால் 


8 


958 ஐம்புலன் களுமொன்றாக்கிக் கரணங்க 

ளாக்கிமாயை 
வெம்புறு குணமுமின்றி விழைந்தெழு 

மன்பினோடு 
தம்பனைப் பூசைசெய்வா னல்லனே 

னாற்குக் கீழாய் 
இம்பரிற் றிருவு நீங்கி நிரையத்து 

ளிழிவன் மாதோ 


959 நறவுயிர்த் தளிகண்மூசு நளினமென் 

றாரோய்கேட்டி 
றையருள் கொழிக்குஞ்சைவ சீலத்தி 

னியங்கான் செய்யும் 
மறைநவில் கன்மமெல்லாம் பயனிய 

மடந்தை பாகன் 
அறைகழற் கன்பிலான்செய் யறனும் வெம் 

பாவமாமே 


10 


மாயன் சிவபூசை மகிமை கூறிய வத்தியாயம் 


231 


960 உத்தம் குலத்தினோனு முறுபொருட் 

சைவசீலம் 
வைத்திலா னெனிலவற்கும் வைதிகக் 

கன்மம்வேண்டா 
எத்துக்கென் றுரைக்கில்வேதத் தியலினுக் 

கதிகாரி 
தத்து நீ ருலகுக்கன்னானோன் புற்கசன் 

சரதமாமால் 


11 


961 எக்குலத் துறுவனேனு மிறையருட் 

சைவனல்லான் 
புற்கசன் குலத்துளோரு மன்றுவாய்ப் 

புகுவரென்னாச் 
சக்கிரி கும்பலிங்கச் சன்னதி 

யிருந்து முக்கால் 
திக்குநேர் கைகூப்பிமுக்காற் சத்தியஞ் 

செப்பினானால் 


12 


862 நீரனென் றுரையதென்னை வேதத்தி 

னெறி நின்றோனைப் 
பேசெனிற் சைவனல்லான் பிழைகன் மசண் 

டாளப்பேர் 
சீசியென் றிகழ்வர்கஞ்சச் செழும்பொகுட் 

டிருந்து 
ஏ .---- னனோன் மாசுறுமரபிற் றோன்றிவரு 

பயனிழந்தோன் மாதே 
963 முக்கணற் கன்பிலா தான் முழுமகன் 

சைவனல்லான் 
மக்களுட் செனித்தானேனு மலப்புழுப் 

பிறவி நன்றாம் 


13 


951-4வது அடி திக்கு நேர் கைக மூகற் - என்று காணப்பெறுகின் 


232 


கும்பகோணப் புராணம் 


14 


1 


அத்தகுசீவனமும் கன்மமும் முயற்றியுங் 

கதியின்றாம் 
தக்கதே யிஃதுஞ் சத்தியம் 

சாற்றினோமால் 
964 மலப்புழுப் பிறவி நன்றென் றுரைத்ததென் ? 

வகுத்தியென்ன 
உலக்குறுக் கிருமியேய்ந்த வுடலுட 

னொழியுந்துன்பம் 
மலத்தகு சீரடிக்கே யன்பனுக் 

கன்பனென்றே 
சொலத்தகாச் சைவனல்லான் துயர்நெடு 

நாளுந்துய்க்கும் 
965 கூற்றுயிர் குடித்தசெம்பொற் குரைகழற் 

கன்பு செய்யாது 
ஏற்றசை வத்தினில் ரழிகுவ 

ரெரிவாய்க்கும் 
ஆற்றரு மிடும்பையுய்க்கு மருநிரை 

யத்திலம்ம 
சாற்றிடிற் கணிதமின்றென் றுரைப்பவத் 

தனையென்றாழ்ந்தே . 


15 


16 


மாயன் சிவபூசை மான்மிய முரைத்த வத்தியாயம் 


முற்றும் . 


233 


சிவபத்தர் மகிமை கூறிய வத்தியாயம் , 


966 ஆடக மணித்தசட் டுடுத்தனைய கஞ்சத் 

தோடவிழ் பொகுட்டிலுறை தூமொழி மணாள 
நாடக நடிக்குமிறை நல்லருள் சுரக்கும் 
சேடருயர் சைவரெவ ரென்னவரி செப்பும் 


2 


967 அந்தணர் மணிக்குவ டணைத்தபுய மன்னர் 

சுந்தர வணிக்கருயர் சூத்திரர்க ளாதி 
நிந்தைபுரி நீசர்முடி வாக நிலன் மீதே 

எந்தைபதத் தனரேனை சைவரவ ரென்பார் 
968 முப்பவ மருந்தவ முயற்றிய திறத்தால் 

இப்புவி வழுத்தவுயர் சைவரவ ரென்ப 
தப்புற் றிவர்ந்துசிவ பத்தியது தாழ்வரது 
எப்படியு முயர்வர்மதி மான்களிவ ணென்றான் 


3 


969 என்னைமதி சூடியரு ளெய்து சிவ பத்தி 

முன்னியுரை செய்கென முரட்கிரி குழைத்தோன் 
கன்னியம தன்றியஃதன நியம தய்ய 

பன்னரிய முத்தியுள பாக்கிய மளிக்கும் 
970 கேட்டிமறை யோய்பொது வினிக்கியருள் கிட்டும் 

நாட்டுசிவ பத்தி நழுவப்பொரு ளளித்தே 
ஈட்டுபரி மேதநர மேதமுதலி யாகம் 
வேட்டபய னின்றுபல கூறியெவன் மெய்யே 


5 


971 கோதின்மறை கூறுமக தேவருள் கொழிக்கும் 

ஓதுமுன் னுரைத்தசிவ பத்தியுண ரார்க்குமிலச் 
சாதக மறைப்பொரு டெரிந்தவர்க டம்பால் 

மாதன மளித்தடையனும் மருவி டானால் 
971 வீடானாலலோ 


6 


30 


234 

கும்பகோணப் புராணம் 
972 விடைக்குலவு கின்றமக தேவருள் விளக்கு 

முடைப்பரும ன நியமென பத்தியுள மில்லான் 
மடைக்கட னிகர்த்தொழுகு பான்மடைய நல்லான் 
கொடைக்கட னிறுத்தபய னே தடைவர் கூறில் 

7 


973 மத்தமலர் சூடுமக தேவருள் வளர்க்கும் 

சித்த முன் னுரைத்தசிவ பத்திதெரி யாற்குன் 
நித்தமும் வயனி டளவிற் றானம் 
வித்தமொ டளித்தபய னின்றுமலர் மேலோய் 


8 


974 விம்முமுலை பாகன்மக தேவருள் வினைக்கும் 

செம்மையுள மாயபொது நிற்குசிவ பத்தி 
உண்மையில னாக நிதி யோடுமட நல்லார் 
அம்மவரு டானமஃதின்றுபய னந்தோ 


9 


975 வாலமதி சூடுமக தேவருள் வளர்க்கும் 

சீலமுன் னுரைத்தசிவ பத்திதெரி யாதோன் 
சாலியன மாறுசுவை யோடுதரை மீதே 
கோலியிடு தானமெவனாகுமிது கூறில் 


10 


976 மங்கையுமை பாகன்மக தேவருள் வளர்க்கும் 

தங்குபொது நீரமறை காற்றுசிவ பத்தி 
பொங்குத லிலா நதிகள் போய்முழுகி யென்னாம் 
பங்கமற நோற்ற தவமும் பயனிலாதே 


11 


977 ஆருமக தேவனு மென்னையரு ளாளச் 

சாருமுன மாரவிப காரசிவ பத்தி 
யோருமுண ராதவ னுஞற்றுதரு மங்கள் 
தேருமறை யோயுதவி செய்ய நினை யாதே 


12 


978 


எந்தையென தாவிமக தேவருளை யீயும் 
சிந்தையுறு தேவர் பொதுசிவ பத்தி 
வந்தவ னலான்வெகுளி வாக்குமுத லாய 
இந்திய மடக்கியுறு மெத்தவமு மென்னாம் 


13 


சிவபத்தர் மகிமை கூறிய வத்தியாயம் 


235 


979 என்றமது பில்குகனி வேய்ங்குழலி னிசைத்துக் 

கன்றுகுணி லாகவிள வின்கனி கடிந்தோன் 
மன்றன்மறை யோன்றெளிய வண்பவழம் விண்டான் 

நன்றடி பணிந்தயனு மன்பொடுரை செய்வான் 14 
980 எல்லையில் பயன்பெறுவ ரின்னபல தானம் 

தொல்லை மறை யின்படி தொடுத்தவர்க ளன்றோ 
இல்லையென லையமெ னீசனரு ளின்றேல் 
நெல்லுவர நிலத்திடை விதைத்தபய னேரும் 

15 
981 வில்வம் தொன்றுவிதி யின்படி விழைந்தே 

அல்லுறழ் களத்த னடித்துணையி லிட்டால் 
எல்லையி லா தன மெய்துமெளி தாக 
மல்லலுல கின்கணென வுன்னுமதி வல்லோய் 

16 


வேறு 


982 குஞ்சித நடநவில் குழகற் கன்பன் 

அஞ்செழுத் தொருமுறை யகங்கு ழைந்தெழு 
நெஞ்சகத் தெண்ணு வானிதியோ டெண்ணிலா 
வெஞ்சனல கூறலைய னெய்து மென்பவே 


17 


983 நலந்தரு வடிவுமை நாதன் றன்னடி 

உவந்தொரு கணப்பொழு தேனு முன்னுவன் 
பவந்தரு பொறியெலா மடக்கிப் பன்னரும் 
தவம்பல வியற்றிய சதுர னென்பவே 

18 
984 ஒழுகுபொன் சுடர்விரித் துயரு மேருவின் 

விழுதுவிட் டெனப்பொலி வேணியான் றனைத் 
தொழுதுவெண் ணீறுமெய்த் தூளனஞ் செய்குவான் 
பழுதக லறனெலா பயின்று ளானவன் 

19 


985 எக்குலத் துதித்தவ னெனினு மெந்தையை 

நக்கனை யரிச்சனை யந்தி யற்றியான் 
தக்கவன் புண்ணியன் றவத்துக் கோர்புகல் 
மிக்க வனெனக் கூறும் வேதமே 


20 


236 

கும்பகோணப் புராணம் 
986 பற்குனற் கருள்செயும் பாண்ட ரங்கனைப் 

பொற்கழ லரிச்சனைப் புரிந்திட் டாலவன் 
நற்குலத் துத்தம னவிற்று மாங்கவன் 
சொற்கலை தெரிந்தவன் சுகுண னென்பவே 


21 


987 


யா நலங் கடந்தமென் கிளவி பங்கனை 
யானென தொழித்தரிச் சனையி ழைத்தவன் 
மானவன் யோகிமற் றுளவில் வண்சுடர்த் 
தானவ னேயருஞ் சமாதி பெற்றவன் 


22 


988 அளக்கருஞ் சுடர்விரித் தகண்ட பூரணம் 

துளக்கருஞ் சோதியின் றூய சேவடி 
திளைத்தெழு மரிச்சனை செய்திட்டா னெலாம் 
உளக்கணிற் றெரிந்தவ னுயருஞ் சுத்தனே 


23 


989 முத்துற மாலாள் தழுவு முக்கணான் 

சித்துரு வடித்தலஞ் சிற்படிச் செய்வனேல் 
தத்துவ முணர்ந்தவன் சகல நன் றிக்கும் 
வித்தவ னேயறன் விளைத்த நீதிமான் 


24 


990 அழிவுறு நிதிக்கட லழுவத் துற்றகோன் 

விழியிமை யார்தொழும் வேந்தன் கண்ணுதல் 
கெழுதரு பத்திவந் தெய்தும் யார்க்கெனில் 
கொழுதிவா யளிமுரல் கஞ்ச ! கூறுகேன் 


25 


991 உதித்தெழு சனனங்கள் தோறு முள்ளொளி 

விதிர்ப்புறு பருதிவெண் மதியை யொவ்வார்க் 
கதித்தடர் பொழுது நற் கனக கோடிகள் 
மதித்தசற் பாத்திரம் மகிழ்ந்திட்டாருக்கும் 


26 


992 வேள்விகள் பற்பல வேட்டும் நற்றவம் 

ஆள்வினை யுடைமையி னயர்ந்து முன்னரும் 
கோளகற் றிடுநதி குளித்து மும்மலக் 
காள துளர்ந்தநற் கதியி னோருக்கும் 


27 


237 


சிவபத்தர் மகிமை கூறிய வத்தியாயம் 


993 


மாதொரு பாகத்து மகிழ்ந்த புண்ணியன் 
திதகல் சேவடிக் கன்பு செய்திடும் 
மேதக வடையுமென் றுரைத்து விம்மினான் 
போதகத் துக்கருள் பூந்துழா யினான் 


28 


994 


என்றய னுவப்புற வெழிலி மேனியான் 
குன்றவில் குனித்தறங் குடந்தை மேவியே 
துன்றிய தவத்தினான் சொற்றிடா னென 
மன் றன்மெல் லோ திக்கு வாய்ம லர்ந்தனன் 


29 


சிவபத்தர் மகிமை கூறிய சருக்கம் 


முற்றும் 


238 


கும்பகோணப் புராணம் 


சிவயோ கியைக் கண்ட வத்தியாயம் 


995 முன்னைஞான் றின் சுவையமுழ்து மொண்டுவார்த் ( து ) 

அன்னதோர் சிவமறை யறைவன் கேட்டியால் 
என்னையா ளுடையவ னடிய ரெய்திடு 
நன்னய மெனவரி நவிற்றி னானரோ . 

1 


996 பொய்த்தவக் களைகடிந் தகிலம் போற்றுசீர் 

மெய்த்தவப் பயிர்க்கொரு வேலி யாய்வினை 
எய்த்தவர்க் கின்பவிடனைய தேதமே 
கைத்தது தூய்மையாற் கயிலை யொப்பது . 


2 


997 மதியணி சடைமுடி வள்ள லின்னருள் 

குதிகொளுஞ் சலநிதிக் கொப்பு ளொப்புறத் 
துதிபெறு வளனெலாந் துன்று தென்றிசைப் 
பொதியிலென் றொருகிரி புகழின் மிக்கதால் 


3 


998 முளையுகு தாள் களரி யானையின் 

கிளைபடு தருதரள முங்கிடந் திலங்கவே 
வளைகட லுலகெலாம் வளர்ந்த தன்புகழ் 
விளை தரு முகிழென நிலா விரிக்குமே . 


4 


999 கிளக்குறு முரக நன் மணியின் கேழொளி 

வளர்க்குமெய்த் தவத்தினாற்சிவம் வழுத்துவோர் 
திளைக்கு நன் முத்தியின் திருமணமுயங் குமண்டபச் 
சித்திர மொக்கு மக்கிரியின் செல்வமே . 

5 


1000 சுடர்விடு சிரமணி யோடு துன்னுவ 

விடமுதமே யிரல்தரா மெய்த்த வத்தினோர் 
இடனுறு வேள்வி கட்கெரி கொணர்ந்தெனத் 
தடவரை யிடனெலாந் தழைந்து மல்குமே 


6 


239 


சிவயோகியைக் கண்ட வத்தியாயம் 


1001 அறைப்படு பளிங்கினிற் றலமு மண்ணிய 

நறைகமழ் வாரி ..... று தண்ணிய 
முறைசொல விந்திரன் முதலி னோர்வரை 
செறிதரு வார்க்கெலாந் தெரிய கிற்றிலர் 


7 


1002 


வாளுகி ருளையரி மானும் யானையும் 
கோளறு பகையறக் கூடி வாழ்வன 
தாளுற ககி முனிவர் தங்களின் 
கோளறு மறைவிதி கேட்க வேகொலாம் 


1003 பாகமூ டுயருமக் கிரியின் மாதவர் 

ஓகையும் பகைமையு மொழிந்தி ருப்பின்று 
ஆகம மொழியெடுத் தறையக் கேட்டவோ 
நாகமுந் தோகையு நன்கி ருப்பவே 


1004 சீலமுங் கல்வியுந் திருந்து மக்கிரி 

மூலமு நாப்பணு முளைத்த தாருவின் 
சாலமு முனிவரிற் றழைத்துக் கூறிய 
சாலமுமின்றியே கனியுங் காட்சியால் 


10 


1005 நாவிய லிசைய முத்தமிழ் நாடொறும் 

பூவைகள் தத்தையோ டறையப் பொற்கிரி 
தாவிய மந்திகள் தலைய சைப்பவான் 
காவிய தருக்களுங் கனியு மென்பவே 


11 


1 


1006 ஆலமுந் தமாலமு மகிலுஞ் சந்தமும் 

ஏலமுஞ் சூதமு மிருப்பை யாசினிச் 
சாலமுங் கதலியுங் கோங்கு சாதியும் 
மேலெழுந் திருவிசும் புக்கு மேவுமே 


12 


1007 கமழ் நறு மலர்மணங் கரைந்த தென்றலும் 

உமிழ்திரைக் கடலெலா முண்டு மிழ்ந்தவன் 
அமிழ்தெடுத் திக்கரை யளித்த னன்முத் 
தமிழென வுலகெலாந் தான்ம ணக்குமே 


13 


240 

கும்பகோணப் புராணம் 
1008 இன்னபல வளங்களுக் கெல்லை யாகிய 

பொன்னவிழி தாழ்வரைப் பொதியி னாப்பணின் 
துன்னரும் வீட்டின்ப முருக்கொண் டாலென 
சொன்னவ ராமாச் சிரம மொன்றுள 


1009 வேதமே தருக்க ளாய்விடல் லாகமங் 

கோதறு மூலவையாய்க் குழைக ளங்காய்ப் 
போதமே பூக்களாய்ப் பொலியு மானந்த 
மேதகு கனிகளாய் விளங்குமற்றது 


15 


1010 அரிய நல் லமுழ்து தான தாண்ட தன்னமா 

வரியளி முரலமாங் கனிகள் தூங்குமால் 
பொருவரு ஞானத்தின் சுடர் பொடித்தா 
எரிமணி வயினவையி னல்கு மென்பவே 


16 


1011 கோழரை யரம்பையின் கனியுங் கோதில்தென் 

வீழ்களை வருக்கையிற் கனியு மேம்பழுத்து 
ஆழ்சுவை வேரியு மிமிழ்துங் கைத்துள 
ஊழ்முறை யுடைத்த தான முத்தமே 


17 


1012 அந்தவாச் சிரமத்துக் காச னச்சுடர் 

விந்துவிற் சிவனென விளங்கு மெய்யினான் 
கந்தவே ளின்னருட் கருணை பாயுநீர்ப் 
புந்தியாஞ் செறுவினான் புகழும் புண்ணியன் 


18 


1013 முக்குறும் பெறிந்து முக்குணங் கடிந்தெதிர் 

இக்வே ளரைசழித் தேதம்வே ரறுத்து 
உக்கவெவ் வினைக்கட லெற்றித் தூநெறி 
மிக்கவன் சிவனருள் முளைக்கும் வித்தகன் 


19 


1014 தண்ணிலா வரும்ப நீரொடுந் தாழ்சடை 

அண்ணல்சே வடி நினைந் தூற்று மன்பு நீர்க் 
கண்ணினா னானந்தக் கடலனான் கமலைப் 
பெண்ணலங் கவர்ந்திடும் பிரம னேயனான் 


20 


சிவயோகியைக் கண்ட வத்தியாயம் 


241 


1015 


உருத்திர வச ... கபாலிகையி னுள்ளொளி 
விரித்தெனப் பூசுவெண் ணீற்று மேனியான் 
தெரித்துமுப் பொருளெனத் திருந்து வெற்றியின் 
தரித்தமுப் புண்டரன் றழைத்த வேணியான் 


21 


1016 முடங்கிய முரிதிரைக் கடல்கண் முற்றுமோர் 

குடங்கை யாசமனமா விந்த மடங்கியோர் 
பிலத்துறப் பணித்த மாதவன்முளரியிற்குறுகும் 
வண்டென வடங்குற நோக்கினான் 


22 


1017 முருந்துற ழிள நகை தழுவு முக்கணான் 

வருந்தி ... நமக்கு நீ மானு மென்னப்போய் 
இருந்தவன் பொதியவெற் பிடரில் சிந்தையான் 
அருந்தவக் கொடிக்கொரு வேர்கொளு கொம்பனான் 

23 


வேறு 
1018 தெண்டிரைக் கரமாக் கூலவான் சானைச் 

செழுமணக் குறள் தரைத் தலரும் 
கொண்டகங் குளிர்ந்து சீரடுங் குருகாபுகையாக் 

குலமணித் தீபமாக் குலவா 
அண்டர் நா யகருக் கன்பாற் பெருகு 

மன்புபோற் காவிரியாற்றோர் 
குண்டிகை யடக்கு முனிவரன் றலங்கள் 

கும்பிடுக விருப்போகு 
1019 கோடறத் தலரி நறவுவாய் மடுத்து 

குபட்டிய வொளிகள் கோகனகத் 
தோடவிழ்முத் தெழுந்து வைகலிற் குவளைத் 

தூ நறா வுண்டுமேற் சுழல்வ 


24 


1016- எதுகைசரியில்லை ; இறுதியடி முச்சீர் 


31 


242 


கும்பகோணப் புராணம் 


ஆடமைப் பசுந்தோண் மடநலா ரனேகருங் 

கடிம ணம்புணர்ந் துழலும் 
சேடரிற் பொலியும் பொங்கர்சூழ் கிடந்து 

திருந்திய கோகனசஞ் சேர்ந்தான் 


25 


1020 நெட்டிலைச் சூல பாணிபொற் கழனேர் 

பணிந்தெழுந் துநெஞ்சு ருக்கும் 
சிட்டனாங் கும்ப முனிவரன் பாசத் 

திருக்கறுத் துயர்சிவ பூசை 
உட்டெளிந் தியற்று புவனிமேல் வழிந்த 

தொப்பவெண் ணீற்றொளி 
சட்டகத் தவத்துச் சிவவிர தியனைக் 

கண்டனன் கைகூப்பினன் தடக்கை 26 


1021 செப்பு நால் வேதக் குழவிதான் றவழ்ந்து 
திருத்துசே 

ன்னை 
இப்பொழு தெதிர்ந்த காட்சிமற் றெந்தை 

யீசனைக் கண்ணுற லேய்க்கும் 
ஒப்பெனக் கியாரென் றுவகை யூற்றெடுப் 

பமுரை த்தனன் னுலா 
வைப்பெனப் பொதியத் தினித்தமுத் தமிழை 

மன்பதைக் கமிழ்தென வளித்தான் 


27 


1022 அம்முனித் தவனு மிம்மொழி ( யமு ) தங் 

குழைந்தெழுந்துவேர் பறிந்து 
பொம்மெனப் படிந்த தாருவிற் படிந்து 

புளகமிக் குயர்சிவ யோகி 
முழுதுருக்கித் தரும் ....... னமும்விரைந் 

தளித்த ருக்கிய முதவி 
.... மனக் கொடுத்துச் சூழ்ந்து முக்காலு 
மிறைஞ்சி நின் றிவையிவை யிசைக்கும் 

28 


சிவயோகியைக் கண்ட வத்தியாயம் 


243 


1023 மாதவ விவணீ போ தரப் புரிந்த 

மறுவறு தவப்ப யனென் ? 
கோதுதீ தகன்றி ழைத்தவ ரிச்சனைக் 

குவந்து சிவனருளு தவியதென் ? 
கோதவமியற்று மென்குலத்து முந்தையோரியற்று 

மொள்ளிய வறன்கொலென் றுரைக்கோ 
ஆதுல னெளியேற்குன் றெரிசனம் வந்தடுத்த 

தெவ்வண் ணமென வறியேன் 29 


1024 ஐயநிற் காட்சிக் குடையவின் னாணமற்றவர் 

கதிர்ப்பருதி மண்டி லத்தைத் 
துய்ய நற் பாந்தள் தீண்டிய கால 

மன்றியுஞ் சொல்லிய 
செய்யு நற் கால மாகுமாச் சிரமந் 

திவ்விய முற்ற துவென்று 
உய்யு மென்றனக் கென்றுரைத் தனனென் 

றுயர்கு டந்தை நண்ணினோன் 


30 


சிவயோகியைக் கண்ட வத்தியாயம் 

முற்றும் 


244 


கும்பகோணப் புராணம் 


சிவபூசை விதி கூறிய வத்தியாயம் . 


தூர் 


1025 பின்னுமம் முனிவன் புரிந்ததே தென்னிற் 

பெருந்தவக் குறுமுனிவனை 
நன்னயப் புடனே தென்புலத் தவரா 
யவதரித் துங் 

டிப் 
பன்னிய பூசை புரிந்தடி பணிந்து 

பகருமே லாய நல் லறங்கள் 
சொன்னயந் தென்ன மதுரவா சகத்தால் 

தூநறா வார்த்ததே ( யென்ன ) 
1026 அந்தணர் தமக்க ணிய நற் கன்பா 

யருமறைப் பொருளவாம் பறிந்த 
முந்தையோய் குணக்குன் றன்னநின் றனக் 


1 


கென்குவ 


... 


எந்தைமுன் னுரைத்த வாகமத் தியங்குஞ் 

சைவருக் கியம்பு நல் விதியை 
சிந்தையி லழுத்தி யாதரத் தொடுஞ்செ 

விப்புல (ங்கொளுமாறு ) செப்பு 


1027 வைகறை யாமத் துயிலொரி இத்தவர் 

வளரொளிப் படிகவெற் போர்பான் 
மொய்கதிர்ப் படலை மரகதக் கொழுந்து 

பான்மொழிக் குயிராய்ச் 
செய்கலா தானைப் புனைந்தசே கரன் றன் 

சேவடி சென்னியிற் சேர்த்தி 
நையக லாதிதெழுந்து வினைப்புற (ப்படத்த )டித்து 

நற்சிவ தீர்த்த நீர் படிந்து 
1028 பானிறத் தறுசுவை புனைந்துவெண் ணீறு 

பரனருண் மொழிந்தது கடுப்ப 
மேனிமுற் றணிந்து மனுவெ 

விரிதிரி புண்டா மணிந்து 


3 


னனி 


245 


சிவபூசை விதி கூறிய வத்தியாயம் 


ஞானமுற் றக்க மணிபுனைந் துரைத்த 

நான்மறைச் சந்திக ணயந்து 
மோனமுறத் தொழுதுஞ் சித்திரத் தடமுக் 
கனாறு 

மூன்னி 


--- 


1029 அருமறைக் காயத் திரியுரைத் தன்பொடுங் 

கூவிளை முதலயாவையும் 
தருமுப கரணப் பொருளொடுங் கயிலைச் 

சாயிதன் றாளிரிச் சித்துப் 
பெருகுமஞ் செழுத்துங் குடிலையோ டெண்ணிப் 

பேசுசி ருருத்திரஞ் செபித்து 
மருமலர்க் கழல்களிறைஞ்சிமுக் காலும் 

புரிந்தன்பொடும் வாழ்த்தி 


5 


+ ....... 


னன் 


1030 மூளுமா பூசைப் பயன்புனலொடு முதல்வனுக் 

களிக்க வென்று ரைத்தான் 
கோளிலா யோகிக் கக்கதி 

கூறினான் கோற்றொடி மடவார் 
ஆளின்மேற் பாயும் வாடக னே போல 

வம்புயக் கானகத் தேரழுந்து 
வாளை பாய்ந் துழக்குங் கழனிசூழ் 

வயங்கிய குடந்தையின் மாயன் 


.... 


சிவபூசை விதி கூறிய வத்தியாயம் 

முற்றும் 


1030- பூளுமாபூசை - என்று காணப்பெறுகிறது 


246 


கும்பகோணப் புராணம் 


பிரதக்கண விதி கூறிய வத்தியாயம் , 


1031 பணிந்தெழுந் துருகுஞ் சிவவிர தியனும் 

பரமனைப் பணியும் நல்விதியும் 
தணிந்து செ லலலுமே புரிதல் 

சாற்றெனப் பொதியமா தவத்தோன் 
திணிந்தபுன் சடைக்காட்டாற்று நீர் பாயச் 

செழுமுனை முளைத்தெனப் பிறையை 
அணிந்த 

புண்ணியப் பொருப்பாய் 
முகத்தி ருக்கும்வெள் விடைக்கும் 


- 


1 


1032 நாப்பணிற் பணிந்த படாமுக முரிஞ்ச 

நற்கர முகிழ்ப்பவாய் வழுத்த 
பாப்பணி கழற்கால் பணிகுவான் சிரந்தோன் 

பகட்டெழின் மார்புசா னுசுகன் 
காப்புறு கன்ன மிரண்டுட னெட்டாய்க் 

கழறுவர் தண்டெ னப்பணிக் 
கோப்பணி சத்த னிருபதோ டொன்று 

குறைந்தவன் பஃதினொன் றெட்டாம் 2 


1033 சாற்றுமிப் பணியிற் குறைந்திட லாத 

தருக்கினா லிருந்தவன் றன்சருகு 
மாற்றிடும் பிரேதஞ் சத்திய மிஃதும் 

வாய்மையே சுருதியும் வழுத்தும் 
ஏற்றமாய் வலன் கொள் விதியெவ னென்னி 

லிரண்டுள வலமிட மென்னப் 
போற்றுவர் சோம சூத்திரப் பெயராற் 

மற்றொன் றுநல் வலமே 


3 


1032 முதலடியில் படாங்முமுரிஞ்ச என்று காணப்பெறுகிறது. 


பிரதக்கண விதி கூறிய வத்தியாயம் 

247 
1034 சோமசூத் திரத்தின் விதிவிடை முன்பு 

தொழுது சண்டனைப் பரசி 
வாமமாய்ப் பின்னும் விடையுழிச் சென்று 

வலன் கொடு கோமுகை வழுத்திச் 
சேமமாத் தியம்பி விடையினை வணங்கித் 

திரிந்துபின் சண்டனைக் கும்பிட்டு 
ஏமமாய்ச் சோம சூத்திரஞ் சண்ட 

னிடபமுற் றிறைஞ்சிடல் வேண்டும் 4 
1035 இப்படி யொன்பான் றிறமுறி லொன்றா 

மேற்றிசை தொடங்கியென் றுரைத்தல் 
மைப்படி கண்டன் விடையினை நோக்கி 

மகிழ்குண திசையினைத் தொடங்கித் 
தப்பறல் தவிர்ந்து வலன்வரல் வேண்டுஞ் 

சாற்றிய பச்சிம முகத்துக்கு 
ஒப்பினும் விடையைத் தொடங்கியே புரிக 

வுறைகுவானிரு தியிறுதியிற் சண்டன் 5 


1036 குணதிசை யிலிங்க முற்றுவீ சானங் 

குலவுழி யிருப்பர்சண் டேசன் 
மணமலி சோம சூத்திரம்வடக்கு வைகியேபச்சிம 

முகத்துக் கிளையறு சோமசூத்திரம் 
குணக்கி லிருக்கு மற்றிஃ தரலில்லை 


..... 


........... 


பணிவொடு பிடனுமவ் வலனுமாய்ச் சூழில் 

பாவுமொன் பானெனப் பகரும் 


1037 இவ்விதி சுருதி வாக்கிய மென்க 

விருபிறப் பாளனே புரிக 
உய்வகை யந்திக் காலமுஞ் சூழ்க 

வுரைத்திடில் வைகலு மாகும் 


248 


கும்பகோணப் புராணம் 
செவ்வியன் புரிக வசத்தானே யாகிற் 

செழும்பிர தோடத்திற் செய்வான் 
நவ்வியங் கரத்த னாலயஞ் சூழ்க 

நவையுறிற் பாபமே நணுகும் 


7 


1038 வலன்வரிற் சோம சூத்திர மூன்றும் 

வரலெனச் சொற்றனர் 
இலகிய வலனாம் சூழ்ந்திடிற் காலை 

யிறையரிச் சனை முடித் தெழுந்து 
குலவுமீ ரைந்து நடுப்பகற் சூழிற் 

குணிப்ப ரிராரென வந்திப் 
புலனுறப் பதினொன் றியற்றுக மறையோர் 

புகரறச் சூழ்ந்திடல் வேண்டும் 


8 


1039 ஈசனை யுன்னிக் கரமலர் , முகிழ்ப்ப 

விணையடி தொடர்புற மோனத்து 
ஆசையா லவன்செய் யோரடிக் கெய்து 

மறுமுறை விதிப்படி யிழைக்கும் 
வாசபேய்ப் போவென வியன்பயன்க ளென மறை 

வகுத்தன வன்றிப் 
பேசுசா பால வுபநிட த்திலுமென் 

றுரைத்தனர் பெருந்தவத் தலைவர் 


9 


1040 ஆர்செய வேண்டு மென்னில் வெண்ணீற்றை 

யன்பி லுத்தூளம் புனைந்து 
சீர்பெறு மவனே வலன்செய வருக 

வல்லனேற் செய்திட லாகா 
ஏர்பெறு கருப்ப கிரகமுன் நந்தி 

யிருக்கிலுட் சூழ்வர வியப்பாம் 
தீர்பெறு சோம சூத்திரங் கடந்தா 

னிரையத்தி லளப்பில நாள் நிலைக்கும் 10 


பிரதக்கண விதி கூறிய வத்தியாயம் 


249 


1041 இவ்வண்ணங் கும்பமுனிவரன் வை ...... 

சிவயோகிக் 
கிசைத்தன னென்க கயலிரண்டு 
செய்வண்ணக் கமலத்துக் கண்டன்ன விழிக்குஞ் 

சேயிழை மடந்தைபங் கிருப்ப 
கைவ ...... னவரல் விதியே தாழு 

தாழு நீள் சடையான் 11 


...... 


பிரதக்கண விதி கூறிய வத்தியாயம் 


முற்றும் 


1041- இப்பாடல் மூன்றடியர்க விருக்கின்றது 


32 


250 


கும்பகோணப் புராணம் 


பூசைக் குபகரணங் கூறிய வத்தியாயம் 


வேறு 


1042 முக்குறும் பெறிந்து நோற்ற முதுக்குறை 

முனிவ கேண்மோ 
இக்குவே ளுடலம் வேவ வெரியழல் 

பறக்குங் கண்ணான் 
தக்க பூசனைக்கு வேண்டுஞ் சாதன 

மிவைக ளென்ன 
மிக்கரு ளுருக்கொண் டாங்குக் குறுமுனி 

விளம்ப லுற்றான் 


1 


1 


1043 அரிச்சனை புரிய நோக்குந் திசைகுணக் 

காகு மம்பொன் 
பரித்தவன் வடக்கு மாகும் பச்சிமந் 

தானு மாகும் 
உரைக்கிலோர் காலு மாகாத தெனாதுகா 

ணுடையோன் பூசை 
தரித்தவன் றனையு மாகாத் தறுகணன் 

றனையுஞ் சொல்க 


2 


1044 தெண்டிரைக் கடலந் தானை யகவையிற் 

றிருவில் வீசும் 
குண்டல மிலங்கு மென்றோட் கவுரிதன் 

கொழுநன் றானே 
கண்டுள முவகை பூத்துக் கருதுவீட் 

டின்ப நல்கும் 
ஒண்டவன் றானே பூசைக் குரித்தென 

வுரைக்கு மன்றே 


2 


251 


பூசைக் குபகரணங் கூறிய வத்தியாயம் 
1045 வெண்ணிலா விரிக்கு நீற்றை மெய்முழு 

தணிந்து சென்னி 
அண்ணல்முப் புண்ட ரத்தோ டக்கு 

மணிந்தா னியாவன் 
நண்ணுமர்ச் சனைகள் செய்வா னல்லனே 

னவையிற் றிந்த 
மண்ணெலா மெள்ளு மன்னோன் வழிபட 

லாகா வாய்மை 


4 


1046 வள்ளல்வாய்க் கமலப் போதில் வாள் கிடந் 

தனைய வுண்கண் 
கள்ளவிழ் கூந்த லாள் தன் கணவனைப் 

பூசை செய்வான் 
தெள்ளு நீர் வடித்துக் கந்தஞ் செழுமலர் 

விரைகள் சேர்த்தி 
உள்ளகங் குளிர நாளு மொண்சதா 

சிவத்தை யுன்னி 


5 


1047 


நறுமணங் கமழுங் கொன்றை நாண்மலர் 

வேணி மீது 
மறுவில்சீ ருருத்திரத்தால் வண்புன 

லாட . ( லன்) பால் 
உறுபொரு ளெவையு மாட்டி யுகந்துதேங் 

கலவை யாட்டி 
பெறுநல வெண்டுசு தன்னாற் பிதிர்புனல் 

மாற்றிப் பின்னர் 


6 


1048 பால் (பர) ந் தனைய தூசு பிரித்திரண் 

டுவந்து சார்த்தி 
நூல்புரிந் திரண்டு முந்நூ னுண்மணி 

தோளிற் சார்த்திக் 
சால்புரிந் தனைய நீறு வடித்தொளி 

தயங்கச் சார்த்தி 
சூல்புரிந் தெழுந்த கொண்டல் மிடற்றனைத் 

தொழுது போற்றி 


7 


252 


கும்பகோணப் புராணம் 


... 


1049 மெல்லிய குழைந்து தூய்மை மேவிய 

கிருமி தீண்டாப் 
பல்லவம் (பறித் தெடு )த்துப் பழுதுறா 

நவமதி 
வில்வநற் கிளையி ரத்தின மாமே 

னவிழைந் தெடுத்துச் 
செல்வமென் றுன்னி யையன் சேவடித் 

தலத்திற் சார்த்தி 


8 


1050 அரிய தின்னண மென்றாலு மன்புட 

னெருநல் கொண்டது 
உரியது மாகு மின்றேற் கிருமியுண் 

டதுவு மாகும் 
புரைபெறு பசலை யேனும் புகலுமெவ் 

வியல்பிற் றோன்றும் 
சருகிலை யெனினும் வில்வப் பொடியதுஞ் 

சாத்த லாமே 


9 


1051 எவனிவ ணுரைப்ப தென்னி லீசனுக் 

கிஃதொப் பாகும் 
புவனியி லொன்று மில்லை வில்வத்தாற் 


பூசை சாங்கம் 


புவனம் மகிழ் வில்வ மின்றேற் பயனின்று 


பூசை யம்ம 


தவநனி தூப மாதி சாங்கபூ 

சனைசெய் வார்க்கே 


10 


......... 


1052 சோடச வுதவியின்றேற் றுணைபெறு 

சேர்த்தில் 
தோடரு மன்பிற் செய்யுஞ் சாங்க 

வர்ச்சனைகளாகும் 


253 


பூசைக் குபகரணங் கூறிய வத்தியாயம் 
மாடகத் திவவு நல்லியாழ் வடித்தன 

மிழற்று மம்பொன் 
பாடகக் காலினாள் தன் பாங்கானை 

மன்னி) னாற்கே . 


11 


1053 வத்திரம் பூணூல் கந்த மலர்கற் 

றூப தீபம் 
புத்தமு தனைய வன்னம் புலனடைக் 

காயே யாதிபு 
யத்தினி லானவில்வ மொவ்வொன் றுதவி 

யொப்புக் கொள்வான் 
கைத்தவெவ் விடமே யுண்டு களங்கனி 

யனைய கண்டன் 


12 


1054 ஓடவைத் துலையிற் சேமித் துருக்கிய 

வொளிகொள் 
ஆடகத் தமைத்த வில்வ மஃது 

மற்றது தம்மால் 
ஏடவிப் புவனத் துள்ளே யெப்பொரு 

ளிதற்கொப் பாகும் 
நேடில் முக் காலத் துள்ளும் விது 


13 


1055 ஆதிரை சோம நன்னா ளருள்விதி 

பாதங் கூடி 
மாதி பத்து நான்கும் வருதின 

நிசியில் வில்வத்து 
ஓதிமர்ச் சனை செய் வானே லொருங்கும் 

வெம்பிர மகத்தி 
தீதகன் றுமையாள் கேள்வன் செம்பொனின் 

றாளே சேர்வான் 


14 


254 


கும்பகோணப் புராணம் 


1056 கூவிளங் குழைகொண் டம்பொற் குரைகழ 

லரிசித்தான் 
பாயமா விளவடி யுண்க ணாள் தன் 

மணாளனை வழுத்தினோர்கள் 
பூவி டையனெக் கொடிய கணிதம் 

புகலும் புந்தி 
மேவி விருத்தி மாவீட்டின்ப 

மடைந்தா னம்மா 


15 


1057 அறைந்திரு நூலங் கங்கூடி னற்புத 

மாகும் 
நிறைந்தவவ் வற்புதங்க ளாயிர மாற்றி 

நிமலன் றாளில் 
உறைந்த பொனன்பி னாலே யொண்மலர் 

சாத்தும் பேறு 
பிறந்த கூவிள மொன்றீந்தாற் கோடிபங் 

கதிக மாகும் 


16 


1058 


கானிடை நட்ட மாடுங் கண்ணுதற் 

கமலத் தாளின் 
மானிடர் மாட ராசி வழங்குமர்ச் 

சனையிற் கோடி 
தானுவந் தளிக்கும் வில்வம் தருகிளை 

யொன்று சாத்தில் 
ஏனையர்ச் சனைகள் தானும் வில்வத்துக் 

கிணையொப் பாமே 


17 


1059 சொல்வருஞ் சாலி ராசி தூமமென் 

கூந்தற் செவ்வாய் 
அல்லியம் பொருட்டின் மேய வணங்கனாள் 
பங்கன் றன்னை . 

18 
[ மூலச்சுவடியில் இருபதாவது ஏடு இல்லாததால் பின்னிரண்டடி 

எழுதப் பெறவில்லை ) 
பூசைக்கு உபகரணங் கூறிய வத்தியாயம் 

முற்றும் . 


255 


( கீழ்வரும் பாடல்கள் எந்த வத்தியாத் தின் தொடர்ச்சி என்பதும் 
அத்தியாயத்தின் பெயரும் விளங்கவில்லை . 

ஆறாவது 
பாடலிலிருந்து தொடங்கப் பெறுகிறது ) 
1060 உள்ளமுருகு முனிவர் மக )த்துதவு 

மவியு முண்ணாமல் 
துள்ளுங் கயற்கண்ணொரு குறத்தி துணைமென் 

முலையினலன் வேண்டித் 
துள்ளுங் கயற்கண் ணீரரமகள் மனமுஞ் 

கழல சுரா திபரும் 
கள் வார் கூந்தலர மகளிருள்ளஞ் சுழலக்காளையெனத் 
தெள்ளுமறையும் பின்றொடரத் தேடும் 

பொருளைச் சிந்திப்பாம் 6 


வேறு . 


1061 மழை நிறப் பசுந்துளப மாலயனுந் தவங்கோடி 

தவம் வகுத்துங் காணாத 
முழுமுதலைக் கிரிராச குமரியேர் மறைகளெல்லா 

முழங்கத்தந்தை விழிகுளிர் களகற்றி 
நதிப்புன லருந்தி வருந்தாமை கூர்த்து 

விடைமேற் றோன்ற வழுத்த 
தழைத்த பசுங்குழவி தலையருட் காழிப் 

பிள்ளை பதத்தன்பு செய்வாம் 


7 


வேறு 


1062 யாவுக் குயர்மணி மார்பனும் வானோர் 

களுமதிக்கச் 
சேவுக்கு முனுயரும் மணிக்க தவங்கள் 

திறக்கும் 
யாவுக்குவ மிக்கும் பொருண்ம றையெனப் 


பணித்த 


நாவுக் கரசின் பாத நயந்தன் பொடு 

பணிவாம் 


8 


1060- இதன் இறுதியில் சீர் மிகுதியாகக் காணப்பெறுகிறது . 


256 


கும்பகோணப் புராணம் 


வேறு 


1066 உந்து நீ ராற்றி லிட்டுக் குளத்தெடுத் 

தொடு நிரை யந்தரத் தேற்றி 
மைந்தனாவியை முதலை வாயிற் றந்து நள்ளிருளிற் 

றூதா தாணுவு மேகச் செய்து 
செந்தமிழ்ப் பெருமை காட்டுஞ் செல்வனைச் 
சிந்தை செய்வாம் 

9 


வேறு 


1064 வாணிக்கு தாயகனும் வாக்கு மறை 

யினொடு வானோர் தொழும் 
பாணிக்க வறியாத பரஞ்சுடரினருட் கடலுட் 

படிந்து மேய்ந்து 
கோணிக்கு வேளுருவங் பொடித்த விழிக்கிரிமீ , 

கொழித்த செஞ்செல் 
மாணிக்க மழை பொழியும் பசும்புயலினிருசரண 

மதித்து வாழ்வாம் 


10 


.............. 


1065 மறுவ 

ததி வீசுவன் வயிராக் 

கியத்திற் 
செறுவிட்டுச் சீலவேலி யென்னுந் 

தீ நீர் பாய்த்து 
உறுமுக் கடக்களியானந்த விளைவு 

கண்ணேறு முத்தாறுபத்துக் 
குறை செல்வத்தன்பர் குரைகழற் 

றொடிமலர்க் கண் பூசை செய்வாம் . 


11 


வேறு 


1066 சிந்தை செய்பவற் குடலெலாந் 

தித்திக்கு மமுத 
முந்தை யரணியத் திமிர்த்துக் 

கரதப முக்கண் 


1066- இது மூன்றடியாகவுள்ளது . 


257 


எந்தை யின்னருட் சரக்கறை 

யென்ன முன்னிருக்கும் 
தந்தி தேவனாக தேசிகர்க் 

கோடி நளினம் 


12 


வேறு 


1067 அவமொழித் தென்னுள்ளத் தமுத 

முறுதீஞ் 
சுவையெனத் தமிழ்வளஞ் சுரந்து 

நல்குமே 
தவமெனக் கமலையி லிருந்த 

தேசிகன் 
தவவணை வயித்திய நாதன் 


13 


றாள்களே 


1068 தவளை நிறம் படைத்தவரை 

கோகனகக் கூத்தவனுமையாள் 
கொழுந னெனுங் கவனிமத 

களிற்றுடலந் தனதுருவாம் 
சுருதியினாற டடிப் பாரிற்றுவளு 

முயிருக்குடலெனச் 
சொற் கூறும் வேறுபடச் சூழ்ந்து 

நிற்கு வளமரை 
பொகுட்டுறையுந் தையலிரு சரணமலர்த் 

* தலைமேற் கொள்வாம் 


14 


1067- அம்மொழித் ததென் னுளத்த முத மூறுதீஞ்சுவையெனத் 
தமிழ்வளஞ் சுரந்து நல்குமேகிவமெனக் கமலையிலிருந்த 

[ தேசிகன் றன் 
தவ்வண ...... ததியக் கண்களே 

ததியக் கண்களே என்று காணப்பெறு 
கின்றது . 
1068 இப்பாடலில் அடி வரையறை யில்லை 


33 


258 


கும்பகோணப் புராணம் 


வேறு 


1069 இழைமங்கை பாக ரிருந்தவ 

னருளாற் பச்சைக் 
கழைவளர் பெதியில் வைகுங் கடமுனி 

வேத சாரம் 


மொழிசிவ ரகசியத்தை மொழி பெயர்த்து 

வளர்ந்தயன் றவறு 
கொழிதமிழ்ச் செய்யுளாலே 

காதலாற் கூறினானே 


15 


1070 கொண்டல் கண்டுயிலுஞ் சோலைக் 

குடந்தையிற் பலருமேவத் 
தண்டமிழ்ப் புலவர் வெற்றித்தாரை 

வேற்றாரை மன்னன் 
மண்டலம் புரக்குஞ் செங்கோன் 

மனுநிகர் சகசிவாழ் நாள் 
தாண்டை நாட்டரைச சொக்கன் 

னரசவை சொற்றதன்றே 


16 


நூற்பெயர் முதனூர் பெயர் புனைந்தது 

நுவலு மிந்நூல் 
பாற்படு பொருளுஞ் சைவப் பாகுபா 

டுணர்ந்து நோக்கல் 
மேற்படு பொருளு முக்கண் வித்தகன் 

சரிதம் வேட்கை 
ஏற்பொடு கேட்போர் பெறு முத்தி 

வீட்டின் பந்தானே 


17 


259 


1072 ஆடகத் தகடு வேய்ந்தன் னபொற் 

கொன்றை யோடும் 
தோட ல ரெருக்கஞ் சூடுந் தொன்மையான் 

சுருதி கூறும் 
நாடகத் தண்ண லன்பர் குணலையு 

நயக்கு நல்லோர் 
பாடலோ டெளியன் புன்சொல் பாடலும் 

பரிக்கு மன்றே 


18 


1073 வேளுடல் பொடித்த கொற்றக் கண்ணுதல் 

விளம்பு நன்னூல் 
தாளுழந் தரிதிற் கற்றா ரவைக்களந் 

தமிழ் நூல்கற்கு 
நாளுநன் கறிந்திலாத ந .............. னகில 

கூறு மாற்றம் 
கே 

கண்டு குறு நரி 
குரைத்தல் போலும் 


19 


1074 ஏறியற்றுறைகள் விரவித் திளைத்த புன் 

கவிய தேனும் 
வாரி நீருண்ணு மாவின் வடித்தகும் 

பொருளைக் கொள்வர் 


பூரியா மெதிபரன்ற ( ன் ) பொய்கையிற் 

புகுந்த போலும் 


20 


1074 இப்பாடல் மூன்றே யடிகள் உள்ளன 


260 


கும்பகோணப் புராணம் 


வேறு 


1075 நடந்த நான் மறையவர் 

சுரபி நாகர்வான் 
படர்ந்த சீர் மன்னவர் பலரும் 

( வாழ் ) கவே 
மடந்தை கேள்வ னடியவர் 

வாழ்க நம் 
குடந்தையும் வாழ்க வாழ்க 

குவலையங்களுமே 


21 


கும்பகோணப் புராணம் 

முற்றும் 


குற்றங் களைந்து குணம்பெய்து வாசித்தல் 
கற்றறிந்த மாந்தர் கடன் . 


261 


அருஞ்சொற் பொருள் 


அ - தொடர்ச்சி 
அக்கம் - உருத்திராக்கம் அணங்கு - இலக்குமி , 
அகடு - நடு இடம் 

திருமகள் 
அகண்டிதம் - விரிவு அத்தம் - அத்த நட்சத்திரம் 
அகந்தை - யான் எனது அதருவசிகை - அதர்வண 
என்னும் செருக்கு 

வேதத்தின் கிளை 
அகளம் - நிஷ்களம் 

அதீதன் - அப்பாற்பட்டவன் 
அங்கண் - அகன்றவிடம் அந்தகன் - முடிவைச் செய் 
அங்கணம் - நீர்த்தாரை 

பவன் ( நமன் ) 
அங்கணர்- சிவபெருமான் அந்திமேனியன்- செம்மேனி 
அங்கி - நெருப்பு 

யன் ( பரமசிவன் ) 
அச்சுதன்- திருமால் அப்பு- கங்கை 
அசடர் - அறிவில்லாதவர் அபிமுகம் - எதிர்முகம் 
அசும்பு - நீர்த்துளி 

நோக்கியமுகம் 
அஞ்செழுத்து - நமசிவாய அம்பரம் - வானம் 
அஞர் - துன்பர் 

அம்பு - தண்ணீர் 
அட்ட - சமைத்த 

அம்புயத்தணங்கு - திருமகள் 
அட்டகம்- எட்டு 

அம்புயம் - தாமரை 
அட்டகாசம் - சிரிப்பு அமர்க்களம்- போர்க்களம் 
அட்டித்தல் - தண்டித்தல் அமரபக்கம் - தேய்பிறை 
அடவி- காடு 

அமலன் - மலமற்றவன் 
அடுவாள் - சமைக்கின்றவள் 

(சிவன் ) 
அடைக்காய் - வெற்றிலை அமுதவசனம் - அமுதம் 
பாக்கு 

போன்ற பேச்சி 
அண்டர் - தேவர் 

அயர்வு - அயற்சி , சோம்பல் 
அண்ணல் - பெருமையிற் அயனம் - தெற்கிலும் வடக் 

சிறந்தோன் கிலும் சூரியன் செல்லல் 
அணங்கு - தீண்டிவருத்தும் அயிற்படை - வேலாய் தம் 

தெய்வப்பெண் அயின்று - குடித்து 


262 


கும்பகோணப் புராணம் 


அ - தொடர்ச்சி 


அ - தொடர்ச்சி 


ளொன்று 


அரணியம்- காடு , கட்டை அனகம் - குற்றமற்றவன் . 
அரந்தை - துன்பம் 

தன்மை 
அரா - பாம்பு 

அனாகதர் - வாராதவர் 
அரவணையோன் - திருமால் அனீகம் - படைகள் 
அரி - திருமால் , சிங்கம் 
அருக்கியம் - கை கழுவ நீர் ஆக்கினேயம் - ஒரு புராணத் 
தருதல் , கால்கழுவ நீர் 

தின் பெயர் 
தருவல் முதலிய ஆசமனம்- நீர்பருகுதல் 
அருட்கதி -- நல்லகதி ஆசினி - ஆசினிப்பலா 
அருளாழி - கருணைக்கடல் 

ஆசு - குற்றம் 
அல்லி - அகவிதழ் 

ஆடகம்- பொன் 
அல்லியம் அணங்கு - ஆடி - முழுகி 

திருமகள் ஆடி - கண்ணாடி 
அலம்வரும் - கவலை ஆணவம் - மும்மலங்களு 
அலர் - மலர் 
அலரி - ஒருவகைப்பூ 

ஆதபம் - வெப்பம் 
அருச்சுனம் - மருதமரம் ஆதம் - அன்பு 
அவ்வியம் - பொறாமை ஆதுலர் - பற்றுக்கோடில் 
அழல் தீர்த்தம் - அக்கினி 

லாதவர் 
தீர்த்தம் ஆப்புண்டு - கட்டுப்பட்டு 
அழன்று - சீறி , சினந்து ஆடகன் --- இரணியன் 
அள்ளிலை - நெருங்கிய இலை ஆர்கலி - கடல் 
அளகை- குபேரனுலகம் ஆர்ப்பு - ஆரவாரம் 
அளி - அருள் 

ஆரமுது- நிறைந்தவமுது 
அளிக்கும் - காப்பாற்றும் ஆரியை - உமையம்மை 
அறவோர் - துறந்தோர் ஆலம் - நஞ்சு 
அறிதி - அறிவாய் 

ஆவினாழிநெய் - பசுநெய் 
அறுசுவை - உறைப்பு ,, 

கால்படி 
புளிப்பு , இனிப்பு கசப்பு , ஆழி - சக்கரம் , கடல் 
துவர்ப்பு , உவர்ப்பு ஆள்வினை - முயற்சி 


263 


அருஞ் சொற் விளக்கம் 


60 


ஆ- தொடர்ச்சி 

இ - தொடர்ச்சி 
ஆளி -சிங்கம் 

இரண்டு நீர்படிதல் - நீரில் முழு 
ஆறிருது - கார் , கூதிர் , முன் குதல் , திருநீற்றை யுத்தூள 
பனி , பின்பனி , இளவேனில் 

மாகப் பூசுதல் 
முதுவேனில் இரணியகருப்பம் - பொன்னாற் 
ஆறெழுத்து - நமக்குமாராய செய்த பசுவின் வயிற்றில் 
ஆன்றமைந்து - நிறைந்து புகுந்துவந்த அதனைத் 
அமைந்து 

தானங்கொடுப்பது . 
ஆன்று - நிறைந்து 

இராசி - தொகுதி 
இருக்கு - இருக்குவேதம் 

இருந்துளை பூத்த - பெரிய 
இகந்து- கடந்து 

துளைகள் மிகுதியாகவுடைய 
இங்கிதம் - குறிப்பு 

இருபத்தைந்து - நிலம் , நீர் , 
இட்டி - சுருங்கியவழி 

தீ , வளி - வான் ; சுவை , ஒளி , 
இடும்பை - துன்பம் 

ஊறு , ஓசை , நாற்றம் ; மெய் 
இணர்- கொத்து 

வாய் , கண் , மூக்கு , செவி , 
இதழி - கொன்றை 

வாக்கு , பாணி , பாதம் , 
இந்தனம் - விறகு 

பாயுரு , உபஸ்தம் ; மனம் , 
இந்திரிய நிக்கிரம் - பொறி புத்தி , சித்தம் . அகங்காரம் , 
புலன்கள்வழி மனத்தை உயிர் என்ற தத்துவ 

விடாது தடுத்தல் மிருபத்தைந்து 
இந்து - சந்திரன் 

இருபிறப்பர் - பார்ப்பனர் 
இம்பர் - இவ்வுலகம் இருநிதி- பெருஞ்செல்வம் 
இமவதி - இமவான் புதல்வி இரும்பதம் - பெரிய பதம் 
இமையோர் - தேவர் 

வைகுண்டம் 
இயமம் - எண்வகை யோக இரும்பவக் குறும்பு - பெரும் 
உறுப்புக்கள் ஒன்று 

பாவமாகிய வரண் 
இரதசத்தமி - தைமாதத்தில் இலங்கு - விளங்குகிற 
சுக்கிலபட்சத்தில் சத்தமி இழுதையன்- தாழ்ந்தவன் 

திதியில் வருவது இளமூரல் - சிறுபற்கள் 
இரண்டு நிதி - சங்கநிதி, இறும்பூது -- வியப்பு 

பதுநிமதி 


264 


கும்பகோணப் புராணம் 


உவா 


திருவடி 


உ- தொடர்ச்சி 
ஈசானம் - வடகிழக்கு உ.லைபுரிசூலம் - உலைக்களத் 
ஈனம் - கீழான செயல் 

துச்செப்பம் செய்யப்பெற்ற 

சூலம் 
உகுத்து - சொரிந்து உலைவு - வருத்தம் 
உஞ்சிடாது - பிழைக்காது உவக்கும் - மகிழும் 
உஞற்றும் - அமைக்கும் , உவடு - உச்சி 

செய்யும் உவப்ப - மகிழ 
உடுக்கள் - விண்மீன்கள் 

பெளர்ணமி 
உண்கண் - மைபூசியகண் உழக்கு - வருத்தும் 
உந்து - தள்ளுகின்ற உழலும் - வருந்தும் 
உபயபாதம் -- இரண்டு உள்ளப்புண்டரீகம் - உள்ளத் 

தாமரை 
உம்பருலகு - தேவருலகம் 

உளக்கண் மனக்கண் 
உமிழ்தல்- வெளிப்படுத்தல் உளமெனுமளியாம் 
உயிர்த்த - பெற்ற 

மனமாகிய வண்டு 
உயிர்த்திடுதல் -- வெளி உளுக்க - அசைக்க 

யிடுதல் உளை - பிடரிமயிர் 
உயிர்பிழிந்து.... வேலை - உளையரி-- பிடரிமயிருடன் 
உயிரைக் கொண்டு 

போகும் சமயம் உளைவு - வருத்தம் 
உரகம் - பாம்பு 

உழந்து - வருந்தி 
உரவு - வலிமை 

உறழ்தல் - ஒத்தல் 
உராவு கலந்த 

உறு - மிகுதி 
உரி - தோல் 

உ..றுசுடர் - மிக்கவொளி 
உரிஞ்சி - உராய்ந்து 
உருத்து - சினந்து 
உருமேறு - ஆணிடி ஊர்த்தபுண்டரம் - மேனோக்கி 
உருவிலான் - மன்மதன் யிடுகின்ற திருமண்காப்பு 
உரோகம் - நோய் 

ஊர்த்தவம் - மேனோக்குதல் 
உலக்குதல் - வருத்துதல் ஊழ்வினை - பழவினை 
உலைக்குநெஞ்சம் - வருத்தும் ஊறல் - உமிழ்நீர் 

மனம் 

ஊறு- இடையூறு 


கூடிய சிங்கம் 


தள 


எ 


எண் 


அருஞ்சொற் விளக்கம் 

265 

ஏ - தொடர்ச்சி 
எஞ்சிடாது - குறையாது ஏழிசை - குரல் , துத்தம் 
எட்பகவு - எள்ளின் பிளவு கைக்ளை , உழை இளி 
- எண்ணம் 

- விளரி, தாரம் 
எண் திகழ்ந்திட- எண்ணம் 

ஐ 
விளக்கமுற ஐங்கணை - ஐந்தம்பு : முல்லை . 
எந்து - எப்படி , என்ன அசோகு , தாமரை , மா , 
எயில்- திரிபுரம் 

நெய்தல் 
எயிறு - பல் 

ஐங்கணைக்கிழவன் 
எருத்து- பிடரி 

மன்மதன் 
எல் - சூரியன் 

ஐந்துகோல் - ஐந்துகோல் 
எழில் - அழகு 

தூரம் 
எழிலி-மேகம் 

ஐந்துவன்னம் --பஞ்ச 
எழிலிமேனியன் - திருமால் 

வர்ணம் 
எழுகிரிக்குலம் - ஏழுமலைக் 

கூட்டம் ஒருமித்து - ஒன்று சேர்ந்து 
எற்றுவார் - தள்ளுவார் ஒற்கம் - தளர்ச்சி 
எறிந்து - அழித்து 

ஒறுக்கும் - துன்புறுத்தும் 
எறுழ்வலி - மிக்கவலி ஒறுத்து - தண்டித்து 
என்றூழ் - சூரியன் 

ஓகை - உவகை , மகிழ்ச்சி 
ஓதை ஓசை 

ஓடம் வைத்தல் - 
ஏகதேயம்- ஓரிடம் 

புடம்வைத்தல் 
ஏதம் - குற்றம் 

ஓல் - தூங்கவைத்தல் 
ஏந்தல் -- பெருமைமிக்கோன் ஓவநூல் - சித்திரத்தின் 
ஏயவேலை - பொருந்தியசமயம் இலக்கணம்கூறும் நூல் 
ஏரணம்- கணித நூல் , 

தருக்க நூல் 
ஏல் - இயல் 

ககனம் - ஆகாயம் 
ஏல - பொருந்த 

கங்குல் - இரவு 


50 


34 


266 


கும்பகோணப் புராணம் 


கடி -மணம் 


க - தொடர்ச்சி 

க -- தொடர்ச்சி 
கங்கைவேணி 

கதிர்கள் - சந்திர சூரியர் 
சிவபெருமான் கதுமென-- விரைவாக 
கச்சை - யானைக்கழுத்திடு கந்தம் - மணம் 

கயிறு கந்து - பந்து 
கசடு - குற்றம் , அழுக்கு கம்பிதம் - நடுக்கம் ; அசைவு 
கஞ்சம் - தாமரை 

கமடம் - ஆமை 
கஞ்சன் - பிரமன் 

கமுகு - பாக்குமரம் 
கஞல - நெருங்க 

கயில் - பொருத்துவாய் 
கட்டறுத்து - பந்தங்களை கர்னிகை - தாமரைமொட்டு 

தொலைத்து கரடம்- மதம் 
கடகம் - வளையல் 

கரந்தனன் - மறைந்தனன் 
கடம் - மதநீர் 

கரவீகம் - அலரி 
கடலழுவம்- கடற்பரப்பு கருச்சுடுதல் - கருக்குழி 

புகுதாமல் தடுத்தல் 
கடிந்து - ஒழித்து , சினந்து கருப்பாசம்- கருப்பப்பை 
கடிது - விரைவு 

கரும்பாந்தள் - கருநாகம் 
கடுக்கும் - ஒக்கும் 

கருனை - பொரிக்கறி 
கடுஞ்சுவை -மிகுந்தசுவை கலம் -ஆய்தம் 
கடுத்தல் - ஒத்தல் 

கலவி - கலத்தல் 
கடுவன் - வேடன் 

கலி- வறுமை, கலிகாலம் 
கண்படை செய்தல் - தூங்கு கலிவிடம்பன் - கலியைப் 
தல் 

பின்பற்றுபவன் 
கண்டிகை - மதாணி , கவ்வை - ஆரவாரம் 

உருத்திராக்கமாலை 
கண்ணி - முடிமாலை 

கவின்று - அழகு செய்து 
கண்ணுதல் - சிவபெருமான் கவின - அழகுவிளங்க 
கண்ணறையன் - கண்ணி 

கவுத்துவம் - திருமால் 

லான் மார்பிலணியும் மணி 
கணவிரம் - அலரி 

கழல் - சிலம்பு 
கத்திகை - மாலை 

கழறுவான் - இடித் 
கதம்- கோபம் 

துரைப்பான் 
கதிர் - ஒளி 

கழனி - வயல் 


கவின் - அழகு 


- 


அருஞ்சொற் விளக்கம் 

267 
க - தொடர்ச்சி 

கா- தொடர்ச்சி 
கடவு- செலுத்து 

காமம் - இச்சை 
கழியூன் - ஒதுக்கப்பட்ட 

காமரு - விரும்பத்தக்க 
இறைச்சி , மிகுதியான காமன் தந்தை - திருமால் 

இறைச்சி காமாரி -- சிவன் 
கழை- மூங்கில் 

காமித்தான் - விரும்பினான் 
களத்தன் - கழுத்துடை காமுரு - விரும்புகிற 

யான் காயகற்பூரம் - உடல் நீடித் 
களைகண் - பற்றுக்கோடு திருக்க உண்ணும் மருந்து 
கற்கடமதி - ஆடி 

காரக நிறம் - நிரவேறுபாடு 
கறங்கு - காற்றாடி 

( கருமை) 
கறுவு - பகைபற்றிய காரகில் - கரியவகிற்கட்டை 

வுறைப்பு காரணபூதம் - காரணத் 
கன்று - வருந்துகின்ற 

துக்கு அடிப்படை 
கன்னல் - கரும்பு 

காலாந்தகன் - நமனை முடித் 
கன்னன் கூடகன்னன் 

தவன் ( சிவன் ) 
கன்னித்திங்கள் - பங்குனி கலையாதிதத்துவம் - கலை 
கனகம் - பொன் 

முதலாகவுள்ள தத்துவம் 
கனம் - பொன் , நீருண்ட 

முப்பத்தாறு 
மேகம் காளம் - கறுப்பு 
கனன்ற - சீற்றங்கொண்ட காளமுகில் - கரியமேகம் 
கனைகதிர் - செறிந்தவொளி 

கி 

கிடுகு - கேடயம் 
- சோலை 

கிண்கிணிக்கால் - சதங்கை 
காட்டம் - விறகு 

யணிந்த கால் 
உரிமையிடம் கிருத்து - செய்தல் 
காணியாக - உரியதாக கிருதகம்பளம் - நெய்யில் 
காணூ-கண்டு 

தோய்ந்த கம்பளத்தை 
காதுதல் - வருத்துதல் , ஆண்டவனுக்குச்சாத்தல் 

கொல்லுதல் கிருமி - பூச்சி , புழு 
காதும்பைப்பணி- பாம்பு கிழி - பொன் முடிந்ததுணி 
காந்தள் - செங்காந்தட்பூ 

திள்ளை - கிளி 
காம்பு - மூங்கில் 

கிளந்த - எடுத்துச்சொன்ன 


கா 


கா 


காணி 


தூரம் 


268 

கும்பகோணப் புராணம் 
கி - தொடர்ச்சி 

கு - தொடர்ச்சி 
கிளர்கிளவி எடுத்தூது 

குரைகழல் - ஒலிக்கும் 
கின்ற ஒலி 

சிலம்பணிந்த கால் 
கிளர்தல் - ஊதுதல் 

குரோசயாத்திரை - கூப்பிடு 
கிளவி - ஒலி 
கிளை - பிரிவு 

குலம் - தொகுதி , கோயில் 
கின்னரி - யாழ் 

குலமணி -சிறந்த நவமணி 

உயர்ந்தமணி 
குக்குடம் - கோழி 

குவலையம் - உலகம் 
குசப்பூ - நாணற்பூ குவை - குவியல் , தொகுதி 
குஞ்சரம் - யானை 

குழல் -- கூந்தல் 
குடகிழக்கு - மேற்குங் குவடு - மலையுச்சி 

கிழக்கும் குழகன் - இளையான் 
குடங்கை - உள்ளங்கை 

குழவி - இளம்பிள்ளை 
குடில் - குடிசை 

குழை - இலை , தழை 
குடிலை - சுத்தமாயை, குழைத்த - வளைத்த 

பிரணவம் குளவி - மலை மல்லிகை 
குணில்- கவண்கல் , 

குறி - சிவலிங்கம் 

குறுந்தடி குறும்பு - அரண் 
குதட்டி - குதப்பி 

குனித்திடுதல் - ஆடுதல் 
குதிகொள் - குதித்தலைக் குனித்து வளைத்து 

கொண்ட 
குதை - வில் நாண் 

கூ- கூப்பிடுதல் 
குப்புறுவர் - நெருங்குவர் கூவிளம் - வில்வம் 
கும்பம்- குடம் , மாசிமாதம் கூளி - பேய் 
குமிழ் - குமிழம்பூ 

கூற்றுவன் - நமன் 
குயிற்றல் - அமைத்தல் 
குயிற்றும் - பதியச்செய்யும் 
குரகம் - நீர்வாழ்பறவை கைசெலா தவர் - கையா 
குரம்பை - உடல் 

லாகாதவர் 
குரவம் - மராமரம் 

கைமா - யானை 
குரவன் -- ஆசிரியன் கைமேரு -- யானை 
குருத்த - நிறமுடைய கையன்- கீழ்மகன் 


கை . 


அருஞ்சொற் விளக்கம் 


269 


கே 


கேதம் - துக்கம் 

சக்கிரி- திருமால் 
கேள்வன் - கணவன் 

சகளம் -- உருவமுள்ளது 
கொ 

சகுணம்-- குணங்களோடு 
கொங்கு - மணம் 

கூடியது 
சொச்சை - இழிவு 

சங்கம் - கூடுதல் 
இழிந்தவன் சங்கரிசகிதம்- உமையம்மை 
கொட்பு - சுழற்சி 

முதலானவர்களோடு 
கொந்து- பூங்கொத்து 

கூடிய நிலை 
கொம்புர் - மரக்கொம்பு சங்கற்பம் - உறுதியாக 
கொம்பு - உமையம்மை 

வெண்ணிக்கொள்ளல் 
கொல்லேறுயர்த்த காமாரி- சங்கிராந்தியான் -- சம்பந்தப் 
இடபக்கொடியுடைய 

படுத்துபவன் 
சிவன் சஞ்சீவி - இறவாமருந்து 
கொளுவியது - பற்றியது சட்டம் - எழுதும் ஓலை 
கொழித்தல் - ஒதுக்குதல் சத்தியவுலகம் - நான்முக 
கொழுதி-கிண்டி, சோதி 

னுலகம் 
கொன் - அச்சம் 

சதபுருடவாகாரம்- நூறு 
கோ 

வயது 
கோகனகம் - தாமரை சதம் - நூறு 
கோகிலம் - குயில் 

சதுத்தேசி சதுர்த்தசி 
கோடீரம் - சடை 

( பதினான்காம் நாள் ) 
கோண் . கோணல் , 

சதுமறையோன்- நான்கு 

மாறுபாடு வேதமு முணர்ந்தோன் 
கோது - குற்றம் 

சதுரந்தரர் - வலிமையுள்ளவர் 
கோபம் - இந்திரகோபம் சதுவன்னர் - பார்ப்பனர் 

( தம்பலப்பூச்சி ) சந்திபுரிந்து- காலை மாலை 
கோல் - திரட்சி 

யில் செபம் செய்து 
கோலம் - அழகு 

சம்பரன்- சிவன் 
கோள் - கொள்கை 

சமுகம் - தாழ்ந்தோர் 
கோலமாயை மயக்கம் 

உயர்ந்தோரைச் 
கோற்றொடி - வளையல் 

சொல்லும் சொல் 


270 


கும்பகோணப் புராணம் 


ச- தொடர்ச்சி 


சமிதை - அரசுமுதலிய சாம்புதல்- சோர் தல் 

மரத்தின் குச்சிகள் சாயல் - மென்மை 
சரக்கறை - சரக்குகள் சாரூபம் -- இறைவன் நிலை 

வைக்குமிடம் பெற்று இருத்தல் 
சரதம் - உறுதி , உண்மை சால்பு - அமைதி 
சரிடபம் - கடுகு 

சால - மிகுதி 
சரணம் - திருவடி 

சாலி - நெல் 
சரிப்பவர் - அங்குமிங்குந் சாலிராசி - நெற்குவியல் 

திரிபவர் சானி- மனைவி 
சரோருகம் - தாமரை சானுபாதம் - முழங் 
சலநிதி- கடல் 

காலளவாக மடித்து 
சலம்புரிந்து - வஞ்சனை 

புரிந்து சிகரி --கோபுரம் 
சலித்தல் - நடுக்கம் 

சித்தகுப்தன் - மக்கள் ஒவ் 
சவுசம் - தூய்மைப்படுத்தல் வருவரும் செய்யும் நன்மை 
சழக்கு - குற்றம் 

தீமைகளைக் கணக்கெழுதி 
சாங்கபூசனை - அங்கங்க 

வைப்போன் 
ளோடுகூடிய வழிபாடு சித்தசன் - மன்மதன் 
சாட்டாங்கம் - எட்டுறுப்பு சித்துரு - கடவுள் 
களும் பூமியில்படிய சிதா நந்தம் - உயிரின் 
வணங்குதல் 

மகிழ்ச்சி 
சாதகா - எல்லாவற்றையும் சிதைத்தல் சின்னபின்னப் 
முடித்துவைப்பவன் 

படுத்துதல் 
சாபாலம் - சாபாலம் என் சிந்துரம் - யானை 
னும் பெயருடைய உப சிமிழ்ப்பு - கட்டு 

நிடதம் சிமையம் - மலையுச்சி 
சாபுரம் - உடம்பு 

சிரார்த்தம் - திதி 
சாம்பவதீக்கை - ஆசிரியன் சில்லோதி - சிலவாகிய 
பார்வையால் மாணாக்கன் 

கூந்தல் 
பாசத்தைத் தொலைக்கும் சிலம்பு - மலை 
தீக்கை 

சிலைத்து - சினந்து 


அருஞ்சொற் விளக்கம் 

271 
சி - தொடர்ச்சி 
சிவசாரூபம் -- உயிர்கள் சூகரம் - பன்றி 

இறைநிலை யடைதல் சூதகி - தீட்டுடையவர் 
சிவணும் - ஒக்கும் 

சூல் - கருப்பம் 
சிவனிசி - சிவனிரவு 

சூழி - முகபடாம் 
( சிவராத்திரி ) சூளிகை - கோபுரத்தின் 
சிவை - சிவனுக்குரியவள் 

உறுப்புகளுள் ஒன்று 
( பார்வதி ) சூளுரை- ஆணை 
சிற்சத்தி - ஞானசத்தி சூனியம் - ஒன்றுமில்லாமை 
சிற்சுடர் -- ஞானவொளி 

செ 
சிறார் - சிறுவர் 

செகுத்து - அழித்து 
சின்மயம் - ஞானகாரம் , செந்தார் - கிளிக்கழுத்தின் 
ஞானவடிவான ஆன்மா 

செவ்வரை 
சினகாஞ்சி - காஞ்சிபுரம் செம்மாப்பு - இறுமாப்பு 
சினத்த - சினமுடைய , 

செயிர் - குற்றம் 
கோபித்த செயிர்த்து - சினந்து 

செரு - போர் 
சீயத்திங்கள் - ஆவணி செருக்கு- இறுமாய்பு , 
சீலம் - ஒழுக்கம் 

மிகுதி 
சீலமறை - ஒழுக்கத்தைக் செருத்தல் - மாட்டின் மடி 
கற்பிக்கும் வேதம் செருநர் - போர்வீரர் 

செவிமடுத்து - செவியி 
சுக்கிலப்பக்கம் - பூருவபட்சம் 

லேற்று 
சுகிர்தம் - நன்மை 

செற்றார் - பகைவர் 
சுணங்கன்- நாய் 

செறி - நிறைந்த 
சுரம் - காடு 

செறு - வயல் 
சுரன் - சிவன் 

செறுத்து - சினந்து 
சுவடு - பதிவு 
சுருதி - வேதம் 
சுவேதாச்சுவதம் - உபநிட சேகு - குற்றம் 

தம் நூற்றெட்டுள் ஒன்று சேடன் - ஆதிசேடன் 
சுளித்தல் - முகத்தி 

சேடு - நீண்ட தொலைவு 
லுண்டாம் சீற்றக்குறி சேமம்- காவல் 


சே 


சே- எருது 


272 


கும்பகோணப் புராணம் 


சே - தொடர்ச்சி 

த - தொடர்ச்சி 
சேமித்து - ஒன்றுசேர்த்து 

தத்துவன் - உண்மை 
சேல் - சேல்கெண்டை ( மீன் ) 

யுரைப்போன் 
சொ 

ததைந்து - நெருங்கி 
சொற்றிட - சொல்ல தந்தாவளம் - யானை 
சொற்றை - பயனற்றவை தமர் - சுற்றத்தார் 
சொன்னமயம் - பொன்மயம் தமரம் - அலை 
சோடசம் - பதினாறு 

தமனியம் - பொன் 
சோமயாகம் - தேவர்பொருட் தரக்கு - புலி , கழுதைப்புலி , 
டுச் சோமரசம் அளிக்கும் தரங்கம் - அலை 
வேள்வி , கொடிக்கள்ளி தரளம் - முத்து 

தரு - மரம் 
ஞரேரென - விரைவாக தருக்கு - இறுமாப்பு 
ஞாட்பு- போர் 

தருமமலி - அறம் மிகுந்த 
ஞாலம் - உலகம் 

தவரனி- மிகவுமிகுதி 
ஞான்ற - அமைந்த 

தவிசு - ஆசனம் , சிங்கா 
த 
தகர் - ஆட்டுக்கடா தழுதழுத்தல்-நாக்குழறுதல் 
தகரம் - ஐவகை மணப் 

தளவு - முல்லை 
பொருள்களுள் ஒன்று தறுகண் -அஞ்சாத்தன்மை 
தகளி - அகல் 

தனு - மார்கழி 
தசும்பு - குடம் 

தா 

தா குற்றம் 
தடத்தன் - மேலோன் 

தாட்சாயணி - பார்வதி 
தடலை- நீறு 

தாபாதகம் - தவம் 
தடறு - உறை 

தாரகப்பிரமம் - பிரணவடி 
தடிறு - மிகைத்தெழுந்து 

வானபரப்பிரமம் 
தண்கதிர் - குளிர்ந்த தாவற - குற்றமற 
வொளியுள்ள சந்திரன் 

தி 
தணந்து - நீங்கி 

திகந்தம்- திக்குகளின் 
தணப்பு - நீக்கம் 

முடிவு 
தத்துதல் - தாவிக்குதித்தல் திகழ்ந்திட -விளங்க 


தனம் 


தட -- பெரிய 


அருஞ்சொல் பொருள் 

273 ) 
தி - தொடர்ச்சி 

து- தொடர்ச்சி 
திதலை - தேமல் 

துண்டிவினாயகர் - காசியில் 
திமிரம் - இருள் 

விசுவநாதர் கோவிலுள்ள 
திராகாரம் - நிலையான - 

பிள்ளையார் பெயர் 
தன்மை , நிலையான துணர்- பூங்கொத்து 

உருவம் துத்தியம் - தாழ்வு 
திரிலோகசனன் 

துப்பு - ஆற்றல் , பவழம் 
முக்கண்ணன் துய்த்து - அனுபவித்து 
திரிதியை - மூன்றா நாள் துரியம் - உயிர் ,உந்திவெளி 
திரு - செல்வம் , திருமகள் 

யில் பிராணனோடு ஒன்று 
திருக்கு - மாறுபாடு 

பட்டு நிற்கும் நிலை 
திரை - அலை 

துரோணம் - பதக்கு 
திரைப்பாவை- கங்கை துலங்கினான் - நடுங்கினான் 
திரைமுகடு - அலையின்மேல் 

விளங்கினான் 
பாகம் துவயன் - இருபிறப்பாளன் 
திலம் - எள் 

துவன் - துசவான் 
திவவு - முறுக்காணி துவன்று- நெருங்கி 
திளைத்து - அனுபவித்து துளங்கல் - அசைவு - ஆடுதல் 
தினகரன் -- சூரியன் 

துளப்பு - துளம்பு 

துளவம் - துளசி 
தீபதண்டு - விளக்குத் தண்டு துளையெயிற்றுரகம் - 
தீக்கை - தீட்சை , 

ஆதிசேடன் 
மந்திரத்தால் தூய்மைப் துளையெயிறு - துளையுள்ள 
படுத்துதல் 

பல் 
தீம்பன் - தீமைசெய்பவன் துறுகல் - குண்டுக்கல் 
தீர்த்தம் - கோயிலின் துன்னலர் --பகைவர் 
உட்புறத்துள்ள குளங்கள் , துன்னிருள் - செறிந்தவிருள் 

தூய்மை துன்றினர்- நெருங்கினர் 

துனிதன் - வெறுப்புற்றவன் 
துகில் - ஆடை 

தூங்கு - தொங்குகின்ற , 
துச்சன் - கீழ்மகன் 

அசைகின்ற 


35 


274 


கும்பகோணப் புராணம் 


டை 


தூ 

ந - தொடர்ச்சி 
தூசு -ஆன் 

நட்டமாடுதல் - கூத்தாடுதல் 
தூமம் - நறும்புகை , 

நடலை - வஞ்சனை , பொய் 
அகிற்புகை நயத்தல் - விரும்பச்செய்தல் 
தூமிரம் - சிறுதுளி 

நயப்பு - விருப்பம் 
தூமுறுவல்- தூயபற்கள் நரபதி- மக்கள் தலைவன் 

( அரசன் ) 
தெரித்தல் - வெளியிடல் 

நரர் --- மக்கள் 
தெருள் - ஞானம் 

நல்லார் - பெண்கள் 
தெள்ளுமறை - தெளிந்த நலம் -அழகு 

வேதம் நவ்வியன் மானேந்தியவன் 
தெறும் - அழிக்கும் 

( சிவன் ) 
தென்புலவாணர் - தெற்கில் நவசரிதம் - புதிய வரலாறு 

வாழ்பவர் நவியம் - மான் 
தே 

நள்ளிருள் - செறிந்தவிருள் , 
தேசு - ஒளி 

நள்ளென்றும் ஓசை 
தேவர் தச்சன் - மயன் 

யுடையவிருள் 
தேனிறால் - தேன்கூடு 

நளினம் - தாமரை 

நளிமென்தார் - தாமரைப் 
தைவந்த - தடவிய 

நற்பதம் - நல்லபதவி 
தொடி - வளையல் 
தொடையல் - மாலை 

நறும்புகை - மணப்புகை 
தொய்யில் - சேறு 

நன்னூல் - சாத்திரம் 
தொழுதி - தொகுதி நனி - மிகுதி 
தொழும்பர் - அடியவர் 

நா - நாக்கு 
தோகை - மயில் 

நாகணம் - நாகணவாய்ப் புள் 
தோடு- இதழ் , தொகுதி நாகம் - சுரபுன்னை 
தோய்ந்து - படிந்து நாகர் - தேவர் 

நாகு - சங்கு 
நக்கன் - சிவன் 

நாண்மலர் - அன்றலர்ந் 
நச்சுதல் - விரும்புதல் 

தமலர் 


தை 


பூ மாலை 


தொ 


நறவு - கள் 


DIT 


தோ 


அருஞ்சொல் பொருள் 


275 


நா - தொடர்ச்சி 


நி -- தொடர்ச்சி 


நாதரூபம் - ஒலிவடிவு நிருமித்த - ஏற்படுத்திய 
நாப்பண் - நடு 

நிரையம் - நரகம் 
நாபன் - உந்தியுடையவன் நிலவெரிக்கும் பூரணத் 
நாய்கன்- நாவா 

தினம்- பௌர்ணமி 
யுடையவன் நிறைபொருள் - கடவுள் 
நார் - அன்பு 
நாரி -- பெண் 

நீகாரம் - ஆணவமலம் 
நாரிபாகன் --சிவன் 

நீராஞ்சனம் - நீராரத்தி 
நாவாய் - கப்பல் 

நீலம் - நீலக்கல் 
நாழி - அறைப்படி 
நாறி - நாற்றமுடையது நுகர்தல் - உண்ண* ល់ 
நானம் - நீராடல்( ஸ்நானம் ) நுனித்து - நுணுகி 

நூ 

நூறி - அழித்து 
நிகர்க்கும் - ஒக்கும் 

நெ 
நிகழ்த்திடுவன் - 

நெக்கு - இளகி 
நிகழ்த்துவன் நெகிழ்த்து - விலக்கி 
நிகளம் - கால்விளங்கு நெடில் - சிள்வீடு என்னும் 
நிசி - இரவு 

ஒருவகை வண்டு 
நிட்களம் - உருவமில்லது நெய்த்தோர்- குருதி 
நித்திலம் - முத்து 

( இரத்தம் ) 
நிதிக்கிழவன் - குபேரன் 
நிதியரை - கருவூலம் நைமித்திகம் - சிறப்பு 
திட்டம் - நெருங்கியது , 

விழாக்கள் 
திணிந்திருத்தல் நைவந்து - மனமுருகி 
நிமலன் - மலமற்றவன் 

நோ 
நிர்க்குணன் 

நோற்றல் - தவம்புரிதல் 
குணமில்லாதவன் நோன்றாள் - வலியதாள் 
நிர்மலம் - மலமற்றதன்மை 
நிராமயம் - நோயற்றது பகடு - பெருமை 
நிருத்தம் - கூத்து 

பகவு - பிளப்பு 


கை 


276 


கும்பகோணப் புராணம் 


தல் 


ப - தொடர்ச்சி 
பகன் - பன்னிரு சூரியருள் பதங்கம் - விட்டில் 

ஒருவன் பதமுத்தி- பரமுத்திக்குக் 
பங்குகாலன்- முடம்பட்ட கீழ்பட்ட. இந்திரன் முதலிய 

காலன் 

இறையவர் பதங்கள் 
பச்சிமம் - மேற்கு 

பதிட்டை- பிரதிட்டை , 
பசுக்கள் - உயிர்த்தொகுதி 

நிறுவுதல் 
பசுங்கா - வளமான சோலை பதிதன் - தீயவன் 
பசுங்குதலை - இனியமழலை பதுங்குதல் - அஞ்சியொளி 

பேசும் இளம்பிள்ளை 
பஞ்சபாணம் : தாமரை - மா பதுமநாபன் - திருமால் 

அசோகு , முல்லை , நீலம் பதுமாலயத்திலுறை 
பஞ்சபாதகம்: கொலை , களவு , வோன்- நான்முகன் 

கள்ளுண்ணல் ,பொய் , சூது பம்பிய -பரவிய 
பஞ்சம் - ஐந்து 

பதுமம் - தாமரை 
பஞ்சலோகம் : செம்பு , இரும்பு பாசி - வணங்கி 

வெள்ளி , பொன் , ஈயம் பரசுபாணி- சிவன் 
படம் - ஆடை 

பரம்பு - பரவிய , உயர்ந்த 
படர்தல்- செல்லல் 

பரமனாகமம் - இறைவனைப் 
படிகம் - பளிங்கு 

பற்றிக் கூறும் நூல் 
படிமகள் - பூமிப்பிராட்டி பரவி - வணங்கி 
படிவம் - வடிவம் 

பரி- குதிரை 
படலை- மாலை 

பரிசவேதி - தொட்டால் 
பண்ணமை - சித்தம் செய்தல் ஒன்றை மற்றொன்றாக 
பண்ணவன்- மேலோன் 

மாற்றும் ஒருவகைப்பச்சிலை 
பண்ணிகாரம் - இனிய பரிசனம் - எடுபிடி யாட்கள் 

தொரு பொருள் பரிசு - தன்மை 
பணி- பாம்பு 

பரிவு - அன்பு 
பணைத்த - பருத்த 

பருதி - சூரியன் 
பத்தவாத்சல்லியன் - அடிய பருமித்த - பெருத்த 

வர் பாலன்புடையான் பருவம் பீனுமறிமதி - 
பதகர்- பாவம் செய்தவர் கார்கால முதலிய காலம் 


277 


அருஞ்சொல் பொருள் 
ப- தொடர்ச்சி 

பா - தொடர்ச்சி 


பவ்வம் - கடல் 

பாயிரம் - விருது , வரலாறு 
பவித்திரம் - சிறந்தது , பாரகர் - கரைகண்டவர் 
தூய்மை 

பாரணம் - பாரணை 
பழிச்சி - துதித்து - வணங்கி பாரணன் - முழுதும் 
பறைதருகோள் - இராகு 

நிரம்பியவன் 
கேதுக்கள் பாரதி - கலைமகள் 
பன்னகம்- பாம்பு 

பாலலோசனன்- இளங் 
பன்னகேசர் - பாம்பணிந்த 

கண்ணன் 
விறைவர் பாலித்த - பூசிய 
பன்னசாலை - முனிவ பாவனம் - தூய்மை 
ருறைவிடம் 

கண்ணினுள் பாவை 
பன்னியர் - பத்தினி , 

பாற்றினர் - போக்கினர் 

மனைவி பாறினர் --முடிந்தார் 
பனவன் - பார்ப்பான் 

பாறு - பருந்து 
பனித்தநீர் - குளிர்ந்த நீர் பானல் - நீலமலர் 


பாவை 


+ 


UIT 


பா - பாக்கள் . 

பி 
பாகு - வெல்லப்பாகு 
பாசிவினை--உயிரைப் பிங்களம்-- களிப்பு 

பற்றியவினை பிஞ்ஞகன் - சிவன் 
பாசிழை - அழகான 

பிணிமுறுக்கு - கட்டுப்பாடு 

வணிகலம் பிதிரர்- முன்னோர் 
பாடகம்- காலணி , சிலம்பு பிமரம் - மயக்கம் 
பாண்டரங்கன்- சுடுகாட்டி பிர தக்கணம் - வலமாக 
லாடுபவன் 

வருதல் 
பாணியாது - காலந் பிரதோடம் - சிவனை 

தாழ்த்தாது வழிபடற்குரிய கிருட்டின 
பாந்தாள் - பாம்பு 

பட்சம் கூடியமாலைக் 
( ஆதிசேடன் ) 

காலம் 
பாமரன் - அறியாதவன் பிரமகத்தி - பார்ப்பனரைக் 
பாய் - பரவி 

கொன்றதால் வரும்பாவம் 


278 


கும்பகோணப் புராணம் 


பி --தொடர்ச்சி 

பு- தொடர்ச்சி 
பிராணாயாமம் : அட்டாங்க புரவலர் - காப்பவர் 
யோகத்துள் இரேசகம் , 

( அரசன் ) 
பூரகம் , கும்பம் என்று 

புரவு - காத்தல் 
மூவகையாய்ச் சுவாசத்தை புரிசை - மதில் 
யடக்கியாளும் முறை 

புரிதி - செய்வாய் 
பிலிற்றும் - துளிக்கும் புரையெறிதல் - குற்றத்தை 
பிளிறுதல் - அலறுதல் 

விலக்கல் 
பிழம்பு - திரட்சி 

புரோசத்துவர் - புரோசம் 
பிறங்கிடுதல்- விளங்குல் புலர்காலை - விடியற்காலை 
பிறைக்கண்ணியன் - சிவன் புலரும் - விடியும் 
பின்காட்ட - புறமுதுகிட புலன் :சுவை - ஒளி ஊறு - ஓசை 
பீ 

- நாற்றம் 
பீசம் - விதை 

புலிப்போத்து - ஆண்புலி 
பு 

புவனகோடிகள் - மக்கள் 
புகர் - கூர்மை , புள்ளி புளிஞன் - வேடன் 
புங்கவன் - மேலோன் புற்கசன் - சண்டாளன் 
புஞ்சம் - கூட்டம் , கொத்து புன்கண் - துன்பம் 
புடவி- பூமி 

புனிறு - ஈன்றணிமை 
புண்டரிகபதம் - பிரமனுலகு 

யான காலம் 
புண்டரீகன் - பிரமன் 

பூ 
புண்டரீகம்- தாமரை 
(உந்தித்தாமரை ) 

பூகம் - பாக்குமரம் 
புணரி-- கடல் 

பூசனை - வழிபாடு 
புத்தேளிர் - தேவர் 

பூசுரன் - அந்தணன் 
புதம்- நீர்க்குமிழி , மேகம் பூத்த -- மிகுதியாக 
புதல் - செடி 

வுண்டாயின 
கொடிகளடர்ந்தவிடம் பூதபரம்பரை - அடியவர்கள் 
புயல் - மேகம் 

பரம்பரை 
புரகரன் - புரத்தை 

பூதபவம் - ஐம்பூதங்களின் 
யழித்தவன் கூட்டுறவால் தோன்றிய 
புரந்தரன்- இந்திரன் 

வுடம்பு 


279 


அருஞ்சொல் பொருள் 


பூ - தொடர்ச்சி 


பொ - தொடர்ச்சி 


பூதபாவன்ன - பூதத்தன்மை பொருப்பு- மேருமலை 

போல - தூய்மையான பொருவு - ஒப்பு 
பூதமாரி - ஐம்பூதங்களி பொருவு அரு - ஒப்பில்லாமை 
லொன்றான ஆகாயத் 

பொலிவு - விளக்கம் 
துள்ள மேகம் பொற்பு - அழகு 
பூதலம் - பூமி 

பொள்ளென - விரைவுக் 
பூதி - திருநீறு 

குறிப்பு 
பூதேச - உலகுக்கு ஒளிமய பொறி - ஐம்பொறி : மெய் 

மானவனே வாய் கண் மூக்கு செவி 
பூந்தடம் - பொலிவுள்ள பொன்பதி- தெவருலகு 
குளம் 

போ 
பூரியோர்- தாழ்ந்தவர் போக்கு - குற்றம் 
பூவை- காயாம்பூ 

போகம் - அனுபவப்பொருள் 
பூவைவண்ணத்தான் போதகம்- யானை 
திருமால் 

போதம் - அறிவு 
பெ 

போழும் - பிளக்கும் 
பெற்றம்- காளை 

போற்றி - வாழிய 
பேறு-செல்வம் 

மகம் - யாகம் 
பை - நஞ்சுப்பை 

மகரமாமதி - தை 
மெல்ல , மெதுவாக 

மகாமகமதி - மாசி 
பொ 

மகார்-சிறுவர் 
பொகுட்டு - தாமரைமொட்டு மகிழ் - மகிழமரம் 
பொங்கும் - மிகும் 

மகேசுரர் - அடியவர் 
பொட்டம் - பாழிடம் மங்களரூபகன் - மங்களவடி 
பொதியமுனி - அகத்தியன் 

வானவன் 
பொதிய - நிறைப்ப மங்குல் - மேகம் 
பொதியில் - பொதியமலை மங்குலி - இந்திரன் 
பொதும்பர் - சோலை மஞ்சயர் - மைந்தர் 
பொம்பல் - பெருத்தல் மஞ்சனம் - அபிடேகம் 
பொருது- போர்புரிந்து மடங்கல் --- சிங்கம் 


ம 


பை 


பைய 


280 


கும்பகோணப் புராணம் 


ம - தொடர்ச்சி 


ம - தொடர்ச்சி 


மா 


மா 


--- 


மடை-- உணவு 

மழைத்த - குளிர்ந்த 
மண்டுதல்- நெருங்குதல் மறலி - நமன் 
மணிகண்டன் - அழகிய 

மறி - மான் 

கழுத்தன் மறிந்து - மடங்கி 
மத்தகம்- தலை 

மறுமன்னர்- வேற்றரசர் 
மத்தம் - உன்மத்தம் மறுகு - வீதி 
மத - வலி , மதம் 

மறை - வேதம் 
மதனாந்தகன் - மன்மதனுக்கு மன்பதை - மக்கள் 

முடிவைச் செய்தவன் 
மதி - மாதம் , அறிவு 

- பெரிய 
மதிமண்டிலம் - சந்திரன் மாகம் - ஆகாயம் 
மதுகயிடவர் - திருமாலுக் மாகமாதம் - சாந்திரமான 
குப் பகைவர் 

மாசத்துள்பதினொன்றாவது 
மருக்கம் - மயக்கம் 

மாடகம் - யாழுறுப்பு 
மருகு - தெரு , 

மாடகூடம்- மாளிகை 
மருள் - மயக்கம் 

மாடு - பக்கம் 
மலக்குறும் - மயங்கும் மாதவி - குறுக்கத்தி 
மலகம் - அழுக்கு 

மாந்தல்- குடித்தல் 
மலத்திலாப்புண்டு 

மால்வரை -- பெரியமலை 
மலத்தால் கட்டுப்பட்டு மால்விடை - பெரியகாளை 
மலபரிபாகும் - மலம் மால்விடைபதி - சிவன் 
தேய்தற்குரிய காரணங் மாலிகை - மாலை 
களோடுகூடிய நிலை மாவிளவடி - மாம்பிஞ்சைப் 
மலமயமடு - நரகம் 

பிளந்தாலொத்தகண் 
மலிதல் - நிறைதல் 

மாழ்கி - மயங்கி 
மலிமனம்- மெலிவு , துர்க் மாளையம் - புரட்டாசிமாதத் 
குணம் 

தில் தேய்பிறையில் 
மள்ளர் - போர்வீரர் 

பிதுர்கட்கு செய்யுங் 
மழலைமொழி - பொருள் 

காரியம் 
விளங்காத சொற்கள் மான்ற - மயங்கிய 
மழுகு - ஒளிகுறைதல் மானம் - விமானம் 


அருஞ்சொற் பொருள் 

281 
மி 

மு - தொடர்ச்சி 
மிடல் வலிமை 

முப்பெருஞ்சுத்தி - மன 
மிடறு - கழுத்து 

மொழி , மெய்களால் 
மிடி - வறுமை 

தூய்மைபெறுதல் 
மித்திரர்- நண்பர் 

முப்பொருள் - பசு , பதி , 
மிலைந்து - அணிந்து 

பாசம் 
மிழற்றுதல் - வாசித்தல் மும்மைப்பாசம் - மண்பெண் 
மிழற்றுவன - பேசுவன 

பொன் ; ஆணவம் 

மாயை கன்மம் 
மீ 

முளரி -- தாமரை 
மீளி - வலிமை 

முயற்றி - முயன்று 

முருகு - மணம் 
முக்கண் - சந்திரன் - சூரியன் முருத்து - மயிலிறகினடிப் 
நெருப்பு 

பகுதி 
முக்களை - ஆணவம் - மாயை முற்கம் - மிளகு 

கன்மம் 
முக்குணம் - தாமசம் - 

மூ 
இராசசம் -சத்துவம் மூரல் - பற்கள் 
முகடு --உச்சி 

மே 
முகமன் - உபசாரம் 

மேகலை - இடையிலணியு 
முகிழ்த்த - மலர்ந்த 

மணி 
முகிழ்த்து - அரும்பி 
முகுந்தன் - திருமால் 

கருமை 
முகை - மொக்கு 

மைஞ்ஞான்றகளத்தன் 
முடங்கு - மடங்கி 

சிவபெருமான் 
முடைநாற்றம் - கற்றாழை 
நாற்றம் 

மொ 
முதல் - காரணம் 

மோகம் 
முதுக்குறைவு - அறிவு 

மோலி - மகுடம் 
மேம்படுதல் மோனம்- மௌனம் 


மை 


மை 


- 


ஆசை 


36 


282 


கும்பகோணப் புராணம் 


யா 


வ - தொடர்ச்சி 


யாதனாவுடலம் - இவ்வுடலி வந்தியாது - துதியாமல் 
னின்றும் பிரிகிறவுயிர் 

வயங்க- விளங்க 
பெறுகிறவுடல் வயவர் - வீரர் 

வயிரமாமுனிவர்- வயிரவர் 
வரிவேங்கை 

கோடுகளுடைய புலி 
யூபம் - வேள்வி செய்யு வரிவில் - வரிந்து கட்டியவில் 
மிடத்து நட்டுள்ள தூண் வருக்கை - பலா 

வல்லியம் - புலி 
யோ 

வழு- குற்றம் 

வழுத்துதல் - 
யோகிருந்தவர் - மனம் ஒரு 

வணக்கத்துடன் கூடிய 
தலைப்பட்டிருந்தவர் சொல் 

வழுவுதல்- குறைபாடு , 

நழுவுதல் 

வள்ளுகிர் - கூரிய நகம் 
வகிர்தல் - பிளத்தல் 

வளை - சங்கு 
வங்கம் -- கப்பல் 

வன்கண்மை - அஞ்சாமை 
வச்சிரம் - உறுதியாய வனசரன்- வேடன் 
பொருள் 

வனசம் - தாமரை 
வசித்து - பிளந்து 

வனப்பு - அழகு 
வட்டணை - காலவருத்தனம் 
வடமீன் - அருந்ததி 

வா 
கடலில் பெட் 
டைக் குதிரை முகம் வாச்சல்லியம் - அன்பு 

போன்ற தீ வாணன் - வாணாசூரன் 
வண்ணம் - நிறம் 

வாணி -- கலைமகள் 
வதனம் - முகம் 

வாமபாகம் - இடப்பாகம் 
வந்திதன் - துதிக்கத் வாய்பூசி - வாய்கழுவி 
தக்கவன் 

வார் - நீண்ட , கச்சு 


வடவை 


அருஞ்சொற் பொருள் 


283 


வா - தொடர்ச்சி 


வி - தொடர்ச்சி 


வார்குழல் - நீண்ட கூந்தல் விதிர்விதிர்ப்பு - நடுநடுங்கி 
வாரணம் யானை , கோழி விந்து - தத்துவங்களி 
வாரணாசி - காசி 

லொன்று 
வாரிதி - கடல் 

விப்பிரன் - பார்ப்பனன் 
வாருண நானம் - நீராடல் விபு - எங்கும் நிறைந்தவடிவு 
வால்- வெண்மை , தூய்மை விம்பம் - உரு, வட்டம் 
வாலுணர்வு- தூயவறிவு விமலம் - மலமற்றதன்மை 
வாவி - குளம் 

வியாப்பியம் - வியாபகத்தா 
வாளி- அம்பு 

லறிகின்ற பொருள் 
வாளரிமாமதி - ஆவணி விரகு- சூழ்ச்சி 
வான்வயவர் - சிறந்தவீரர் விராகம் - விருப்பமில்லாமை 
வானவர்மடவார் - தேவ விராட்டு - உலகவடிவமாய 
ரூலகப் பெண்கள் 

பிரமம் . 
விராய் - கலந்து 
வி 

விரிச்சிகமதி - கார்த்திகை 

விருபாக்கம் - நெற்றிக்கண் 
விகலம்- குறைபாடு , சிதைவு வில்லுமிழ்ந்து - ஒளிவிட்டு 
விச்சுவம் - பெரியது 

விலாழி - நுரை 
விஞ்சையர் - வித்தியாதரர் விழு - விழுப்பம் , உயர்வு 
விட்டில் - நெருப்பில் தானே விழுமம் - உயர்வு 
வந்து விழும் ஒருவகைப் விழைவு - விருப்பம் 

பூச்சி விளித்தல் - அழைத்தல் , 
விடக்கு - புலால் 

கூப்பிடுதல் 
விடலை - பாலை நிலத்தலைவன் விளிதல் - இறத்தல் 
விடை - காளை 

வின்னாணம் - வில்லைவளைத் 
விண்ணம் - ஆகாயம் 

துப் பூட்டுங்கயிறு 
வித்தகம் - சதுரப்பாடு 
விதிபாதம் - விதிபாத 

புண்ணியகாலம் 
விதிர்த்து - நடுங்கி 

வீக்கிய - கட்டிய 


284 


கும்பகோணப் புராணம் 


வீ- தொடர்ச்சி 


வெ- தொடர்ச்சி 


வே 


வீரியம் -- வீரம் 

வெறி - மணம் 
வீழ்தல் - விரும்புதல் 
வீறு - பெருமிதம் 

வேட்கை - விருப்பம் 
வெ 

வேணி- சடை 

வேய்- மூங்கில் 
வெகுளி - கோபம் 

வேரி - மணம் 
வெங்கலி - கொடியவறுமை வேலை - சமயம் 
வெண்மையார் - அறிவற்றவர் வேள் - மன்மதன் 
வெண் துகில் - வெள்ளாடை 
வெய்ய - கொடிய 

வை 
வெரிய - பயனற்றன 
வெருவரு - வெறுக்கத்தக்க வைகறை - விடியற்காலம் 
வெருவி - அஞ்சி 

வைகி- தங்கி 


285 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


[ எண் - செய்யுள் தொடர் எண் ] 


அ 


அ- தொடர்ச்சி 


.. 


595 
114 
118 

72 
474 
533 
413 
271 


967 


.. 


அக்க நன் 
அகத்தினு 
அகத்திய 
அகத்தோ 
அங்கவர்கை 
அங்கிமே 
அச்சிவ 
அச்சிவலி 
அசைந்தில 
அசைவின் 
அஞ்சனமே 
அஞ்செழுத் 
அஞ்செழுத் 
அஞ்தூறு 
அட்டமி 
அடியருக் 
அடியேனி 
அடுத்தனரி 
அடுத்துமற் 
அடைந்தவ 
அண்டகோடி 
அண்டர் நா 
அண்டாரு 
அண்ணல்சே 
அண்ணலரு 
அணைந்தும் 


747 அத்தமகா 
532 அத்தமருங் 
30 அத்தலத்தி 
759 அத்தலத்து 
371 அத்திசைநோ 
707 அதருவசிகை 
620 அதிசயித்து 
366 அதிரும்வா 
417 அந்தணர் 
214 அந்த நல் 
635 அந்தநா 
821 அந்தணர் 
932 அந்தணருக் 
354 அந்தணாள 
223 அந்தமெய் 
t77 அந்தரங்க 
340 அந்தவாச் 
799 அந்தவே 
404 அந்திக்கால 
295 அந்தியகா 
682 அந்தியகால 
715 அந்தோச 
361 அந்தோசின் 
& 30 அந்நதி 
875 அந்நாட்டி 
792 அப்பதிக்குயர் 


590 
403 
1026 
636 
675 
182 
692 
1012 
657 
817 
763 
802 
6301 
3331 
579 
353 
56 


- 


286 


கும்பகோணப் புராணம் 


[ எண் - செய்யுள் தொடர் எண் ] 


அ - தொடர்ச்சி 


அ - தொடர்ச்சி 


- 


- 


- 


.... 


- 


- 


அப்பதிக் 
அப்பிரமே 
அப்பெருவா 
அப்பொருட 
அப்போதே 
அம்பரத்த 
அம்புயத் 
அம்மறைநின் 
அம்மறையோ 
அம்மனுவா 
அம்முனி 
அம்மொழி 
அரக்கெறி 
அரசிவ 
அரசிவச 
அராவணி 
அரிச்சனைபு 
அரிச்சனை 
அரிசிலின் 
அரிபிரம 
அரியதின் 
அரியதின்ன 
அரிய நல் 
அருக்கிய 
அருந்தவ 
அருந்தவங்க 
அருப்புமூ 
அருமறை 
அருமறையி 


122 அருவுரு 
497 அருவுருவ 
112 அலப்பு நீர் 
178 அலர் முலை 
724 அவ்வாறு 
107 அவ்வியவி 
950 அவ்வுரைகேட் 
25 அவ்வுரைகேட்டு 
378 அவ்வுரை கேட்டுண் 
169 அவர்களேசி 
1022 அவரவர் 
1065 அவனெனக் 
900 அழகுறு 
646 அழியாம 
609 அழிவுறு 

27 அழுக்ககல 
1041 அழுக்குள 
905 அழைத்த 
60 அழைத்தவர் 
605 அள்ளிலை 
1048 அளக்கரு 
126 அளவறு 
1010 அளவிறந்த 
306 அளவிறந்தத 
272 அளவிறொல் 
327 அற்புதச் 
673 அற்புதம்பி 
1029 அறம்பொரு 
492 அறம்பொருடா 


581 
515 
602 
916 

66 
487 
419 
751 
330 
840 
762 

29 
564 
711 
990 

17 
832 
877 
148 

78 
983 
573 
727 
488 
421 
953 
136 
899 


- 


- 


- 


- 


.... 


- 


184 


287 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


(எண் - செய்யுள் தொடர் எண் ] 


... 1055 


ஆசானின் 


... 


.... 


.... 


- 


.... 


.... 


-- 


அ - தொடர்ச்சி 

ஆ - தொடர்ச்சி 
அறிந்ததோ 528 ஆங்கவன் 

423 
அறிந்துமறி 385 ஆங்கவன்றா 

179 
அறைந்த 260 ஆசமனிய 

931 
அறைந்தி 

637 
அறைந்திரு 133 ஆசில்சீர்க் 

816 
அறைப்படு 1001 ஆடகத்த 

1070 
அறையுமி 746 ஆடகப்பொற் 

496 
அன்பராஞ் 154 ஆடகமணித் 

966 
அன்றி நல் 780 ஆதபங்க 

482 
அன்றிமற்ற 155 ஆதலால் 

907 
அன்றியுமவ் 382 ஆதலாற் 

880 
அன்னதன் 282 ஆதிகும்பேச 

117 
அனகநற்கி 68 ஆதிகும்பேச 

918 
அனந்தந 743 ஆதிரைசோ 

130 
அனந்தர் 540 ஆதிரைசோம 

1053 
அனுதினம் 459 ஆதிரைபத் 

625 
ஆதிரைவி 

224 
ஆயபோழ் 

52 
ஆயமறை 

374 
ஆக்கினே 737 ஆயவருரை 

26 
ஆகமத்தி 494 ஆயவனப்பி 

176 
ஆகமத்து 400 ஆயவிதித 

868 
ஆகமநூ 345 ஆயவேலை 

435 
ஆகமப்பொ 42 ஆயனாவெ 

557 
ஆகுமிப்பெ 924 ஆயிரம் பொற் 

396 
ஆகையா 582 ஆயிரமஞ் 

150 
ஆகையால் 749 ஆர்கலியு 

318 
ஆகையாற்சை - 869 ஆர்செய் 

1040 
ஆகையாற் 163 ஆர்த்தன 

760 
ஆங்கவருக் 871 ஆர்த்தார் 

796 


... 


.... 


.... 


- .. 


288 


கும்பகோணப் புராணம் 


.... 


.... 


.... 


.. + 


.... 


.... 


... 


. 


D. 


- 


- 


.... 


.. 


( எண் - செய்யுள் தொடர் எண் ] 
ஆ - தொடர்ச்சி 

இ- தொடர்ச்சி 
ஆரமுத 305 இடந்தலை 

483 
ஆருமகதே 977 இத்தகுசீர் 

18 
ஆலமுந்த 1006 இத்தகைய 

375 
ஆலயத்தி 706 இத்தனை. மே 

142 
ஆலும்வே 642 இத்திறங் 

587 
ஆவணித்தி 192 இத்திறஞ் 

748 
ஆவணிய 311 இதுவல 

542 
ஆவணியிற் 228 இதுவலதெ 

919 
ஆழியானொ 644 இந்தரல்வ 

685 
ஆளுமட்ட 244 இந்தநற் 

626 
ஆற்றார்ச 359 இந்தப்பூ 

700 
ஆற்று நீ 736 இந்தமுன் 

811 
ஆறணிவே 753 இந்தனம் 

530 
ஆறலைகள் 370 இந்திரர் 

77 
ஆன்றபோர் 418 இந்திரன் 

607 
ஆனந்த 453 இந்திராபதி 

40 
ஆனருத்திர 241 இ நிதுவார் 

807 
ஆனவிச்ச 560 இப்படியொ 

1035 
ஆனவித்த 849 இப்படிமக 

574 
ஆனாலவ் 516 இப்பருசு 

388 
ஆனித்திங் 215 இப்பெருங் 

835 
இம்பரில்வ 

82 
இமையவெற் 

934 
இரண்டு நீர் 

733 
இக்கொலைத் 402 இரணிய 

926 
இகத்தினி 636 இரவு நன் 

529 
இங்கற்கி 69 இருக்கோல 

873 
இங்கிவரி 861 இருக்குவே 

297 
இங்கிவை 750 இருண்மணி 

1 
இசைபயிலு 718 இருநிதிக் 

96 


Com 


... 


. 


... 


. 


- 


இ 


.... 


- 


... 


. 


.. 


289 


செய்யுள் முதற் குறிப் பகராதி 


... 


ஈ 


.... 


- 


- 


(எண் - செய்யுள் தொடர் எண் ] 
இ- தொடர்ச்சி 

இ - தொடர்ச்சி 
இருபிறப்பர் 408 இன்னவாறு 

779 

478 
இரும்பவக் 58 இன்னுங்கே 

575 
இருமினுந் 745 இனியுயிர் 

619 
399 இனியெமை 
இருவினையி 
இருள்பிட் 

290 
இலைத்தொ 

469 
இவ்வண்ண .... 1039 

716 
824 ஈசனார்பூ 
இவ்வணங்க 

777 
இவ்வாறு 

165 ஈசனுக்கு 
இவ்வாறுரை 296 ஈசனையு 

... 1039 
இவ்விதி 

1037 
இவ்வுரை 

614 
இவ்வுரைகூ 

433 
இவன்றன 771 உண்மை சொ 

589 
இவனிரும 456 உண்மையா 

278 
இவைபோல் 791 உண்மையா 

818 
இழிதொழ 593 உணர்குவ 

538 
இழிவுறும் 909 உத்தமகு 

960 
இழுதையனா 365 உதித்தெழு 

991 
இழைமங் ..... 1061 உந்து நீ 

1061 
இன்பவீடுற 478 உந்துயிர் 

11 
இன்னகார 536 உம்பரும்பு 

262 
இன்னண 952 உம்பருலகு 

85 
இன்ன தன்மை 829 உமையுட 

545 
இன்ன நற் 21 உயிர்தெறு 

328 
இன்னபல 1008 உருக்கு நல் 

343 
இன்னபுரி 347 உருகினான் 

326 
இன்னமொன் 

302 உருகுமாம் 

204 
இன்னவா 652 உருகொலை 

407 
37 


- 


.... 


- 


.... 


- 


- 


. 


.... 


- 


- 


290 


கும்பகோணப் புராணம் 


-ye . 


.... 


... 


.... 


- 


.... 


[ எண் - செய்யுள் தொடர் எண் ] 
உ- தொடர்ச்சி 

எ - தொடர்ச்சி 
உருத்திர 782 எங்களைப் 

422 
உருத்திர 1015 எடுத்தவெ 

656 
உருத்திரக் 427 எடுத்துரைத் 

870 

872 
உருத்திரப் 

535 எண்ணிற 

930 
உருத்திரம் 

34 

எண்ணெய்விட் 
உருத்திரம் 894 

463 
எத்தன்மை 

392 
உருத்திரமா 

640 
எத்தனை நா 

858 
உருத்திரவா 

687 
எத்திறத்த 

819 
உருத்திரா 

எந்தைசிவ 

334 / 
உலகிலுள் 54 எந்தைய 

638 

978 
509 எந்தையெ 
உலவாது 
உலவிலசிர 526 எய்துதற் 

772 
உழுந்து நூ 235 எரிபொரும் 

88 
உள்ளபா 66 எருக்கொரு 

143 
உள்ள முரு 1058 எல்லா 

674 
உற்றவம் 754 எல்லியி 

978 
423 
உன்றனக்கு 

எவ்வகை 

181 
உன்னரு 10 எவ்வகைப் 

790 
எவ்வண 

569 
எவ்வுயிர்க் 

508 
எவ்வெவர்க் 

397 
ஊழ்முறை 239 எவனிடை 

175 
ஊழிபல 543 எவனிவ 

1049 
ஊனந்த 504 எவனிவணு 

127 
எழில் குவி 

444 
எ எழுதுசித்திர 

411 
எழுந்துபோ 

441 
எக்குலத் 985 எள்ளிலுறு 

713 
எக்குலத்து 961 என்குலத் 

331 
எங்களுக் 850 என்றசொல் 

866 


- 


... 


.... 


- 


- 


வ 


- 


-- 


.... 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


291 


( எண் - செய்யுள் தொடர் எண் . ) 


எ - தொடர்ச்சி 


எ - தொடர்ச்சி 


.... 


902 
680 


.... 


... 


-- 


827 
800 
512 
1072 
946 
220 


- 


23 


- 


என்றமது 
என்றயனு 
என்றருந் 
என்றருந்தவ 
என்றவனு 
என்றுகும்ப 
என்றுகுறு 
என்றுகோவ 
என்று நின் 
என்றுநெக் 
என்றுநைந் 
என்றுமிங்ங 
என்றுவா 
என்றுவார்க 
என்றுவாய் 
என்றெடுத் 
என்றெழு 
என்றென் 
என்னுளத்தி 
என்னேயும் 
என்றொருசி 
என்னுடை 
என்னமெய்ப் 
என்னை நற் 
என்னைமதி 
என்னையிக் 
என்னையு 
எனக்கம 
எனச்சில 


977 

எனமனங் 
994 

எனவுள்ள 
808 
31 

ஏ 
576 
683 ஏகதேய 
723 

ஏத்துபு 
842 ஏதுவைப் 
452 ஏரியற் 
442 

ஏழுலகு 
645 ஏற்றுமாம் 
409 
703 
491 
942 ஐங்கணைக் 
559 ஐந்துகோல் 
601 ஐப்பசித்திங் 
677 ஐப்பசித்திங் 
696 ஐம்பதுகோ 
352 ஐம்புலக் 
937 ஐம்புலன் 
921 ஐம்புலவெங் 
891 ஐய நிற் 
920 ஐயநின் 
969 ஐயநின்ப 
466 ஐயமன்ற 
720 ஐயமீத 
728 ஐயவிவ் 
765 ஐயனமல 


- 


- 


445 
202 
218 
194 
896 

97 
958 
166 
024 
618 
901 
426 
033 
183 
667 


- 


-- 


- 


292 


கும்பகோணப் புராணம் 


[ எண் - செய்யுள் தொடர் எண் ) 


க- தொடர்ச்சி 


ஒண்டவத் 
ஒதுங்குற 
ஒப்பிகந் 
ஒப்புயர்வு 
ஒருகாலத் 
ஒருகோடி 
ஒருவனல் 
ஒவ்வொருத் 
ஒழுகுபொன் 
ஒளிசெய்வெ 


- 


281 கண்டான்சு 
462 கண்ணுதற் 
279 கணங்களெ 
884 கமழ் நறு 
665 கயிலையினி 
813 கரியகண்ட 
623 சருகுபெரு 
825 கருணைமழை 
984 கருணையானெ 
748 கருதியிவ் 
5 கருதுமுத் 
கரும்பெனத் 

கலாதி 
132 கலியுகத் 
1052 கலைத்தொழி 
44 கலைமறையோ 

கள் விலைமக 


--- 


659 
892 

48 
1007 
393 
618 
320 
495 
146 
521 
229 
91 
955 
814 
785 
394 
138 
303 


.. 


--- 


ஒளிதரு 


. 


- 


.... 


ஓடவைத்து 
ஓடவைத்து 
ஓலெடுத்து 


-- 


க 


கள்ளறா 


4 


கங்கணத் 
கங்கைகா 


570 
191 


- 


-- 


கங்கைவேணி 


- 


890 
957 


கடமுக்கொ 


கடலையீ 


. 


708 கள்ளிது 
115 கற்கட் 
47 கற்றறிவி 
360 கன்னன் 
231 

கன்னித்தி 
249 கன்னிமா 
236 
615 
613 
22 காசியில்வீ 
565 


217 
193 


க 


கா 


கடலேழு 
கடுகு நூ 
கடுத்தவெ 
கடையுக 
கண்டனரெ 
கண்டனன் 


... 


- 


861 
230 


காசினி 


-- 


293 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 
( எண் - செய்யுள் தொடர் எண் ] 


கா - தொடர்ச்சி 


கு - தொடர்ச்கி 


793 
256 
914 
928 


- 


106 

9 


... 


908 


643 


காட்டத் 
காணவும் 
காந்தன் 
காயத்தை 
காமமரும் 
காமுற்ற 
கார்முகில் 
காரகில் 
காரணவதி 
காரிருளு 
காருலா 
காவிரிக்கரை 
காற்றுள 
கானிடை 
கானிடை நட் 


- 


- 


531 குப்புற்றகண 
583 கும்பமதி 
566 கும்பலிங் 
544 கும்பலிங்க 
338 குமிழ்மறிந் 
472 குரண்டமு 
415 குருதிதோய் 
80 குலவுமங் 
506 குழவிமதி 
465 
813 
59 
550 கூசிநோய் 
1056 கூடகன்ன 
134 கூடுமாறிரு 

கூதிர்கால 


948 


- 


கூ. 


... 


கூவிளங் 
கூவிளங் 


* 


735 
287 
209 
205 
131 
1054 
965 
455 
865 
758 
641 
238 


- 


கிருதகம்ப 
கிளக்கு 
கின்னருட் 


.. 


ones 


G 


268 கூற்றுயிர் 
999 கூற்றுருக் 
57 கூறியவிவ 

கூறினன்கூ 
கூறுசா 

கூறுமா 
982 
151 கெம்பீரத் 
553 

கே 
... 1036 கேசவன் 

174 கேசவன்னி 


389 


குஞ்சிதநட 
குட்டமேழு 
குடங்கை நீ 
குணதிசை 
குதிகொளு 


885 
810 


- 


. 


294 


கும்பகோணப் புராணம் 


( எண் - செய்யுள் தொடர் எண் ] 


கே - தொடர்ச்சி 


ச - தொடர்ச்சி 


443 


... 


கேட்டவன்ற 
கேட்டிம 


... 


கை 


.... 


503 
428 
264 
418 
839 


கைவந்த 

கொ 
கொச்சை 


.... 


.... 


.. 


.... 


956 


. 


.... 


சா 


... 


.... 


-- 


.... 


568 
776 
520 
678 


.... 


கொண்டல் 
கொண்டனர் 
கொப்புறக் 
கொய்தார 
கொல்லுலை 
கொல்லேறு 
கொலைத் தொட 
கொழிக்கு 
கொழிதிவ 
கொள்ளக் 

கோ 
கோட்டிள 
கோடறக் 
கோதில்ம 
கோதும்பை 
கோல்வரு 
கோழரை 


844 சங்கராபோ 
970 சத்தாகிச் 

சத்தியவுல 
149 சரிடபத்தி 

சருவலோக 
610 சருவவெங் 
1068 சனித்த 
798 
414 
351 

சாகரமான 
632 சாந்த நற் 
25 ) சாந்தனெனச் 
475 

சாபால 
479 சாம்பவதீ 
71 சாயுங்கா 
289 சாற்றரு 

சாற்றிடிற் 
828 சாற்றியதோ 

சாற்றுமிப் 
971 

சாற்றுமோர் 
232 
1057 
1011 சிங்கவேற் 

சித்திரைக் 
517 சித்திரைமு 
481 சித்திரையே 
73 சிந்தனை சி 
783 சிந்தனையை 
695 சிந்தைசெய் 


... 


-- 


.... 


.... 


162 
261 
951 
923 
874 
1033 
826 


. 


.. 


... 1019 


.... 


- 


.... 


113 
219 
136 
170 

20 
922 


சகலகலை 
சகல நிட்கள் 
சங்கம்புய 
சங்கரசிவ 
சங்கரன் 


.... 


- 


... 1064 


295 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


( எண் - செய்யுள் தொடர் எண் ] 


சி-- தொடர்ச்சி 


செ- தொடர்ச்சி 


- 


242 
670 


.... 


- 


சிரத்தையோ 
சிலைத்துரோ 
சிவகணங் 
சிவகணத்த 
சிவசரித 
சிவநிந்தை 
சிவலோக 
சிவனடிசி 
சிறைவரிவ 


251 
580 
717 


.... 


.... 


698 செயிரொழி 
45 செல்வமறை 
390 

செற்றார்புற 
207 செறிந்திரு 
342 சென்னியி 
85 
679 சேட்டிளம் 
847 சேர்ந்தப் 
15 சேலும்வெ 

சேலெனப் 
1004 சேவியன் சோ 
2780 


.... 


110 
221 
288 
903 
702 


.... 


சீலமுங் 
சீலமோடனு 


சை 


.... 


Do 


676 
855 
338 
837 


- 


... 


சுகந்தா 
சு --சிந்துமாய 
சுடர்விடு 
சுதந்திர 
சுருதிநாத் 
சுருதியுமறி 
சுருதியே 


.... 


.... 


513 சைவசீல 

98 சைவமில்லா 
1000 சைவரேபரி 
547 சைவரேபல 
401 

சொ 
886 சொல்லருஞ் 
276 சொல்லருமறை 

சொல்லுமி 
833 சொற்றரும் 
231 சொற்றவர் 

சொற்றவிய 
105 சொற்றவிம் 
383 சொன்னவன் 
1021 

சோ 
208 சோடச 
149 சோடசவு 


... 


சூதும் வேத 
சூழ்ந்தனர் 


135 
567 
269 
634 
103 
136 
464 
887 


.... 


-... 


.... 


.... 


- 


... 


... 


செங்கதிர்ப் 
செந்நெறித 
செப்பு நால் 
செப்புமாறிரு 
செம்பொனி 


.... 


2 ... 


1050 
128 


..44 


.. 


296 


கும்பகோணப் புராணம் 


( எண் - செய்யுள் தொடர் எண் ] 


சோ- தொடர்ச்சி 


தா 


Ces 


சோ திருபக 
சோமசூ 
சோர்ந்துவீ 


450 

தாணுவின் 
1034 தாயினுமி 
917 

தானவரா 


592 
787 
161 


... 4 


ஞா 


தி 


ஞானமே 
ஞானாதி 


.... 


- 


- 


.... 


929 திங்கடோறு 
518 திங்கள்வா 

திங்களஞ் 
188 திரண்டச 
596 திருச்சுட 
862 திருந்திய 
329 திருமருவு 
410 திவ்வியநோ 
578 தினகரன் 


200 
222 
258 
878 
147 
335 
712 

4 
594 


.... 


.... 


... 1012 


.... 


95 
346 
293 


.... 


.... 


து 


தகருறும் 
தடத்தனாம் 
தடமணிகர்னி 
தடறுரீ 
தடறுரீஇ 
தண்ணளி 
தண்ணிலா 
தண்புனல் 
தந்தித்தோ 
தமராகி 
தயிர்த்திரியு 
தரித்தவன் 
தருப்பையு 
தருவிசும்பு 
தவளை நிற 
தழங்கின 
தறுகண்ண 
தன்சிறுபுல் 
தன்சீர்புக 
தன்னையுந் 
தறுகணரி 
தனுவுரைத்த 


.... 


- 


.... 


731 தீங்கதிரமுது 
823 தீபதண்ட 
387 தீம்பாற் 
541 
806 துங்கமா 
13 துசவான் 
437 துப்புறழ் 
1066 துளப்புறு 
797 துளவமாலி 
321 துளவணிவோ 
369 துளவமு 
350 துளி நறா 
461 துளி நறாபி 
571 துளையெயிற் 
211 துறைந்திச் 


190 
757 
144 
164 
820 
853 
14 


.... 


.. 


604 
901 
100 
829 


297 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 
எண் - செய்யுள் தொடர் எண் ] 


( 


தூ - தொடர்ச்சி 


ந - தொடர்ச்கி 


.... 


துன்னலர் 
துன்னிலங் 


நரகவா 


... 


தெ 


... 


.... 


- 


தெண்டிரை 
தெண்டிரை 
தெரிந்திடு 
தென்புலத் 
தென்புலத்த 


... 


761 
486 
405 
600 
341 
983 
943 
466 
337 
158 
468 
959 
1045 


... 


.... 


- 


தே 


846 நமரங்க 
41 

நருக்கிர 
1042 நல்ல 
1044 நல்வினையி 
591 நலந்தரு 
109 நலமருவு 
313 நலவார்த்தை 

நள்ளிரு 
841 நற்சிவதீ 
882 நறவுகொ 
549 நறவுயிர்த்த 
76 நறுமண 
185 
60 நாகிருந்த 
363 நாட்டமு 

நாட்டுமரு 
440 நாத்தழும் 
420 நாப்பணிற் 
507 நாவியலி 

நாவினாற் 
319 நாழியிற்கு 
516 நாளுமுரு 


- 


நா 


- 


.... 


தேவதேவனா 
தேவராய் 
தேவருக்கி 
தேவரொடு 
தேற்றருஞ்சு 
தேனினிழி 
தேனும் பாலு 

தொ 
தொண்டுபோ 
தொல்லை நா 
தொலைவிலி 

தோ 
தோட்டுமல 
தோய்ந்து 


.... 


--- 


38 
694 
881 
859 
1032 
1005 
240 
304 
668 


... 


. 


நடந்தநா 
நந்திபி 
நந்தியெம்பெ 
நந்திவாக 

38 


1073 நித்தமற் 
438 நித்தியகன் 
57 நித்தியங் 
815 நித்தியமுயி 


729 
153 
739 
457 


... 


- 


298 


கும்பகோணப் புராணம் 


( எண் - செய்யுள் தொடர் எண் ] 


நி- தொடர்ச்சி 


நெ - தொடர்ச்சி 


665 


.... 


774 
628 


* .. 


... 


. 


416 


... 


நிரம்பு செல் 
நிராகார 
நிருத்தம் 
நிருமதை 
நிருமித்த 
நிலத்தினாற் 
நிலவலைய 
நிற்குணத்த 
நினைக்க 
நினைக்கவு 


. 


C 


. 


... 


... 


--- 


... 


நீதிமன்ன 
நீரனென் 
நீற்றினைய 
நீற்றொளி 
நீறணுவொ 
நீறிலாநெற் 
நீறுடல் தரித் 
நீறுபுனைந் 

நூ 
நூற்பெயர் 
நூறுகைகொ 


62 நெற்றிமுத 
449 நெற்றிமே 
292 நேசித்தவு 
381 

நோ 
301 நோக்கிய 
624 
323 பகனெனுமா 
505 பங்குனித்தி 
647 பச்சிளங்க 
584 பசுவினீக் 

பஞ்சபாத 
941 பட்டுற 
962 படமாய 
773 படர்ந்தவ 
788 படர்ந்தவெ 
766 பண்டாலிலை 
857 பண்ணிகா 
741 பண்பதாக 
167 பணிந்தெழு 

பணிந்தெழு 
1069 பணியாமற 
234 பத்தியு 

பரசிவமு 

பரம்பு நீ 
650. பரம்பொரு 
1020 பரமனுரைக் 
439 பரனையே 
377 பவனாதிபெ 
152 பழுதில்கற் 


-- 


- 


429 
199 
104 
664 
141 
585 
176 
325 
8141 
252 
263 
653 
339 
1031 
358 
939 
395 
767 
894 
671 
490 
510 
63 


- 


.... 


-- 


- 


- 


.... 


... 


நெ 
நெஞ்சொரு 
நெட்டிலை 
நெடில்படு 
நெடும்பாவ 
அநய்யுடைய 


.... 


--- 


--- 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


299 


(எண் - செய்யுள் தொடர் எண் ] 


- 


... 


* H + . 


... 


- 


... 


ப - தொடர்ச்சி 

பி - தொடர்ச்சி 
பளிக்கறை 116 பிறவியெனு 

336 
பற்குனற்க 986 பின்புநற் 

266 
பன்னுறக் 938 பின்னர்வா 

156 
பின்னுந்தா 

684 
பாக்கிய 597 பின்னுமம் 

1025 
பாகமூடு 1003 பின்னொரும் 

756 
பாசவேர 

910 

பு 
பாண்டரங் 860 புகலருமறை 

178 
பாணியா 74 புடவிமீது 

201 
பாதமே தொ 768 புண்ணியங்க 

693 
பாபங்கடா 454 புண்ணியங்க 

764 
பாய்பரி 86 புண்ணியங் 

338 
பாயிருள் 102 புணருமித் 

627 
பார்மகளு 322 புந்தியுங் 

33 
பாரிடைய 769 புரண்டவர் 

36 
பால்பரந் 1046 புரந்தரசு 

551 
பாலாவி 705 புரந்தரனரி 

19 
பாலிடை 608 புலரும்வை 

157 
பாவகோடி 599 புலரும்வைக 

755 
பாவமூர்த்தி 854 புவனகோடி 

451 
பாவமேயொ 838 புவியங்கவ 

356 
பாற்றினஞ் 446 புழுக்குரம்பை 

738 
பானிறத் 1028 புனலாடன் 

171 
பானிலாப் 631 புனிதனாய 

701 


.. 


. 


... 


- 


- 


. 


... 


பிரமனா 
பிறக்குவை 
பிறந்தையா 
பிறர்மனை 


689 பூங்கமு 
647 பூசனைக்க 
522 பூசனைசெய் 
572 பூசுரர் 


246 
906 

84 
139 


300 


கும்பகோணப் புராணம் 


(எண் - செய்யுள் தொடர் எண் ] 


பூ - தொடர்ச்சி 


போ - தொடர்ச்சி 


493 
424 


ம 


- 


197 
312 
889 
940 

99 
976 

93 
101 

50 
666 
377 
470 

53 
973 
941 


- 


பூசுரன்ற 

770 போந்தவ 
பூதிநீரா 

734 போர்முகத் 
பூதிமெய்ய 

784 
பூந்துழாய் 

159 மகரயாம் 
பூரணை திரு 

225 மகரமாம் 
பூளுமாபூ 

.... 1028 மங்களகர 
பெ 

மங்கைநா 
பெருதிரு 

254 மங்கையி 
பெருமன்ன 

357 மங்கையு 
பே 

மடங்கலஞ் 
பேணியத 

554 மடம்படும் 
பேனவார் 

2 மண்டுபேரொ 
பொ 

மண்ணாலூ 
பொங்குகா 

210 மணிக்கயி 
பொதியமு 

257 மணிகிடந்தி 
பொதுக்கடி 

12 மணிகுயிற் 
பொதுக்கடி 

344 மத்தமலர் 
பொய்சொலா 

834 மதிக்கரு 
பொய்த்த 

996 மதிக்குமவ 
பொருங்கை 

471 மதித்தனர் 
பொருவின்மா 

70 மதியணி 
பொழிகதிர்வி 621 மதியணி 
பொறையிலி 

775 மதியும்பணி 
பொறையுயி 

39 மதுகயிடப 
பொன்மலை 

603 மந்திரங்க 
பொன்னை நிகர் 883 மந்திரம்ப 
போ 

மந்திரமா 
போக்கறுத் 

64 மயிர்க்கடை 
போகம்வந் 

277 மயிலருகே 


.... 


.... 


.... 


-- 


- 


398 
434 
710 
997 
362 
425 

46 
187 


- 


.. 


.... 


- 


588 
725 
719 


.... 


செய்யுள் முதற் குறிப் பகராதி 


301 


( எண் - செய்யுள் தொடர் எண் ] 


ம - தொடர்ச்சி 


மா தொடர்ச்சி 


- 


.. 


.... 


... 4 


... 


மரகதத்தி 
மருவிருக் 
மலப்புழு 
மலமயமா 
மலர்ப்பொ 
மழை நிறப் 
மற்றும்வானு 
மற்றையரு 
மற்றொரு 
மறிகடலழுவ 
மறுவ 
மறைகள்க 
மறைகளின் 
மறைகளுமெ 
மறைப்பொரு 
மறையோன் 
மறையவர் 
மறையவர் 
மறைவிட 
மறைவிளையா 
மன்பதைக் 


836 
10.3 
485 
954 
993 
709 
248 
807 
196 
189 

94 
314 
601 
801 


- 


.... 


67 மாதவங்க 
704 மாதவவி 
9/14 

மாதுபாக 
391 மாதொரு 
925 மாதொரு 
1059 மாபுரத் 
121 மாம்பழுத் 
519 மாயன்மா 
911 மார்கழித் 
552 மால்விடை 
1063 மாளவதே 
812 

மாளையம் 
789 மாற்றல 
556 மான்மழுச் 

16 
654 மின்னொளி 
373 மின்னொளி 
431 மின்மாமதி 
949 

மின்னென 
160 
233 மீளிவேட 
168 
227 முக்கணற் 
669 முக்காலங் 
310 முக்குறும் 

முக்குறும் 
213 முகிழ்பவா 
198 முகுந்தனாதி 
795 முடங்கவ 


மி 


... 


75 
913 
300 
81 


... 


மீ 


406 


- 


மன்னுமகா 
மன்னுமாவ 


மனமுமொ 
மனுவொரு 


மா 


963 
499 
1013 
1040 
119 

49 
284 


மாசித்திங் 
மாசிமாம 
மாணிக்கவி 


-- 


302 


கும்பகோணப் புராணம் 


[ எண் - செய்யுள் தொடர் எண் ] 


... 


- 


- 


- 


மூ 


.. 


மு - தொடர்ச்சி 

மு - தொடர்ச்சி 
முடங்கிய 1016 முன்பனிப் 

206 
முத்திகா 895 முன்புள முரு 

893 
முத்திபெற் 691 முன்வித்தன 

803 
முத்தியரு 879 முன்னமோர் 

843 
முத்தியை 927 முன்னுமறை 

87 
முத்தியையெ 432 முன்னைஞா 

995 
முத்திவான 43 முன்னொருகா 

364 
முத்துறழ 989 முன்னொருநா 

56 
முத்தொழி 

51 
முதலுக 307 மூடுவதென் 

662 
முதிரும்வே 203 மூலவாகம் 

172 
முப்பத்துமு 90 மூன்றெனு 

744 
முப்பவருஞ் 

968 

மெ 
முப்பானகு 294 மெய்யறிந் 

898 
முரிதிரைசு 111 மெய்யெலா 

120 
முருகார்ம 252 மெய்யெலா 

742 
முருகுகொ 123. மெல்லிய 

1047 
முருந்துற 1017 மெல்லியகு 

125 
முலைமுக 

524 மெல்லிலை 
முழுத்த 

644 
முழுதுமுண 

514 

மே 
முழுப்பெரு 856 மேல்வரும் 

629 
முள்ளரை 273 மேலை ஞால 

555 
முளரிநறும் 945 மேலையுள 

286 
முளையுகுதா 

998 
முற்க நூ 

237 

மை 
முற்படுகா 28 மைய்யகத் 

446 
முள்படுகா 752 மையுமிரு 

663 
முற்படுகாலை 367 மைமுகின் 

612 


- 


- 145 


- 


- 


303 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 
( எண் - செய்யுள் தொடர் எண் . ) 


மொ 


வ - தொடர்ச்சி 


.... 


மொழிந்த 
மொழிபயிலு 


யா 


- 


யாதொரு 
யாதொருவ 
யா நலங் 
யாவரொ 
யாவுக்கு 


315 வருசிவ நிசி 
867 வருகருத் 

வருதியிர 
வரைத்தனு 

வலம்புரி 
611 வலன்வரி 
386 வழிபலசு 

987 வழுத்துமறை 
.... 915 வள்ளல் 
..... 1060 

வள்ளவாய் 
வள்ளுகிர் 
வள்ளுகிர் 

வற்றிடா 
308 வன்னச்சு 


8631 
243 
947 
586 
265 
1038 
523 
173 
1044 
436 
216 
639 
600 
349 


- 


.... 


யு 


யுகங்களு 


யோ 


யோகசி 


வ 


வா 
686 

வாக்கொடு 
வாணலிங் 

வாணலிங்க 
65 வாணிக்கு 
108 வாமபாக 
37 வார்க்கட 
6 வார்புனல் 
32 வாரணத்தி 

129 வாரணாசி 
.... 1051 

வாரமன்று 
275 

வாருண நான 
699 

வாரொறுத்த 


வச்சிரத்த 
வஞ்சகப்பா 
வட்டமுற் 
வட்டவாள் 
வண்ணந்தா 
வத்திரம்பூ 
வத்திரம்பூ 
வந்ததென் 
வந்திக்கு 


537 
380 
460 
1066 
606 
616 
458 
267 
888 
697 


.... 


732 


- 


270 


304 


கும்பகோணப் புராணம் 


(எண் - செய்யுள் தொடர் எண் ] 


வ -ே தொடர்ச்சி 


வி - தொடர்ச்சி 


- 


.... 


... 


to 


வாலமதி 
வாழி 
வாழுநா 
வாழையி 
வாழுகிரு 
வாள் கிடந்த 
வானந்தி 
வானிறத்த 
வானொழுகு 

வி 


975 விரிச்சிக 
944 விருப்பாக்க 
291 விருப்பொடு 

7 வில்லம் நற் 
1002 வில்வம் 

92 வில்வமொரு 
548 விலகிவில் 
259 விலகிவில்லுமுழ் 
245 விழுத்தவ 

விறல் பெற்ற 


195 
502 
539 
316 
981 
384 

351 
786 

3 
355 


- 


. 


- 


721 


- 


... 


விகலமின்றி 
விச்சுவம் 
விசும்புறை 
விஞ்சையரி 
விட்டிடா 
விட்டு நாஞ் 
விடமே கொழி 
விடயத்தி 
விடிய நற் 


473 
563 


- 


- 


722 
348 
672 


.... 


501 

வீ 
534 
477 வீட்டின்ப 
89 வீட்டையு 
484 வீடருமறை 
781 வீடளிக்கு 
633 வீணாள்பட் 
525 வீற்று 
598 
255 

வெ 
730 
972 வெண்கடுகு 
309 வெண்டயி 
83 வெண்ணிலா 
489 வெண்ணிலா 
212 வெண்ணீறு 
299 வெண்பொடி 
974 


C 


விடியிலெ 
விடியிலே 


317 
247 
1043 


- 


... 


விடைக்குல 
விடையவரு 
விண்கவர் 
வித்தகன் 
விதானபா 
விந்தமலை 
விம்முமுலையா 


55 
794 
778 


305 


செய்யுள் முதற் குறிப்பகராதி 


[ எண்- செய்யுள் தொடர் எண் ] 


வெ- தொடர்ச்சி 


வே- தொடர்ச்சி 


... 


வெந்துலர்ந்தது 
வெம்பிய 
வெம்புறு 
வெய்யகூற்றுவன் 
வெம்புறு 
வெய்யபாவங்களை 
வெள்ளிய 
வெய்யிலி 


617 வேதமும் 
372 வேதமூல 
476 வேதமேதரு 
751 வேதவேதா 
24 வேதவேதா 
285 வேதவேதா 
623 வேயுக 
368 வேள்விக 

வெள்வியி 
வேளுடல் 


447 
726 
1009 
558 
804 
912 

8 
902 

79 
1073 


.. 


-- 


வே 


-- 


வேதத்திற் 
வேதநான்கும் 
வேதபாரக 
வேதமுண 
வேதமுநல் 


527 

வை 
658 
274 வைகறையா 

1027 
430 வைப்பென ( 2வது அடி) 805 
498 


306 


கும்பகோணப் புராணம் 


பிழை திருத்தம் . 


பிழை 


திருத்தம் 


பக்கம் 


10 


24 


மாதாத்ம் 
தயங்து 
இமையோர்கண 


மாதா 
தயங்கு 


25 


10 
15 


இமையோர்கண் 


18 


33 


1.9 


றெழுத்தும்பேணி 
யுபாரணங் 
யொருட்கும் 


றெழுத்தும் பேணி 
யுபகரணங் 
பொருட்கும் 


39 


1 


- 


39 


18 


- 


- 


49 


1 


யுபாரணங் 


யுபகரணங் 


223 


224 


49 


26 


பியின் 


பயன் 


58 


7 


11 


- 


- 


1 


முறை 
முறைத்த 
கும்பதில்பூசை 


H 


10 
11 


கெட்னே 


7 


9 


15 


| 


முரை 

61 
முரைத்த 

71 
கும்பமும் 

திலபூசையும் 71 
கெட்டே 

75 
நெய்யால் 

79 
நிதியுந்தனிப் 

80 
விலிங்க 

84 
நல்வார்த்தை 

87 
மூன்றறைக்கோடி 

89 
திலகமெனும் 91 
மன்னும் 

110 
முழுவலிச் 

122 
விழைந்தவர்க் 

126 
மறையிற்கூறுந் 131 


நெய்யால் 
நிதியுதந்தனிப் 
விலங்க 
நலவார்த்தை 
மூன்றைறக்கோடி 
திலகமெனுங் 


17 


20 


- 


23 


5 


மன்னும் 


- 


- 


23 

6 
10 


முமுவலிச் 
விழைந்தவாக் 
மறையிற்கூருந் 


- 


| 


307 


பிழை திருத்தம் 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


18 


- 


11 

1 


- 


10 
15 


29 


- 


30 


28 


- 


18 


27 


- 


தாணுவைச்பூசை 

தாணுவைப்பூசை 131 
முறுதெவர் 

முறுதேவர் 

134 
சரித்த்ரங் 

சரித்திரங் 

165 
அந்தரகங் 

அந்தரங் 

165 
தேய்திடும் 

தெய்திடும் 

165 
சரித்மிரம் 

சரித்திரம் 

166 
சரிந்திரங் 

சரித்திரங் 

166 
தநான்றாளில் நாதன்றாளில் 

171 
லொண்ணித் 

லொண்ணிதிச் 181 
றன்னைகக்கண்டது றன்னைக்கண்டது 183 
புவனமீனற 

புவனமீன்ற 185 
ஆகில் 

ஆசில் 

192 
கொங்கை 

கொவ்வை 

193 
கங்கையு 

கங்கையை 

195 
கர்வந்தேற்றும் கர்வந்தோற்றும் 

218 
வந்தணை 

வந்தனை 

219 
திரிபண்டரமுந் திரிபுண்டரமுந் 227 
விருப்போகு 

விருப்போடு 

241 

253 
ஓதிமர்ச்சனை ஓதியர்ச்சனை 
அருஞ்சொற்விளக்கம் அருஞ்சொற்பொருள் 263 

265 


19 


6 
23 


21 


13 


- 


16 

6 
22 
25 


1 


1 


1 


. 


. 


. 


13 


267 
269 
271 


1 


. 


1 


